திருவையாறு 
திருத்தல முழு வரலாறு. 


ஒரு திறனாய்வு (முதல்‌ பாகம்‌) 


ஆசிரியர்‌ 
முத்தமிழ்மணி, நல்லாசிரியர்‌ கிவநெறிச்செம்மல்‌ 
ருவையாறு புலவா.கோ.சுப்பிரமணியனார்‌ 
| ஐயாறன டி மை 
துணை ஆசிரியர்‌ 
லவா பத்மா சுப்பிரமணியம்‌, M.A.,M.Ed., M.Phil 
யல்‌. 7.1.௦ ஓவியம்‌, 1.1.0.புலவர்‌ 0..7 பி.லிட்‌ B.Ed 


ஐயாறப்பரக வெளியீடு 
ஐயாறப்பர்‌ அருளகம்‌, 
. 994, தெற்கு வீதி, 
திருவையாறு 613 204, தஞ்சாவூர்‌ மாவட்டம்‌ 
1995 


ரர 


முதற்‌ பதிப்பு ; 1995 சனவரி 


உரிமை. - "ஆசிரியர்க்கு 
— விலை! ன்‌ -2.0540 ' 


“திருவையாறு திருத்தல வரலாறு” 
கோ, சுப்பிரமணியன்‌ (1927) 
திருமதி S. பத்மா - (1937 


நூல்‌ கிடைக்குமிடம்‌ : 
- “ஐயாறப்பர்‌ அருளகம்‌" 
திருவையாறு 613 204 தஞ்சாவூர்‌ மாவட்டம்‌ 


அச்சிட்டோர்‌ : ணு 
சர்மா ஸானடோரியம்‌ ப்ரஸ்‌, 
கணேஷ்நகர்‌, புதுக்கோட்டை 622 001 போன்‌ ; 21659 


| | . காணிக்கை : 


பாழ்‌ நா ளெல்லாம்‌. பேச்சிலும்‌, மூச்சிலும்‌ நீங்கா இடம்‌ 
பெற்றெம்மை ஆட்கொண்டருளும்‌ கருணைக்‌ கடலான 
'அம்மையப்பராம்‌ அருள்மிகு அறம்வளர்த்த நாயகி உடனாய 
அருள்மிகு ஐபாற்றெம்பெருமானுக்கே இந்நூல்‌ உரித்தாகும்‌. 


திருவையாறு 
திருத்தல முழு வரலாறு 


This book is 
Published with the Financial Assistance of 
TIRUMALA TIRUPATI DEVASTHANAMS 
under their schem? 
"Aid to Publish Religious Books" 


புலவர்‌ கோ. சுப்பிரமணியனார்‌ 
புலவர்‌. பத்மா சுப்பிரமணியம்‌ 
திருவையாறு 


Oo ON DO NON 


-i on 
= © 
* 


IV 

பொருளடக்கம்‌ 
சரிதம்‌ படைத்த திருவையாறு _- 
வரலாறு வழங்கும்‌ திருவையாறு 
திருக்கோயிலிற்‌ சிறந்த திருவையாறு 
வேதம்‌, ஆகமம்‌ விளக்கும்‌ திருவையாறு 
புராணம்‌ புகழும்‌ திருவையாறு 
கல்வெட்டில்‌ நிலைத்த திருவையாறு 
திருமுறை பாடும்‌ திருவையாறு 
இலக்கியம்‌ பேசும்‌ திருவையாறு 
சித்தர்‌ முத்தர்‌ வாழும்‌ திருவையாறு 
சீரூர்‌ விளக்கும்‌ திருவையாறு 


திருவிழா அழகிற்குத்‌ திருவையாறு 
(இரண்டாம்‌ பாகம்‌) குனிநூல்‌) 


V 


ற உ 
சிவ: சிவ: ஓம்‌: சக்தி! 


முன்னுரை எனும்‌ ஐயன்‌ தன்னுரை 

“a mmr ரிலாதார்க்‌ குறுதுணை யாவன ஒதி நன்னூல்‌ 
கற்றார்‌. பரவப்‌ பெருமை யுடையன காதல்‌ செய்ய 
கிற்பார்‌ தமக்குக்‌ கிளரொளி வானகந்‌ தான்‌ கொடுக்கும்‌ 
அற்றார்க்‌ கரும்பொருள்‌ காண்க ஐயாற னடித்‌ தலமே.” அப்பர்‌. 

எல்லாம்‌ வல்ல அருள்‌ மிகு அறம்‌ வளர்த்த நாயகியுடனாய 
ஐயாற்றெம்‌ பெருமான்‌ தன்‌ தண்ணருட்‌ கருணை சுரந்த தன்‌ வெளிப்‌. 
பாடே இத்திருவையாறு திருத்தல முழு வரலாற்று நூலாகும்‌. பிற தல 
வரலாற்று நூலிற்கும்‌இதற்கும்‌ சற்று மாறுபட்ட வேறுபாட்டைக்‌ 
காணலாம்‌. ஊர்‌, நகரம்‌, தலம்‌ என்றால்‌ அவ்வவற்றிற்குரிய முழுமை 
யான செய்திகள்‌ அனைத்தையும்‌ ஆய்ந்து, பல்காலும்‌ சூழ்ந்து 
சிந்தித்து அனைவரும்‌ அறிந்து கொள்ளும்‌ வகையில்‌ வகைப்படுத்தி, 
முறைப்படுத்தி எழுதப்‌ பெற்ற முழுமையான நூலாகும்‌. 

1990 ல்‌ திருவையாறு வில்லேந்திய வேலவன்‌ வரலாறு, 
1991 ல்‌ அருள்மிகு ஐயாறப்பர்‌ ஆலய வரலாறு, அருள்மிகு அறம்‌ 
வளர்த்த நாயகி ஆலய வரலாறு ஆகிய நூற்கள்‌ எழுதி வெளியிட்ட 
காலை, அம்மையப்பரின்‌ திருவருட்‌ சக்தி உள்‌ நின்று, “திருவை 
யாற்றுத்‌ தலச்‌ சிறப்பு இது மட்டுமோ ? இன்னும்‌ எத்தனை 
எத்தனையோ உள்ளனவே அதனையும்‌ ஆய்ந்து எழுது!” என உள்‌ 
மனத்திற்கு ஆணையிட்டது. அதனைச்‌ கிரமேற்‌ கொண்டு 
திருவருட்‌ சிந்தனையுடன்‌, பய பக்தியோடு ஐந்தாண்டு காலம்‌. 
பொறுமையாக ஆய்வு செய்தோம்‌, 2 னொரு தலைப்புக்களில்‌ 
திறனாய்வு செய்து வெளிக்‌ கொணர்ந்த பாங்கனைத்தும்‌ அடியோம்‌ 
செயலல்ல. கருத்துமல்ல. நாளும்‌ எம்மை வழி நடாத்திச்‌ செல்லும்‌ 
ஜயாறன்‌ தன திருவருட்‌ குறிப்பேயன்றி வேறல்ல. யாம்‌ செய்த 
ஓன்றே ஒன்று. அர்த்த யாம வழிபாடு. அதற்குக்‌ கிடைத்த பரிசு; பேறு 
இஃது. 


. VI 


ஐயாறன்‌ திருவருட்‌ துணையே கண்ணாக உளத்திருத்தி 
எழுத முயன்றோம்‌; செய்திகள்‌. வந்து விழுந்தன, குவிந்தன, ஏராளம்‌. 
“ அப்படியு மந்நிறமு மவ்வண்‌ ணமும்‌ 

அவனருளே கண்ணாகக்‌ காணி னல்லால்‌ 
இப்படிய னிந்நிறத்த னிவ்வண்‌. ணத்தன்‌ . 
இவனிறைவ னென்றெழுதிக்‌ காட்டொ ணாதே” 

என்ற திருநாவுக்கரசுப்‌ பெருமானின்‌ திருவாக்கு என்னள 
வில்‌ பொய்க்கவில்லை. உண்மையாயிற்று. . எழுதுங்கால்‌ ஏற்படும்‌ - 
இன்னலுக்கு வழி கிடைக்க அர்த்த யாம வழிபாட்டில்‌ பாடிப்‌ பரவி ' 
டாடுகிடப்போம்‌. மறுநாளே ஐயங்களுக்கு விளக்கங்களும்‌, - தடை 
*விலக்கங்களும்‌, தேவைப்படும்‌ புதிய செய்திகளும்‌ கிடைத்து விடும்‌. 

திருஞான சம்பந்தப்‌ பெருமான்‌ கூறுவது போல | 

“எனதுரை தனதுரையாக "ஐயாற்றெம்‌ பெருமானே எழுதிய, 
உள்‌” நின்றுணர்த்திய உண்மையின்‌ வெளிப்பாடுகளே யன்றி 
வேறல்ல. | 

இவையனைத்தும்‌ பொய்யல்ல புனைந்துரையல்ல, 
அனுபவ உண்மை என்பதையும்‌ பயில்வார்‌ மனத்தே அவ்வப்போது 
பளிசசிடும்‌ உண்மைகளின்‌ துணை கொண்டே அவரவர்‌ தாமே 
நன்குணரக்‌ காணலாம்‌. 

பன்னெடுங்காலம்‌, பல்வேறு தலைப்புகளில்‌ பலரால்‌ 
ஆய்ந்து வெளிக்கொணர வேண்டிய ஒன்றைக்‌ காலங்‌ கருதி, மக்கள்‌ 
நலங்கருதி, சிக்கனங்கருதி பல தலைப்பு நூல்களைத்‌ திரட்டி ஒரே 
நூலாக வடித்துத்‌ தரப்பட்டி ருக்கிறதென்றால்‌ அது தான்‌ திருவருட்‌ 
சக்தி. அதுதான்‌ இந்நூலிறகு அமைந்த தனிப்பட்ட uu, 
சிறப்பாகும்‌. | 

தற்கால மக்கள்‌ மனநிலை, வாழ்க்கை நிலை net 
இயந்திர வேகத்தில்‌ ஓடிக்‌ கொண்டுள்ளதனை நன்கறிவோம்‌. 
அம்முறையில்‌ '௪ற்றுலா'என்ற பெயரில்‌, 'தலயாத்திரை' என்ற பெயரில்‌ 


VII 


நகர்வலம்‌ வரும்‌ மக்களைக்‌ காண்கின்றோம்‌. அவர்கட்கு ஏற்ப 
சுளையாக, சுவையாக, முழுமையாக ஐயாற்றைப்‌ படம்‌ பிடித்துக்‌ 
காட்டி, முடிந்தளவு சுற்றிக்காட்டி, விளக்கிக்‌ காட்டி இருந்த 
இடத்தில்‌ இருந்து கொண்டே படித்த மாத்திரத்தில்‌ அனைத்துச்‌ 
செய்திகளையும்‌ அறிந்து கொள்ளும்‌ வகையில்‌ எழுத வேண்டும்‌ 
என்ற அவாவின்‌ விளைவே இந்நூல்‌. பரந்து விரிந்த ஐயாற்றுச்‌ 
செய்திகள்‌ அனைத்தும்‌. அவரவர்‌ தாமே அமைதியாக அமர்ந்து, 
, பொறுமையாகப்‌ படித்துணர வேண்டிய ஒன்றாம்‌. அவ்வாறு 
உணாவாரகத்தே (ழி..வி) தொலைக்காட்சியில்‌ கண்ணுறுவது 
போன்று, அவரவர்தம்‌ மனக்‌ கண்ணில்‌ ஐயாற்றுக்‌ காட்சிகள்‌ யாவும்‌ 
நேரில்‌ தோற்றிக்‌ காட்சியளித்தல்‌ கண்கூடு. அதனால்‌ ஏற்படும்‌. 
உள்ளக்‌ கிளர்ச்சி: ஐயாற்றைக்‌ கண்டறியாதாரையும்‌ காண விழைந்த 
ழைக்கும்‌, பெற்றித்தாம்‌. 

. வாசகர்கள்‌, நூல்‌ நோக்கர்கள்‌, சுவைஞர்தம்‌ மன 
அளவைகள்‌ பல்வேறு விதம்‌. ஒருவா கலைக்‌ கண்ணோட்டத்தே 
காண்பர்‌; ஓருவர்‌ இலக்கிய நோக்கில்‌ நோக்குவர்‌; ஓருவர்‌ பக்திப்‌ 
பாாவையில்‌ பார்ப்பர்‌; ஒருவர்‌ சரித்திரம்‌, ஓருவர்‌ விஞ்ஞானம்‌; ஒருவா 
கல்வெட்டு, ஓருவர்‌ புராணம்‌; ஓருவர்‌ திறனாய்வு முறை; ஒருவா 
பழம்‌ பண்பாட்டுணர்வு, மக்கள்‌ நலம்‌, நாகரிக: வளர்ச்சி இப்படி. 
அவரவர்‌ தம்‌ ரசனைக்கேற்பக்‌ காண்பர்‌ அத்துணைபோக்கும்‌ 
விருந்தளிக்கும்‌ வகையில்‌ ஓட்டு மொத்தமான கருத்துப்‌ பெட்டகமாக 
இநநூல்‌ அமைந்துள்ளது எனலாம்‌. 

இந்நூலை ஐயாறனே பக்கபலமாக, உறுதுணையாக உள்‌ 
நின்று வழி நடாத்திச்‌ மண்டப அனுபவச்‌ தழலை எண்ணி எண்ணி 
வியக்கின்றோம்‌. | 
“என்னை நன்றாக இறைவன்‌ படைத்தனன்‌ 
தன்னை நன்றாகத்‌ தமிழ்‌ செய்யு மாறே” 
என்ற திருமூலர்‌ வாக்கு நாயினும்‌ கடைப்பட்ட அடியோமை 
ஐயாறன்‌ படைத்ததும்‌, தம்மை நன்றாகத்‌ தமிழில்‌ எழுதுமாற்றிற்கோ 


OVI | 
என எண்ணி இரும்பூதெய்துகின்றோம்‌. அவனது தண்ணருட்‌ 
கருணைத்‌ திறத்தை என்னென்று சொல்வது ? செய்திப்‌ பொருளை 
முட்டின்றி வழங்கிய ஐயாற்றெம்‌ பெருமான்‌ தன்நூலை வெளியிட 
பதிப்பிக்க ஏற்பட்ட பொருள முட்டுப்பாட்டினையும்‌ நீக்கியருளினன்‌. . 
வாராது வந்த மாமணியாய்‌ வடவேங்கடவன்‌ ஏழுமலையான்‌. முலம்‌ 
திருவருள்‌ 'நிதி உதவியும்‌ வாரி வழங்கிய கருணையின்‌ பெற்றிமையை 
மாட்சிமையை என்னென்று இயம்புவது. 


திருவையாறு: ்‌்‌' தலை சிறந்த A E 
தன்னகத்தே கொண்ட ஊர்‌. அதில்‌ ஆழ்ந்த சமய உணர்வு, சிறந்த 
பேரறிவுத்‌ திறன்‌, உயர்ந்த ஆய்வுள்ளம்‌ கொண்ட எத்தனை 
எத்தனையோ தமிழ்ப்‌ பேராசான்‌௧ள்‌ வாழ்ந்தனர்‌; வாழ்கின்றனர்‌. 
இத்தனை காலம்‌ அவர்களுக்கெல்லாம்‌ கிட்டாதபேறு எந்தமக்குக்‌ 
கிட்டியதென்றால்‌ அதற்குக்‌ காரணம்‌, உட்‌ பொருள்‌ ஏதேனும்‌ ஒன்று 
இருக்க வேண்டுமே, அது என்னவாக இருக்கும்‌ என ஆய்ந்தோம்‌ 
அதற்குக்‌ கிடைத்த ஓன்று, திருவையாற்றிலேயே பிறந்து, 'வளர்ந்து, 
தமிழைப்‌ பயின்று, புலவர்‌ குடும்பப்‌ பாரம்பர்யம்‌, காத்து. , இளமைக்‌ 
கார்லந்தொட்டு ஐயாறப்பர்‌, ஆலயத்தையே ஆயிரமாயிரம்‌ முறை 
சுற்றிச்‌ சுற்றி வலம்‌. வந்தோம்‌. வழியினர்‌ , பிழைப்பிற்காக வெளியூர்‌ 
சென்றாலும்‌ பேச்செல்லாம்‌, மூச்செல்லாம்‌, உயிரெல்லாம்‌ ஐயாறன்‌ 
நினைவாகவே இருந்த தகைமையினை ஐயாறனடிமையாக, ஆன்ம 
நாயகனாக, சிவபூசையில்‌ ஐயாறப்ப ரையே ஆன்மார்த்த மூர்த்தியாக 
வரித்துக்‌ கொண்டதன்‌ பயன்தான. 

“முன்னம்‌ அவனுடைய நர கேட்டாள்‌, மூர்த்தி யவனிருக்கும்‌ 
வண்ணம்‌ கேட்டாள்‌ 
பின்னை அவனுடைய ஆரூர்‌ கேட்டாள்‌, பெயர்த்துமவனுக்கே 
து | பிச்சியானாள்‌” 

என்ற நாவுக்கரசுப்‌ பெருமானின்‌" வாக்கிற்கேற்பதன்புகழ்‌ 
நிறுவற்கு இவனே உகப்பானவன்‌ என பணித்துக்‌ கொண்டனன்‌ 
போலும்‌ ,, 


IX 


திருவையாறு. திருக்கோயிலுக்குச்‌ சொந்தமான திருக்‌ 
| கயிலாய பரம்பரை தருமை குரு மகாசந்நிதானம்‌ ஸ்ரீலஸ்ரீ ல௪ண்முக 
“தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள்‌ அவர்கட்கும்‌; 

நல்ல அச்சகம்‌, புதுக்கோட்டை சர்மாபிரஸ்தற்காலத்தில்‌ 
சிறந்த கணிப்பொறி (Computer press) அச்சகம்‌ ' “கண்கவர்‌ : 
வனப்புடன்‌ அச்சியற்றி வழங்கியோர்க்கும்‌, அணிந்துரை: வழங்கிய 
நுண்மாண்‌ நுழைபுல மிக்கப்‌ பேரறிவுக்‌ களஞ்சியமாகத்‌ திகழும்‌ நமது 
- கெழுதகை நண்பர்‌ நூற்கடல்‌ “செந்தமிழ்க்‌. கலாநிதி பண்டித வித்து 
வான்‌ தி.வே.கோபாலய்யர்‌... MAMEd., (இந்தியப்‌ . . பண்பாட்டு 
ஆய்வுக்கழகம்‌, புதுச்சேரி) அவர்கட்கும்‌, மதிப்புரை வழங்கிய சீர்நூல்‌ 
பெருந்தகை டாக்டர்‌ ஓளவை து. நடராசனார்‌ (துணைவேந்தர்‌ 
தஞ்சைத்‌ தமிழப்‌ பல்கலைக்கழகம்‌) அவர்கட்கும்‌ நூலை வெளி 
யிட்டு வாழ்த்து மடல்‌ வழங்கிய சென்னை டாக்டர்‌. வி.ஜி.சந்தோஷம்‌ 
(தமிழிசை மன்ற கவுரவத்தலைவர்‌) அவர்கட்கும்‌ எம்‌ உளங்கனிந்த 
நனறியறிதலைத்‌ தெரிவித்துக்‌ கொள்கின்றோம்‌. கள ஆய்விலும்‌ 
நந்தமக்குப்‌ பயிற்சிக்‌ குறைவான வேத ஆகமம்‌ இசை, ஆங்கிலம்‌, 
வடமொழி, கல்வெட்டுத்துறை, வல்லவர்‌ தம்‌ தம்‌ செய்திகளை 
ஞானதானமாக வழங்கியருளிய அறிஞர்‌ பெருமக்கட்கும்‌ எந்தம்‌ 
நன்றிக்‌ கடப்பாட்டைப்‌ புலப்படுத்திக்‌ கொள்கின்றோம்‌. புகைப்படம்‌, 
, வண்ணப்படம்‌, பிளாக்‌: வழங்கிய அன்பர்கட்கும்‌, யாம்‌ பணியாற்றும்‌ 
ஐயாறப்பா வார வழிபாட்டுக்கழகம்‌, ஐயாறன்‌ மெய்த்தொண்டர்‌ 
இயக்கம்‌, ஆதிபராசக்தி வாரவழிபாட்டு மன்றம்‌, ஓய்வூதியா ' சங்கம்‌, 
தமிழய்யா வீ.குமாரசாமி பிள்ளை கல்விக்‌ கழகம்‌, உலக சமாதான 
அறக்‌ கட்டளை அன்பர்கட்‌ ரூம ! நூலு வெளியிட உறுதுணை ufin ந்த 
திருவையாறு தமிழிசை மன்றப்‌ பொருப்பாளர்கள்‌ அத்துணை பேருக்‌ 
கும்‌ எமது  நன்றிகலந்த வணக்கத்தைத்‌ தெரிவித்துக்‌ 
கொள்கின்றோம்‌. 
திருவையாறு. | | இன்னணம்‌ 
‘16.0995 கோ socal ga: "இப்தம 


x 
அணிந்துரை 
“நூற்கடல்‌”, செந்தமிழ்க்‌ கலாநிதி, பண்டித, வித்துவான்‌ 
தி:வே. கோபாலய்யர்‌ M.A., M.Ed, 
ஆய்வாளர்‌, இந்தியப்‌ பண்பாட்டு ஆய்வுக்கழகம்‌, புதுச்சேரி . 

திருவையாறுதிருத்தல வரலாறு என்ற இவ்வரிய நூலைத்‌ 
திருவையாறு பற்றிய செய்திகளைப்‌ புராண காலந்தொட்டு இன்று 
வரை எஞ்சாமல்‌ நிரல்‌ படத்‌ தொகுத்துச்‌ சுவைபட இனிய தமிழில்‌: 
வழங்கியுள்ள புல்வர்‌ கோ. சுப்பிரமணியனார்‌ எமக்கு ஓரு சாலை 
மாணாக்கர்‌. இளமை தொட்டே அமைதியும்‌ இன்முகமும்‌ இன்‌ 
சொற்களும்‌ இறைவழிடாட்டு உள்ளமும்‌, பிறருக்கு இயன்ற அளவு 
உதவும்‌ பண்பும்‌ உடையவர்‌. திருவையாற்றில்‌ பிறந்து அங்கேயே 
கல்வி பயின்று, பணியிலிருந்து ஓய்வு பெற்ற பின்‌ முப்பு நிலையில்‌ 
அவவூரிலேயே வாழ்ந்து ஐயாற்று எம்பெருமானுடைய திருவடிகளை 
பட்டு வாழும்‌ பேறு பெற்றவர்‌, சிவபூசை செய்பவர்‌, சிவனடி... 
யாரகளைப்‌ பேணுபவர்‌: தேவையான்‌ SAA beor wiak: 
பெற்று. வாழ்வின்‌ “பிற்ப்குதியை இறைத்‌ "தொண்டில்‌ அமைதியாகக்‌. 
கழித்து வருபவர்‌ : os a ட த ப்ச்‌ a கில்‌ 
இப்‌ பெருமகனார்‌ “தம்‌: துணைவியாருடன்‌ "இணைந்து 
வரைந்துள்ள திருவையாறுதிருத்தல வரலாறு என்னும்‌ “நூலைக்‌” 
SDD வாய்ப்பு எனக்குக்‌: கிட்டியது. தொடக்க வாழ்வில்‌ : 
இருபதுயாண்டும்‌, இடைக்காலத்தில்‌ பதினைந்து யாண்டும்‌ ஆக : 
முப்பத்தைந்து ஆண்டுகள்‌ 'திருவையர்ற்நில்‌ “இருந்தும்‌ - இவர்‌. 
K PUIG செய்திகளில்‌ செம்பாதியைக்‌ கூட்‌ யான்‌” அறிந்தேன்‌. 
அல்லேன்‌, அதற்குக்‌ காரணம்‌ என்னுடைய அர்வத்‌ குறைவே, இவர்‌- 
இயற்றிய நூலினை முழுதும்‌ வாசித்தறிந்த பின்னரே திருவையாறு” 
பற்றிய செய்திகள்‌ யாவும்‌ - முழுமையாக்‌ “இற ந்த்‌ நிறைவு ' எனக்கு 
ஏற்படுகிறது. என்னைப்‌ போன்றே திருவையாற்றில்‌ -- "இருக்கும்‌ : 
பலரும்‌ இருப்டார்கள்‌ என்று நம்புகிறேன்‌. தாம்‌ வாழும்‌. ஊரின்‌. 


ie 


வரலாற்றினை முழுமையாக அறியும்‌ வாய்ப்பு ஒவ்வொருவருக்கும்‌ 
| மனநிறைவைத்‌ தருவது இயல்பே அன்றோ ? | 
Signed 11 தலைப்புகளை உடையதாக அமைந்துள்ளது. 
ஓவ்வொரு தலைப்பிலும்‌ காணப்படுவனவாய்‌ இதற்குமுன்‌ பெரும்‌ 
பாலும்‌, பலராலும்‌ அறியப்‌ படாதன வாய்‌, அறிந்து கொள்வதற்‌ கேற்ற 
“வரலாற்றுச்‌ சுவை உடையனவாய செய்திகளை நிரல்பட 
.. நோக்குவோம்‌. | 
1 சரிதம்‌ படைத்த திருவையாறு 
ஐயாற்று மக்கள்‌ பண்பாடு, மக்களுக்கு : உணவளித்த 

சத்திரங்கள்‌ பல இந்த நூற்றாண்டின்‌ இடைக்காலம்‌ வரை 
செயற்பட்டு வந்த செய்தி, இங்கு அண்மைக்காலத்தில்‌ வாழ்ந்த 
“பெரியோர்கள்‌ பற்றிய குறிப்பு முதலியன இப்பகுதியில்‌ உள்ளன. 
.. தெருப்‌ பெயர்க்‌ காரணங்கள்‌ காட்டப்பட்டுள்ளன. சிலவற்றின்‌ பெயர்‌ 
திரிபுகள்‌ புலப்படுத்தப்பட்டுள்ளன. புறாக்கூடு வரலாறு யாளி முகப்பு 
_ வரலாறு, -நஸர்‌ மகால்‌. பற்றிய செய்திகள்‌ உள்ளத்துக்‌ 
| கொள்ளத்தக்கன. 

2. வரலாறு வழங்கும்‌ திருவையாறு 
இப்பகுதியில்‌, கரிகாற்பெருவளத்தான்‌ வரலாறு, திருப்பணி, 
காவிரியாற்றில்‌ நீராடுவதற்கு அமைக்கப்‌ பெற்ற பலபடித்துறைகளின்‌ 
 பூசப்படித்துறையும்‌, - அதனோடு இணைந்த கட்டிடங்களின்‌ ' 
அமைப்பும்‌ திருவையாற்றிற்கே சிறப்பாக அமைந்தவை. கல்யாணி 
மகால்‌ - படித்துறையும்‌: அன்ன, ' அயிராவணப்‌ படி.த்துறையின்‌ 
: பெயர்க்காரணம்‌ இனிது. அயிர்கருமணல்‌ அயிர்‌ ஆம்‌ வண்ணம்‌. 
அஃதாவது கட்டிடமின்றிக்‌ கருமணலே இறங்கு துறையாக. 
அமையும்‌ வண்ணம்‌ ஏற்பட்டதுறை அயிராவணப்‌ படித்துறையாம்‌. 


ழ்‌ திருக்கோயிலிற்‌ சிறந்த திருவையாறு 


. .ஐயாறறுத்‌ திருக்கோயில்‌ தேர்‌ ஓடும்‌ வீதிகளோடு. ஐந்து 
. பிரகாரங்களையுடையது. உலோகமாதேவீச்சாம்‌, பஞ்சவன்‌ 


11 

மாதேவீச்சுரம்‌, ஓன்றன்‌ , முன்‌ ஓன்றாக கருவறையை நோக்கியுள்ள 
நந்திகள்‌, ஐவர்‌. சுயம்பு மூர்த்தியாகிய பெருமானின்‌ சிறப்பு, அவருக்கு 
அமைந்துள்ள உருத்திராக்கமணி விதானம்‌, அருகிலுள்ள உமாதேவி 
செம்புத்திருமேனி சிறப்பு, பிரகாரங்களின்‌ . சிறப்ப, அன்னை 
திருக்கோயிலின்‌ அருமை, தீர்த்தங்களின்‌ வரலாறும்‌ பெருமையும்‌, 
வெளியூர்களில்‌... ஐயாறப்பர்‌ கோயில்கள்‌,. ஐயாறப்பர்‌ கோயிலுக்குப்‌. 
பண்டைச்‌ சர்ன்றோர்கள்‌ அமைத்த. அற்க்கட்டளைகள்‌; ஜய்ர்றப்பர்‌. 
விக்ளிய்‌ திருவிளையாடல்கள்‌ போல்வன்‌ திருலவீயாற்றில்‌ வர்ழ்பவி 
ரும்‌ முழுமையாக இதுவரை அறியாத அரிய செய்திகள்‌ ஆகும்‌. 

4. வேதம்‌ ஆகமம்‌ தத்துவம்‌ விளக்கும்‌ திருவையாறு 


வேதங்கள்‌ தொல்காப்பிய காலம்‌ தொட்டே நம்‌ தமிழகத்தில்‌ 
பெரிதும்‌ போற்றப்பட்டுள்ளன. வேதத்துக்கு உரிய பெயர்கள்‌ பொது 
வாக நான்கு உள்ளன. அவை: வேதம்‌, சுருதி, ஆம்‌ நாயம்‌, சந்தஸ்‌ 
என்பன, இவை முறையே அறிவிப்பது, காதுகளால்‌ கேட்டே உணரப்‌ 
படுவது, ஏபொரத்துப்‌ படிக்காமல்‌ வாயால்‌ சொல்லிச்‌ சொல்லியே 
மனப்பாடம்‌ ஆவது. இவ்வடசொற்களை நம்‌ முன்னோர்கள்‌ 
. முறையே புலன்‌, கேள்வி, வாய்மொழி, மறை என்று தமிழாக்கம்‌ , 
செய்து வழங்கினர்‌. வேதக்கருத்து பழைமையானது. 'முன்னை 
மரபின்‌ முதுமொழி, ஏவல்‌இல்‌ முதுமொழி, கெடு இல்‌ கேள்வி 
மாயாவாய்‌ மொழி' என்னும்‌ பரிபாடல்‌  சொற்றொடாகளால்‌ போதரும்‌. 


| இத்தகைய... வேதத்தின்‌ நான்கு பகுதிகளையும்‌ பற்றிய 
- ஆசிரியர்‌ குறிப்பிடும்‌ சிறு. விளக்கங்கள்‌ நமக்கு அவசியம்‌ தெரிந்‌ 
திருக்க வேண்டியவை, சிவ பெரும; (னின்‌ திருவாக்காகும்‌ சைவ 
ஆகமங்கள்‌ இருபத்தெட்டின்‌' பெயர்களையாவது நாம்‌ தெரிந்து 
கொள்ள வேண்டாமா ? இன்றியமையாத செய்திகள்‌ பல இத்தலைப்‌ 
பில்‌ இடம்‌ பெற்றுள்ளன. இவையாவும்‌ யாவரும்‌ அறிய வேண்டுவன 
ஆயினும்‌, பொதுவாக இவற்றை அறிந்து 'கொள்ள இருள்‌ 
தருமாஞாலத்து இயங்கிக்‌ கொண்டிருக்கும்‌ நம்‌ உள்ளம்‌ நாட்டம்‌ 
கொள்ளாது. .அமகுலின்‌ நம்‌ உள்ளம்‌ கவரும்‌ சுவைமிக்க 


XII 


தலைப்புக்களை இருபுறமும்‌ அமைத்து இத்தலைப்பினை அவற்றின்‌ 
இடையே வைத்து விளக்கி, . இந்நூலாசிரியர்‌ நம்‌ உள்ளங்களை 
இத்தலைப்பிற்கு ஈர்த்துள்ளார்‌. 
5. புராணம்‌ புகழும்‌ திருவையாறு 

இத்தலைப்பில்‌ புராணங்கள்‌ தோன்றிய வரலாறு, 
பிரமகைவர்த்த புராணத்தில்‌. 64 அத்தியாயங்களில்‌ அமை ந்த 
| பஞ்ச்நதமான்மியிஞ்‌ திருவையாற்றுப்புராணம்‌, . செப்பேச புராணம்‌ 
ஆகிய இவற்றின்‌ சாரத்தின்‌ சுருக்கம்‌ இத்தலைப்பில்‌ இடம்‌ 
பெறுகிறது. முப்பதுக்கும்‌ மேற்பட்ட புராண நிகழ்ச்சிகளில்‌ சுருக்கம்‌ 
மூல நூல்களைக்‌ காணவும்‌, .பயிலவும்‌ வாயப்பு இல்லாத நம்‌ 
போன்றவர்களும்‌ திருவையாற்றின்‌ சிறப்பை உணர்ந்து உளம்‌ மகிழ 
இத்தலைப்பு பெரிதும்‌ உதவுகிறது. 
6. கல்வெட்டில்‌ நிலைத்த திருவையாறு 

இத்தலைப்பில்‌ தெள்ளாறு எறிந்த நந்திவரம்‌ பல்லவன்‌ 
கோபரகேசரி வர்மன்‌ முதலாய சோழப்பேரரசர்கள்‌ . பாண்டியர்‌, - 
விசயநகர மன்னர்கள்‌ தஞ்சை நாயக்க மன்னர்கள்‌ தஞ்சை மராட்டிய 
மன்னர்கள்‌ ஆகியவர்‌ காலத்து அறக்கொடைகள்‌ குறிக்கப்பட்டுள்‌ 
ளன. கோயிலுக்கு வழங்கப்பட்ட அணிகலன்கள்‌ திருப்பரிகலன்‌ 
கள்‌ பெயர்கள்‌ விளக்கம்‌ குறிக்கப்பட்டுள்ளன. கோயிலுக்கு விளக்கு 
எரிக்க, நிவேதன த்திற்கு, விழாக்கள்‌ நிகழ்த்த விடப்பட்ட நிலங்கள்‌ 
ஆகியவற்றின்‌ செய்திகளையும்‌ இக்கல்வெட்டுக்‌கள்‌ கூறுகின்றன. 
, அண்மைக்கால பச்சையப்ப முதலியார்‌, குடிமக்கள்‌ வழங்கிய 
அறக்கொடைகள்‌ பற்றிய கல்வெட்டுகள்‌ எஞ்சாமல்‌ A தாகுக்கப்‌ 
பட்டுள்ளன. சுருங்கக்‌ கூறின்‌ ஐயாற்று எம்பெருமானுடைய கோயில 
என்றும்‌ சிறப்புறத்‌ திகழ நம்‌ முன்னோர்கள்‌ செல்வத்‌ தொகுதியின்‌ 
பழங்‌ : கணக்கை இக்கல்வெட்டுகள்‌ தெரிவிப்பதைக்‌ கண்டு 
வருந்தும்‌ பேறிலிகளாக நாம்‌ இருப்பதனை  இத்தலைப்பின்‌ 
வாயிலாக உணர்கிறோம்‌. 


XIV 


h euan An வைவ்‌: 

இத்தலைப்பில்‌ திருஞானசம்பந்தர்‌ மின்னற்‌ பற்றி 
அருளிய 5 பதிகங்களும்‌ திருநாவுக்கரசர்‌ அருளிய 12 பதிகங்களும்‌, 
சுந்தரமூர்த்தி சுவாமிகள்‌ அருளிய பதிகமும்‌, திருவையாற்றின்‌ 
தொடர்புடைய திருவாசகத்‌ திரு பாசுரங்கள்‌ மூன்றும்‌ ஐயாற்று 
எம்பெருமானுக்குப்‌ பொருந்துபவனவாகக்‌ கருதும்‌ திருமந்திரத்‌ 
திருப்பாடல்‌ இரண்டும்‌, ' சேக்கிழார்‌ பெருமானால்‌ போற்றப்படும்‌ 
திருவையாற்றைப்‌ ப! ற்றிய பெரிய புராணச்‌ செய்திகளும்‌ அவற்றிற்கு 
முன்னதாக ஐயடிகள்‌ காடவர்கோன்‌ நாயனார்‌ க்ஷேத்திரக்‌ 
கோவைப்பாடலும்‌ விளக்கப்பட்டுள்ளன. திருவாரூரில்‌ தியாக 
விடங்கர்‌ அஜபா நடனம்‌ ஆடுவது போல, திருவையாற்று ஓலோக 
விடங்கர்‌ பாண்டரங்கம்‌ என்ற கூத்தாடும்‌ செய்தி விரிவாக விளக்கப்‌ 
பட்டுள்ளது. திருவையாற்றுக்கும்‌ தேவார மூவருக்கும்‌ உள்ள 
தொடர்பு விரித்துரைககப்பட்டுளளது. இத்தலைப்பு ஐயாறறுச்‌ 
| சிவனடியார்களைப்‌ பரவசப்படுத்தும்‌ பகுதியாகும்‌. 
8. இலக்கியம்‌ பேசும்‌ திருவையாறு | 

1. இத்தலைப்பில்‌ திருவையாறு பற்றிய வடமொழி 
தென்மொழிப்‌ புராண நூல்கள்‌ தவிர ஏனையனவாகிய பட்டினத்தார்‌ 
பாடல்‌, அருணகிரிநாதர்‌ திருப்புகழ்‌, தாயுமானவர்‌ பாடல்‌, வள்ளற்‌ 
பெருமானின்‌ விண்ணப்பக்‌ கலிவெண்பா, ' வண்ணச்‌ சரபம்‌ 
தண்டபாணி சுவாமிகள்‌ அருளிய திருவையாற்றுப்‌ பதிகம்‌, திருவை 
_ யாற்று முருகன்‌ மும்மணிக்கோவை, முத்துசாமி : பாரதி பாடிய 
' திருவையாற்றுப்‌ பதிற்றந்தாதி, திருவையாற்றுத்‌ தர்மசம்வர்த்தனி 
மாலை, அப்பாத்துரை தேசிகர்‌ : இயற்றிய தருமாம்பிகைப்‌ பதிகம்‌ 
சுந்தரேச வாண்டையார்‌ இயற்றிய ஐயாறப்பர்‌ ஐம்மணிமாலை, அறம்‌ 
. து நாயகி பதிகம்‌ என்ற தமிழ்ப்‌ பிரபந்தங்களும்‌ ' 
T குருதாசர்‌' ்‌ இயற்றிய சிவபஞ்சரத்ன சுலோகங்கள்‌ என்ற 
சித்திரகவிகள்‌ சான்றோர்‌ வரைந்த: ப்ஞ்சந்தீசர்‌' பஞ்சகம்‌, 
தேவலக்ருதர்‌ இயற்றிய ப்ரணதார்த்தி ஹரஅஷிடக துதி என்ற 


xV 


வட மொழிப்பாடல்கள்‌ தியாகராசர்‌ அருளிய திருவையாறு 
தொடர்பான இசைப்பாடல்களும்‌ எடுத்துக்காட்டுகள்‌ தந்து விளக்கப்‌ 
பட்டுள்ளன. இவை யாவும்‌ நமக்குப்‌ பெரும்பாலும்‌ புதுச்‌ , 
செய்திகளே O ree: 
2. அருள்தவ சித்தர்‌ முத்தர்‌ வாழும்‌ திருவையாறு 
இத்தலைப்பு மிக உயரிய தலைப்பாகும்‌. நமக்கு அண்மைக்‌ 

காலத்தில்‌ நம்மிடையே வாழ்ந்து மறைந்த அம்மகான்களைப்‌ பற்றி 
உள்ளவாறு. உணர்ந்தவர்கள்‌ சிலரே. திருநந்திதேவர்‌, அகத்தியா, 
அகப்பேய்ச்சித்தர்‌ என்ற முற்பட்ட மகான்களைத்‌ தவிர இந்நூற்‌ 
றாண்டை ஓட்டி ஐயாற்றில்‌ இருந்த ஆட்கொண்டார்சாமி, சுடுகாட்‌ 
டச்சாமி, தம்பலசாமி, ஆண்டார்சாமி, சிங்கப்பூர்சாமி, அருள்சாமி, 
சச்சிதானந்தா சாமி, சுந்தரசாமி, தியாகராசசாமி கொடைவள்ளல்‌ 
UF EME WUT ஆகியவர்‌ பற்றிய குறிப்புகள்‌ நம்‌ உள்ளத்தில்‌ 
நிலைபெற்று நமக்குப்‌ பெருமிதம்‌. நல்க வேண்டுவனவாகும்‌. 
19... சீரூம்‌-விளக்கும்‌, திருவையாறு யே பைல்‌ நைவ 

“இன்று “திருவையாறு தேர்ஹிலலைய்‌ * i பேரூராட்சியை 2 
உடையத்ய்க்‌- "கழிவுநீர்‌ போக்கிற்கும்‌, கொசுத்‌ தொல்லைக்கும்‌. : ' 
செயற்பாலனவற்றை விடுத்துச்‌ செய்துள்ள படட நலப்பணிகள்‌ 
சூடி நீர்த்தொட்டிகள்‌, கல்விநிலையங்கள்‌, திருவையாறறைச்‌ 
சுற்றியுள்ள சிற்றூர்கள்‌, இங்கு வளரும்‌ கைத்தொழில்கள்‌, அரசு 
AQIS USAT | வங்கிகள்‌ . பொது நல அமைப்புகள்‌ . ஆன்மீக. 
அமைப்புக்கள்‌ . ஆகியவை Dameron பில்‌ விளக்கப்பட்‌ இள்ளன. 


11. திருவிழா அழகிற்குத்‌ திருவையாறு (இரண்டாம்‌ பாகம்‌) 
நந்தியம்‌ பெருமான்‌ அவதார விழா திருமணவிழா, 
ஏமா வலம்‌ வருவிழா, அப்பர்‌ கயிலைக்‌ காட்சி விழா, ஆட்கொண்டார்‌ 
விழா, திருவாதிரை விழா, தியாகராசர்‌ சங்கீத விழா, தமிழிசை விழா 
முதஷிய திருவையாற்றுத்‌ திருவிழாக்களை விளக்கி உரைக்கும்‌ 


¥ 
l 


XVI 


சைவத்‌ திருத்தலமாகிய திருவையாற்றின்‌ தேரோடும்‌ 
வீதிகளுக்குள்‌ குடியிராமல்‌ ஏனைய தெய்வ வழிபாட்டினர்‌ புறத்தே. 
.தம்‌ இனத்தாரோடு ஒன்றிக்‌ குடியிருக்கும்‌ செய்தி தொடக்கத்திலேயே 
குறிப்பிடப்பட்டுள்ளது. 

இவ்வரிய நூல்‌ புராண காலந்தொட்டு இன்றுவரை திருவை 
யாற்றைப்‌ பற்றிய செய்திகள்‌ யாவற்றையும்‌ எஞ்சாது தொகுத்துக்‌ 
"கூறுகிறது. ஐயாறப்பர்‌ திருக்கோயிலை மையமாகக்‌ கொண்டு . 
"வளர்ந்துள்ள ' இவ்வூரில்‌ வாழும்‌ வாய்ப்புடையவர்கள்‌ இந்நூலில்‌ 
காணப்படும்‌ 11 தலைப்புக்களுள்‌ தமக்கு உகப்பான எந்தத்‌ 
தலைப்பையும்‌ மனத்துக்‌ கொண்டு பெருமிதமுறலாம்‌. இந்நூலா 
சிரியர்‌ தம்‌ பிறந்த ஊராகிய ஐயாற்றினிடத்தும்‌, தம்மைப்‌ புரந்து வரும்‌ 
'ஐயாற்று எம்பெருமானிடத்தும்‌ கொண்டுள்ள ஈடுபாடு இந்நூலாக 
வெளிவந்துள்ளது. பிறரை நலியாது , வேற்றுப்‌ பொருள்‌ வெஃகாது 
“மையில்‌ அறிவினராய்ச்‌ செவ்வதின்‌ நடந்து, தம்‌ அமர்துணை 
பிரியாது, மக்களொடு மகிழ்ந்து, பாத்துண்டு முத்தயாக்கையொடு'... 
பிணியின்றி இவ்வாசிரியர்‌ பல்லாண்டு வாழ ஐயாறன்‌ அருள்வானாக 
இறையன்பர்களும்‌, தமிழன்பர்களும்‌, இந்நூல்களை வாங்கி ` 
வாசித்துப்‌ பயன்‌ கொள்வாராகுக. 


. 26, வைசியர்‌ வீதி அன்பன்‌ 
புதுச்சேரி 605 001 . தி.வே.கோபாலையன்‌ 
6.3.95 


1. சரிதம்‌ படைத்த திருவையாறு 


சரிதம்‌-என்பது, நாடு பற்றிய செய்திகளைத்‌ தந்து 
கொண்டிருப்பது. (World-History) உலக சரித்திரம்‌ என்பது போலக்‌ 
-.கொள்வோம்‌. சரிதம்‌ 'என்னும்‌ வடசொல்‌ சரித்திரம்‌ ஆயிற்று. 
சரித்திரமும்‌, வரலாறும்‌ ஒன்று போன்ற தெனினும்‌ (வரல்‌ அறு] 
வாழ்க்கை வரும்‌ வழிமுறைகளைவாழ்வியல்‌ நிகழ்ச்சிகளை 
வழங்குவது வரலாறாகவும்‌, நாட்டியல்‌ நிகழ்ச்சிகளை நவில்வத து 
சரிதமாகவும்‌ கொண்டு பார்ப்போம்‌. 


ஓதியாரு மறிவாரிலை யோதி யுலகெலா 

சோதியாய்‌ நிறைந்தான்‌ சுடர்ச்சோதியுட்‌ சோதியான்‌ 

வேதியாகி விண்ணாகி மண்ணோடெரி காற்றுமாய்‌ 

ஆதியாகி நினறானும்‌ ஜயாறுடை யையனே 

திருஞானசம்பந்தர்‌ 

ஊரும்‌ பேரும்‌ 

திருவையாறு இந்தியாவின்‌ தமிழகத்தில்‌ தஞ்சாவூருக்கு 
வடமேற்கே 13 கி.மீ. தொலைவில்‌ காவிரியின்‌ வடகரையில்‌ உள்ள 
ஊராகும்‌. பூகோளப்படத்தில்‌ இதன்‌ இடத்தை வடக்கு 


அட்சரேகை 10 51 என்றும்‌ கிழக்குத்‌ தீர்க்கரேகை 70 10' என்றும்‌ 


குறிப்பர்‌. . தென்கயிலாயம்‌ பஞ்சநதம்‌, ஜெப்பேசம்‌, 
பஞ்சாட்சரபுரம்‌, ஜீவன்‌ முக்திபுரம்‌ எனப்‌ பல . பெயர்கள்‌ 
கொண்டு புராணங்களாற்‌ புகழப்‌ பெற்றாலும்‌, சி.பி.7ம்‌ நூற்றாண்டு 
முதல்‌ இன்று வரைத்திரு முறையிலும்‌, கல்வெட்டுக்களிலும்‌, உலக 
வழக்கிலும்‌ திருவையாறு என்பதே நிலைத்த படம்‌ இருந்த 
வருகிறது... | 
| "வ்ட்க்கே, பஞ்சநதிகள்‌ பாயும்‌ பிரதேசம்‌ பஞ்சாப்‌ என்று. 
அழைப்பது போல, ஐந்து நதிகள்‌ பாயும்‌ பகுதி பஞ்சநதம்‌ 
என்பதும்‌,ஐயாறு என்ற a பெயரும்‌ அப்பொருளையே 
தரவல்லதாம்‌. 

n AManual of the District of Tanjore, T.Vehkasami Raw, 1883 


* தமிழகம்‌ ஊரும்‌ பேரும்‌ - ரா.பி. ல்‌ see 4ம்‌ பதிப்பு 1968 : 
பக்கம்‌ 179 


நீர்‌ வளமும்‌ நில வளமும்‌ 

“வான்பொய்ப்பினும்‌ தான்‌ பொய்யாக்‌ :காவிரி” நீர்‌ 
வளத்தாலும்‌ நில வளத்தாலும்‌, நெல்லும்கரும்பும்‌, மஞ்சளும்‌ 
இஞ்சியும்‌ கொஞ்சி விளையாடும்‌ தஞ்சைப்‌ பகுதியின்‌ தலைசிறந்த 
நகராகும்‌ திருவையாறு. தஞ்சைதிருவையாறு இடைவெளியில்‌ 
வெண்ணாறு, வெட்டாறு,வடவாறு, குடமுருட்டி, காவிரி எனும்‌ 
அறுகள்‌ ஐந்தும்‌ பாய்ந்து அங்காங்கே வளம்‌ சேர்க்கின்றன. எங்கு 
பார்த்தாலும்‌ பச்சைப்பசேரெனக்‌ காட்சி நல்கும்‌. தென்னை, மா, 
பலா, கழுகு, வாழை சூழ்ந்த தோப்புந்துரவும்‌ எங்கணும்‌ செறிந்து 
காணப்படும்‌. கண்டகண்ட இடமெல்லாம்‌ வயல்களே. நல்ல நிலம்‌ 
ஏக்கருக்கு 110 கலம்‌ வரை விளைச்சல்‌ காணும்‌ தரமுடையது. 

தரமான நிலப்பகுதி என்றால்‌ கால்‌ நடைகளும்‌ 
. தாராளமாக வாழ வேண்டியவை தானே! அம்முறையில்‌ பால்‌, 
தயிர்‌ பஞ்சமின்றி நாளும்‌ தயிர்ச்‌ சந்தை கூடும்‌ சிறப்புடையது. 
ஊர்‌ அமைப்பு 

அரதிகாலத்தே மன்னர்கள்‌ இறையருள்‌ துணைகொண்டு 
அமைத்த நகரங்கள்‌ யாவும்‌ கோயிலை நடுவணாகக்‌ கொண்டே 
ஊரை அமைத்துள்ளனர்‌. இதனைப்‌ பழம்பெரும்‌ தலங்களான 
சிதம்பரம்‌, மதுரை,திருவாரூர்‌ போன்றவை திருக்கோயிலை 
© மையமாக அமைத்துச்‌ சுற்றிலும்‌ வீதிகள்‌, தெருக்கள்‌ அமைத்‌ 
துள்ளதைக்‌ காணலாம்‌. அம்முறையில்‌ திருவையாறும்‌ கரிகாற்‌ 
சோழனால்‌ காடுகெடுத்து நாடாக்கியபொழுது திருக்கோயிலை 
மையமாகக்‌ கொண்டே அமைந்துள்ளது. : கோயில்‌ 3 திருச்‌ 
சுற்றுக்களும்‌, நான்காவது மாடவளாகமும்‌, ஐந்தாவது தேரோடும்‌ 
வீதியும்‌ ஆசு, 3 திருச்சுற்றுக்களைக்‌ கொண்டு அவற்றிற்கு இடை 
இடையே தெருக்களும்‌, சந்துகளும்‌,கடைவீதிகளும்‌, அலுவல 
கங்களும்‌ கொண்டு விளங்குறெது. 

நாற்புற நெடுஞ்சாலைகள்‌ கிழக்கே கும்பலோணம்‌ 
சாலை, தெற்கே தஞ்சாவூர்‌ சாலை, மேற்கே கல்லணைச்‌ சாலை, 
வடக்கே விளாங்குடி, அரியலூர்ச்‌ சாலை அகிய இவை பஸ்‌, 
வண்டிகள்‌ போக்குவரத்து உள்ளவையாக அமைந்துள்ளன 


மக்கள்‌ வாழ்க்கை முறை 

சுற்றுப்புறம்‌ எங்கும்‌ நன்செய்‌ வயல்களே மிகுதியாதலின்‌, 
மக்களின்‌ வாழ்க்கைக்கு உதவுவது உழவுத்‌ தொழிலே எனலாம்‌. 
கிராமங்களில்‌ கத்தரி, வெண்டை, அவரை, சிரை வகைகள்‌ 
போன்ற காய்கறிகள்‌ பயிரிடுவோரும்‌, கரும்பு, வாழை, 
வெற்றிலைக்‌ கொடிக்கால்‌ பயிரிடுவோரும்‌ அக உள்ளனர்‌. 


ஐயாற்று மக்களில்‌ .பெரும்பகுதியினர்‌ விவசாயிகள்‌ 
கடைவைத்திருப்போரும்‌ மிராசுதாரர்களாகவே இருப்பர்‌. இனச்‌ 
சந்தைபோலக்‌ காய்கறி மார்க்கெட்டில்‌ அன்றாடம்‌ புத்தம்புது 
காய்கறிகளை கிராம மக்கள்‌ கொணர்ந்து விற்பர்‌. 


திருவையாறு நகரைப்‌ பொறுத்தவரை பிராமணர்களுக்கு 
ஒரு முக்கியமான ஊர்‌ எனலாம்‌. அக்ரஹாரங்கள்‌ உள்ள்‌ 
தெருக்கள்‌ பல உள்ளன. இருவையாற்றில்‌ வைதீக பிராமணர்கள்‌ E 
மிகுதி. வேத, : விற்பன்னர்கள்‌ Aihe டில்லி, பம்பாய்‌, 
சென்னை போன்ற இடங்களுக்குச்‌ சென்று மந்த்ர, யக்ஞ, வைதிக 
காரியம்‌ செய்யும்‌ , சாஸ்திரிகள்‌ பலர்‌ உண்டு. கல்வி அறிவிற்‌ 
சிறந்தவர்‌ பலரும்‌, பிற மாநிலங்களில்‌ உயர்ந்த உத்தியோகத்‌ 
துள்ளனர்‌. ஓய்வு பெற்றவர்கள்‌ இருவையாற்றைச்‌ சுகவாசத்‌ 
தலமாசுக்‌ கொண்டு விரும்பி வந்து வாழ்கின்றனர்‌. காரணம்‌ 
காவிரியில்‌ நீராடலாம்‌, அன்றன்று பசிய காய்கறிகள்‌, தயிர்‌, பால்‌, 
நெய்‌, அரிசி பஞ்சமின்றி கிடைக்கிறது. மாலையில்‌ அருமையான்‌ 
திருக்கோயில்‌ தரிசனம்‌; நிம்மதியான வாழ்க்கை காசி போல்‌ 
இறப்பது இங்கு விசேடம்‌ எனக்‌ கருதி இறுதிக்‌ காலத்து இங்குவந்து 
தங்குவோர்‌ பலருண்டு. யாவற்றிற்கும்‌ வசதி வாய்ப்பே 
காரணமாகும்‌. இங்கு எல்லா கஸர்சளுக்கும்‌ எப்பொழுதும்‌ செல்ல 
பஸ்‌ போக்குவரத்து உள்ளது. சென்னை, சேலம்‌,திருச்சி, 
கும்பகோணம்‌ அகிய ஊர்களுக்கு இருவள்ளுவர்‌,சோழன்‌, தீரன்‌, 
அண்ணா, தனியார்‌ பஸ்கள்‌ யாவும்‌ செல்கின்றன. 
சமுதாய வழக்கு 

ஊர்கள்‌ தோறும்‌ மொழிவழக்கு வேறு, பழக்கி 
வழக்கங்களும்‌ வேறு. அவ்வகையில்‌, விவசாயிகள்‌ போரடிக்கும்‌ 
காலத்து ஒரு வழக்கினைப்‌ பின்பற்றி வருகிறார்கள்‌. இதனை 


4 

(Madras District Gazetteerrs Thanjavur Vol! 1906) குறிப்பிடும்போது 
கால்நடை வழிபாடு எனக்‌ ' குறிப்பிடுகிறது. அதாவது “எழுகளம்‌” 
என்று சொல்வார்கள்‌. போரடி முடிந்தால்‌ சாகுபடி வேலை 
முடிந்தது என்று பொருள்‌. ஆனால்‌ முடிந்தது என அமங்கலமாகக்‌ 
சொல்லாமல்‌, அடுத்தடுத்த அண்டும்‌ களத்தில்‌ போரடி. எழ 
வேண்டும்‌ என்ற பொருளில்‌ எழுகளம்‌ என மங்கள வழக்காகச்‌ 
சொல்வது மரபாக உள்ளது. அதாவது போரடிக்கும்‌ இடத்தில்‌ 
திருஷ்டி கழிய ஒரு சிறுவன்‌ வயிற்றில்‌ நெல்லைக்‌ கட்டி, முன்னால்‌ 
எருதுகள்‌ சுற்றி வர அதன்பின்னால்‌ இவனது கால்களைப்‌ பிடித்து 
இழுத்து வருவார்கள்‌. ஒருவர்‌ கூடையில்‌ நெல்லை வைத்துக்‌ 
கொண்டு பொலியோபொலி எனக்கூறித்‌ தூவி வருவார்‌ — 
சிறுவனுக்கு வயிற்று நெல்‌ அவனைச்‌ சாரும்‌. இறுதியில்‌ 
களத்துமேட்டிற்குத்‌ தேங்காய்‌ உடைத்துப்‌ பழத்துடன்‌ சூடம்‌ 
காட்டி வணக்கம்‌ செய்து, யாவருக்கும்‌ சந்தனம்‌, வெற்றிப்பாக்கு 
வழங்கி மங்களகரமாக முடிப்பர்‌. 

திருவையாறு விவசாயச்‌ சிறப்புமிக்க தலமாதலின்‌ 
“பொங்கல்‌ விழா” கிராம மக்களால்‌. சிறப்புறக்‌ ' கொண்டாடப்‌ 
பெறும்‌. அதுசமயம்‌ இங்கு. கரும்புக்‌ கட்டுகளும்‌, வாழைத்‌ 
தார்களும்‌, பொங்கல்‌ பானைகளும்‌ ஏராளமாக விற்பனையாகும்‌. 
வைதீகப்‌ பிராமணர்கள்‌ வாழும்‌ பகுதியாதலின்‌ தைப்‌ பொங்கல்‌ 
நாளை, இருவையாறு மகரசங்கராந்தி' என்றே பஞ்சாங்கத்தில்‌ 
போட்டிருக்கக்‌ காணலாம்‌. காவிரிக்‌ கரையில்‌ உத்தராயண 
புண்ணியகாலமாகச்‌ சிறப்பாகக்‌ கொண்டாடப்‌ பெறுவர்‌. 
திருவையாறே இப்புண்ணிய காலத்திற்குச்‌ - சிறந்ததாகக்‌ 
கூறப்படுவதால்‌ வெளியூரிலிருந்து ஏராளமானோர்‌ வந்து” 
கோதானம்‌, தீபதானம்‌ செய்து பொங்கலிடுவர்‌. அன்று ஐயாறப்பர்‌ 
தீர்த்தம்‌ கொடுப்பர்‌. மறுநாள்‌ சுவாமி மாமியார்‌ வீடு செல்வதாக 
பாரி வேட்டை. மாடு விரட்டிக்கொண்டு திருநெய்த்தானம்‌ 
செல்வார்‌. அவரவர்‌ a மாடுகளும்‌ சுவாமி பின்னர்‌ செல்லும்‌ 
வழக்காறு உள்ளது. 


கட்டிடக்கலை அமைப்பு: 


திருவையாற்றில்‌ பெரும்பாலான சட்டி.டங்கள்‌ 
மண்டபக்கட்டு அமைப்பு உடையளவே, தஞ்சை மராட்டிய 


5. 
மன்னர்‌ கால அரண்மனைக்‌ கட்டிடங்கள்‌ 5 உள்ளன. அக்காலச்‌ 
கட்டிடக்‌ கலை மரம்‌, இரும்பு, பயன்படுத்தாதவாறு பெரிய பெரிய 
தூண்களைக்‌ கொண்டு கூண்டுக்கட்டிடங்களாக மாட மாளிகை 
களை எழுப்பியுள்ளனர்‌. காற்றோட்டம்‌, வெளிச்சத்திற்கு நடுவில்‌ 
முற்றமாக வாசலாக அமைத்திருப்பர்‌. பெரும்பாலான 
கட்டிடங்கள்‌ சத்திரங்களாக நீண்ட கூட அமைப்போடு எத்தனை 
பேர்‌ வேண்டுமானாலும்‌ அமர்ந்து சாப்பிடும்‌ வகையில்‌ உள்ளன. 
அனைத்து இனத்தார்க்கும்‌ சத்திரங்கள்‌ உள்ளன. இதிலொரு 
உண்மை இருக்கிறது. தர்மம்‌ என்ற பெயரில்‌ இருந்தால்‌ விற்சு 
வாங்க. அஞ்சுவார்கள்‌. தலைமுறை தலைமூறையாகத்‌ தம்‌ 
குடும்பம்‌ வம்ச . விருத்தியோடு இருக்கும்‌ என்ற நல்ல 
எண்ணத்தால்‌ பெரியவர்கள்‌ செய்த வழி இது. 
மக்கள்‌ பண்பாடு: 
| ஐயாற்று மக்களிடம்‌ கடவுள்‌ பக்தியும்‌, ஈகைக்‌ குணமும்‌ 

நிறைந்திருந்தது என்பதற்குச்‌ சான்று: தெருவிற்குத்‌ தெரு, ஊருக்கு 
உர்‌ பல்லக்குகள்‌ இறங்கும்‌ மண்டபங்கள்‌ நிறையவுள்ளன. அவை 
இன்று வீடுகளாக, மாறி வருகின்றன. ஐயாறப்பர்‌ விழாக்‌ காலத்தே 
வரும்பொழுது பட்டுசார்த்தி வழிபாடு செய்து, அடியார்க்கு 
அன்னதானம்‌ செய்வர்‌. சித்திரை மாதம்‌ ஏழூர்‌ விழாக்காலத்தே 
கிராமத்து மக்கள்‌ ஆர்வத்தோடும்‌, பக்தியோடும்‌ அவரவர்‌ வீட்டு 
விழாப்போல தெருக்களை அலங்கரிப்பதும்‌, வீட்டு முன்‌ பந்த 
லிட்டு வருவோர்க்குச்‌ சந்தனம்‌, பழம்‌ கொடுத்து வரவேற்பதும்‌, 
மக்களது பண்பாட்டுணர்வைக்‌ காட்டுகிறது. வீடுகளில்‌ திண்ணை 
வைத்து கட்டியுள்ள நோக்கமும்‌ வருவிருந்து . புரக்கும்‌ 
பண்பாடேயாகும்‌. | = 

திருவையாற்றில்‌- சத்திரங்கள்‌ நிறைய இருக்கின்றன. மற்ற 
ஊர்களில்‌ இல்லாத அளவு திருவையாற்றில்‌ மட்டும்‌ சத்திரங்கள்‌ 
அதிகம்‌ இருப்பானேன்‌? அதன்‌ நோக்கம்‌ ப ட ப்பட்டு 
என்பது பற்றிச்‌ சற்று அய்வோம்‌: 

நம்‌ முன்னோர்கள்‌ செய்து வைத்த செயற்பாடுகள்‌ யாவும்‌ 
arae பொதிந்தவையாகத்தான்‌ இருக்கும்‌. சாரணம்‌ இன்றி 
காரியம்‌ நிகழாது, ஏதேனும்‌ ஒரு உயர்ந்த உண்மைப்‌ பொருள்‌ 
பொதிந்து காணப்படும்‌. 


6 

தானங்களில்‌ சிறந்தது அன்னதானம்‌; ஏழைகள்‌, ஏதிலார்‌ 
இவர்களுக்கு இடுவது (இறைவனுக்கு இடுவதையொக்கும்‌. 
பசியென்னும்‌ பாவி, பசிவநழ்திடப்‌ பத்தும்‌ பறந்துபோகும்‌ 
என்பார்கள்‌. காய்ந்த குடலில்‌ ஒரு கவளம்‌ உணவு விமுமேயானால்‌ 
உள்ளம்‌ மகிழும்‌; ஊசலாடிய உயிர்‌ மகிழும்‌. அந்நேரத்து 
உணவிட்டாரை உளப்பூர்வமாக வாழ்த்துவர்‌. “புண்ணியவான்‌ 
குடும்பம்‌, கிளையோடு கோடிகோடிகாலத்து வாழணும்‌” என்ற 
வாழ்த்து சாதாரணமானதல்ல; தெய்வீகம்‌ வாய்ந்ததாகும்‌. இதற்கு 
ஈடாகக்‌ கோடி ப்பணம்‌ கொடுத்தாலும்‌ ஈடாகாது. சாதாரண 
சராசரி மனிதன்‌ சொல்கின்ற வாக்கிற்கே இவ்வளவு பலனிருந்தால்‌ 
வேத சாத்திரங்களைக்‌ கற்று சதா சர்வ காலமும்‌ தியானம்‌, தபம்‌, 
ஜெபம்‌ செய்கின்ற சத்துக்கள்‌ வாக்கு எவ்வளவு பலனளிக்கும்‌ 7 
அதுவும்‌, பக்திபூர்வமாக ஏகாதசி விரதமிருந்து மறு நாள்‌ 
துவாதசியன்று வெறும்‌ குடலில்‌ இறைமை கலந்து! தியானித்த 
வயிற்றில்‌ பெளர்ணை செய்ய சீவன்‌ சிவன்‌ ஆகிய இரண்டற்கும்‌ 
சம அராதனை செய்வதால்‌ சிவன்‌ உளமும்‌ மகிழ்ந்து அவர்களும்‌ 
மகிழ்ந்து வாழ்த்தும்‌ வாழ்த்திற்குப்‌ பலன்‌ ஏராளம்‌. என்றேனும்‌ 
ஒருவர்‌ வந்தால்‌ போதும்‌; அதனால்‌ 100 பேருக்குச்‌ சசய்த பலன்‌ 
கிட்டுமே! ஒரு பிராமணருக்கு இடுவது இவ்வளவு.பலன்‌ என்றால்‌ 
பல பிராமணர்களுக்கு, வேதோத்தம.ப்‌ பிராமணர்களுக்குச்‌ 
செய்வது தனி மனிதனுக்குச்‌ செய்வதாகாது என்பது ' இதன்‌ 
பொருள்‌: இறைவனுக்குச்‌ செய்வதாகவேயாகும்‌. இறைவனே 
அப்பிராமணர்‌ வடிவில்‌ வந்து உணவு உண்டு மகிழ்ந்து 
வாழ்த்நுவதாகப்‌ பொருள்‌, உண்மையும்‌ அதுவே. “அந்தணர்‌ 
என்போர்‌ அறவோர்‌', அதனால்தான்‌ ஐயாற்றில்‌ 35 சத்திரங்களில்‌ 
பிராமணர்களுக்கு உணவிட்டு தம்‌ வம்ச விருத்திக்கு வழிதேடி.க்‌ 
கொண்டார்கள்‌. மற்ற இனத்தார்க்கும்‌ ஏழைகளுக்கும்‌ 
உண்விடுதல்‌ புண்ணியம்‌ என்றாலும்‌, பிராமணர்களுக்குச்‌ 
செய்வதே சிறந்தது என்பதன்‌ நோக்கம்‌: மேற்குறிப்பிட்ட. 
காரணங்களேயாக வேண்டும்‌. இக்காலத்தே, குத்த mary F 
சட்டம்‌ காரணமாக நெல்‌ அளப்பாரும்‌ இல்லை அன்னதானம்‌ 
செய்வாரும்‌ இல்லை என்றாயிற்று. மேலும்‌, மக்கட்பெருக்க 
காரணமாக அதே இடத்தில்‌ பலரும்‌ வாழ வழி வசை செய்யுங்காவ்‌ 
ஒரே இடத்தில்‌ 5 குடும்பம்‌, /0 குடும்பங்கள்‌ என்கின்ற பொழுது 


7 
அவரவர்‌ வாழற்கேற்ற அமைப்பினைத்‌ ஐந்து செய்யும்பொழுது 
இடங்கள்‌ சுருங்கிவிட்டன. ஐயாற்றின்‌ கட்டிடக்கலை தனித்‌ 


தன்மை வாய்ந்தது. ` 


கல்யாணிமால்‌ போன்ற கட்டிடங்கள்‌ தூண்களின்‌ 
சுமையில்‌ சமதள ஒட்டாக மரம்‌ இரும்பு சம்பந்தம்‌ இல்லாமல்‌ 
இரண்டு மூன்று அடுக்கு மாளிசைகளைக்‌ கொண்டு இருப்பது 
அக்கால கட்டிடக்‌ கலையின்‌ உயர்விற்குச்‌ றெந்த சான்றாகும்‌. 
வெல்லமும்‌ முட்டையுமிட்டு அரைத்த சுண்ணாம்பினால்‌ கட்டி 
இருக்கும்‌ கட்டிடத்தில்‌ இன்று ஒரு ஜன்னல்‌ வைக்க இடிக்க 
முயன்றால்‌ சிறிது கூட இடுக்க முடியவில்லை, அவ்வளவு 
உறுதியாகவுள்ளது. இதன்‌ வலிமைக்கு இக்கால காங்கிரேட்‌ 
ஒட்டுகள்‌ ஒரு சிறிதும்‌ ஈடுகொடுக்க முடியாது எனலாம்‌. 


நேற்று, இன்று, நாளை: 

நேற்று: இன்று பெரிய நகரங்களாக உள்ள ஊர்கள்‌ யாவும்‌ 
காலப்போக்கில்‌ படிப்படியாக வளர்ச்சி பெற்றனவே. 
அனால்‌ திருவையாறு மட்டும்‌ பழைய கட்டிடங்கள்‌ 
அமைப்பில்தான்‌ இன்றுமுள்ளது. புதிய மாற்றங்கள்‌ ஏதும்‌ 
பெறவில்லை. சொல்லப்‌ போனால்‌ பழைய 
அமைப்பிலீழுந்த வசதிகூட இன்றில்லை எனலாம்‌. 
உதாரணமாக, அதியில்‌ பாதாள சாக்கடை கழிவு நீர்‌ 
வடிகால்‌ (drinage) இருந்துள்ளது. இன்று சாலைப்‌ 
புதுப்பிக்கும்‌ பகுதிகளில்‌, தோண்டும்போது பார்த்ததில்‌ 
விசாலமான சாக்கடை 7 அம. அழத்தின்‌ Sip செங்கல்‌ 
கட்டிடத்‌. தாலமைத்த, மேலே கருங்கல்‌ பலகை 
போடப்பட்டுள்ளது தெரிய வந்தது. அக்கழிவு நீர்‌ 
விளாங்கும. சாலை, அந்தணர்குறிச்சி சாலை, 
மேலவட்டம்‌ சாலை வழிகளில்‌ போக்கிருந்துள்ளது. 
(மழைநீர்‌. சிறிதும்‌ தங்காமல்‌ கிழக்குமேற்கு வாய்க்‌ 
கால்களில்‌ சென்று. சேறும்படி. அமைத்துள்ளனர்‌. 
குளங்களுக்கு பாய்கால்‌, வடி.கால்‌ வசதியிருந்தது. 

இன்று: காலப்போக்கில்‌ DI-E- சாலைபோடும்போது 
சரளைக்‌ சுற்களால்‌ உயர்த்திஉயர்த்தி ஈனா்மேடாகவும்‌, 


8 ; 


மிகப்‌ பழைய வீடுகள்‌ பள்ளத்திலும்‌ இன்று இருப்பதைக்‌ 
காணலாம்‌. தஞ்சையிலிருந்து திருவையாறு வரும்‌ 
பொழுதே பார்த்தால்‌ தெரியும்‌; சுமார்‌ 1 கி.மீ. உயரம்‌ 
மேடிட்டுள்ளது திருவையாறு என்பது தெரியவரும்‌. 
கழிவு . நீர்‌ போக்கு முன்பிருந்ததுபோல பாதாள 
சாக்கடடைத்‌ இட்டம்‌ திரும்பவும்‌ திருத்தி அமைச்சுப்‌ பெறாத 
காரணத்தினால்தான்‌ கொசுத்‌ தொல்லை, யானைக்கால்‌ நோய்‌ 
போன்றவை வரும்‌ சுகாதாரக்‌ குறைவிற்கு இடமேற்பட்டுள்ளது. : 
நாளை; எனவே,” :பாதாளசாக்கடை, படுக்கைவசதி கொண்ட 
பெரிய மருத்துவமனை, தீயணைப்பு நிலையம்‌, மின்சார 
தர்மல்பவர்ஹவுஸ்‌, இரயில்‌ நிலையம்‌ போன்ற வசதிகள்‌ 
l இன்றியமையாத்‌ தேவைகளாகும்‌. ஊருக்கு நல்லன செயல்‌ 
வேண்டும்‌. முன்பிருந்தது போல அவுட்‌ஏஜென்சி 
முறையிருந்தால்‌ கூட, மக்கள்‌ ரயில்‌ பயணம்‌ செய்ய 
வசதியாகயிருக்கும்‌ அல்லவா? 


நகர்வலம்‌ வருவோம்‌ வாருங்கள்‌. 

தழவீதிவட ழெக்கு . (ஈசான்யம்‌)/ செண்பசுப்பேட்டைத்‌ 
தெரு :திருவையாற்றுச்‌ சிறப்பிற்குரிய சான்றோர்கள்‌: 

தருமபுர அதன மடம்‌. அதில்‌ ஓர்‌ நந்தவனம்‌ உண்டு. 
கோயிலுக்கு வேண்டிய செண்பகமலர்கள்‌ நிறையப்‌ பூத்திருக்க 
. பூசைக்குக்‌ கொடுத்திருக்கிறார்கள்‌. அதனால்‌ உண்டானம்‌ பெயர்‌ 
செண்பகப்பேட்டைத்தெரு எனலாம்‌. பெரிய நந்தவனம்‌ உண்டு. 
இத்தெருவில்‌ மடத்தைய்யா வீடு, இலக்கண விளக்க அசிரியர்‌ 
சோமசுந்தர தேசிகர்‌, சித்தவைத்திய நிபுணர்‌ சிங்கப்பெருமாள்‌ 
வைத்தியர்‌ . அகியோர்‌ இருந்தனர்‌. தெருவின்‌ முன்னர்‌ காவல்‌ 
நிலையமும்‌, எதிர்மூலையில்‌ மாதாக்‌ கோவிலும்‌ உள்ளன. சழ 
வீதியில்‌ எமது , ஆசான்‌ பேராசிரியர்‌ கு. சோமசுந்தர தேசிகர்‌ 
அவர்கள்‌ வாழ்ந்தார்கள்‌. 
பாவாசாமி அக்ர்ஹாரம்‌: 

'அக்ரேஹரிஹரவ்‌'என்பதுதான்‌ “அக்ரஹாரம்‌' அயிற்று. 
அதாவது வீதியின்‌ இருமுனைகளிலும்‌ சிவ,விஷ்ணு இருப்பர்‌. 


9 


ஈசான்யத்தில்‌ சிவனும்‌, மேற்கே 'பெருமாளும்‌ கோயில்‌ 
கொண்டிருப்பது மரபு. (உதாரணம்கூத்தூர்‌, மகாராஜபுரம்‌) 

'சேதுபாவா சாமிகள்‌' எனும்‌ மராட்டிய மன்னர்‌ 
சிவாஜியின்‌ குரு அமைத்த அக்ரஹாரம்‌. 8,9,10 எண்ணுள்ள 
வீடுகள்‌ அவரது அரண்மனையாக இருந்ததால்‌ பாவாசாமி 
அக்ரஹாரம்‌ அயிற்று. துங்கபத்ரையில்‌ இருந்து கொணர்ந்த 
அஞ்சநேயரைப்‌ பிரதிஷ்டை செய்து கோயில்‌ கட்டினார்‌. 
காயத்ரியின்‌ 24 அட்ஷரம்‌ போல்‌, இதற்கு 24 வீடுககளை 
கொண்டதால்‌ 'காயத்ரிபுரம்‌' என்றும்‌ கூறுவர்‌. முதல்‌ வீட்டில்‌: 
இசைமேதை மகாவைத்தியநாதய்யரும்‌, அவரது தமையனார்‌ 
ராமசாமி சிவமும்‌ வாழ்ந்தார்கள்‌. “பெரிய புராணக்‌ 
சர்த்தனைகள்‌” எனும்‌ நாயன்மார்‌ வரலாற்றை, இசைப்‌ 
பாடல்களாகக்‌ பாடி வழங்கியவர்கள்‌. பாரதி பாலகிருஷ்ணய்யர்‌ 
பாரதி பாடல்களை உணர்சிததும்பப்‌ பாடியவர்‌ வீடு. 


s யுத.ஜி.சுப்ரமண்ய அய்யர்‌ காங்கிரஸ்‌ ஸ்தாபகர்‌, 
சுதேசமித்திரன்‌, இந்துப்பத்திரிக்கை அரம்பித்து, அதன்‌ 
. ஆசிரியராக இருந்தவர்‌. அரிய மேதாவி, தலைசிறந்த 
. எழுத்தாளராசப்‌ பெரும்‌ புசழ்‌ பெற்றவர்‌ வாழ்ந்த தெரு. 

l .சசிராமய்யர்‌ செந்நெல்‌ அம்மன்‌ திருவருள்‌ பெற்று 

'திரிபுரா ரகசியம்‌' என்ற வடமொழி நூலைக்‌ கொணர்ந்தவர்‌. 

அண்ணாசாமி சிரெளதிகள்‌ திருக்கணித பஞ்சாங்கமுறை 
தயாரித்தவர்‌. . 

பரமஹம்ச வாசுதேவேந்திர சரஸ்வதிகள்‌ எனும்‌ அத்வைத 
சந்நியாசிகள்‌, .'விசாரசாகரம்‌' என்ற இந்தி அத்வைத நூலை 
சமஸ்கிருதத்தில்‌ மொழி பெயர்த்தவர்‌. (வீடு 21 

சிவப்பிரகாச அனந்தசிரி ஸ்வாமிகள்‌ சிறந்த ராஜ யோக, 
தமிழ்‌ உரைநடையில்‌ அனந்த ரகசியம்‌, அரோக்கிய ரகசியம்‌, சாந்தி 
யோகம்‌, யோகசிகிச்சை, ராஜயோகம்‌ போன்ற ஒப்பற்ற நூல்களை 
வெளியிட்ட, யோகாச்சார்யா பெங்களூர்‌ சுந்தரம்‌ அவர்களின்‌ 
குருநாதர்‌ (வீடு எண்‌ 19) 


10 © 

'“ஹரிகதாப்ரவீண', பிரம்மன்‌ டி.௮ண்ணாசாமி பாகவதர்‌ 
அவர்கள்‌ சிறந்த சங்கத மேதை. அரிதா விற்பன்னர்‌ பெரிய சங்தே 
வித்வான்‌ ௧ளாற்‌ பாராட்டப்பெற்றவர்‌ வாழ்ந்த தெரு தஞ்சாவூர்‌ 
சமஸ்தான வித்வான்‌ பதினைந்து மண்டபம்‌ துரைசாமி ஐயர்‌, 
சங்கத மேதை பட்டணம்‌ சுப்பிரமணிய அய்யர்‌, கோபா 
இருஷ்ண பாரதியார்‌, திருநெய்த்தானம்‌ பஞ்சு பாகவதம்‌ (ஸீ 
இயாகய்யரின்‌ சீடர்‌)சங்கேத பூஷணம்‌ பேராசிரியர்‌ சபேசய்யர்‌ 
(அண்ணாமலைப்‌ பல்கலைக்கழகம்‌) வித்யா சுந்தரி பெங்களூர்‌ 
நாகரத்தினம்மாள்‌ (அடியவர்கள்‌ திருவையாற்றின்‌ பெருமைக்குப்‌ 
பாடுபட்டவராவர்‌. . திருப்பழனம்‌ பஞ்சாபகேச சாஸ்திரிகள்‌ 
(அண்ணாசாமி பாகவதர்‌ குரு) 
© தஇருவையாரறுத்‌ தல ம௫மைச்சுருக்கம்‌ தருமை ஜனம்‌ 1937 

பக்கம்‌ 11 

எதிரில்‌ வடக்கு மாடவளாகம்‌ 

திருக்கோயில்‌ திருமதில்‌ சார்ந்த வடக்குப்‌ பகுதியே வடக்கு 
மாடவளாகமாகும்‌. இத்தெருவில்‌ டாக்டர்‌ பி.எஸ்‌. சுப்பிரமணிய 
சாஸ்திரி எம்‌.ஏ. பி.எச்டி, அவர்கள்‌ தமிமில்‌ முதன்‌ முதல்‌ டாக்டர்‌ 
பட்டம்‌ பெற்றவர்‌. தமிழ்‌ இலக்கண நூலை அங்லைத்திலும்‌ 
வடமொழியிலும்‌ இணைத்து அவர்‌ எழுதிய நூல்கள்‌ பல. 
திருவையாறு அரசர்‌ கல்லூரியில்‌ முதல்வராக இருந்தவர்‌. 

கீதாசாரிய பண்டித inf லெக்ஷ்மணாச்சாரியார்‌ சிதைக்கு 
“திரிமதபாஷ்யம்‌” (துவைதம்‌, அத்வைதம்‌, விசிட்டாத்வைதம்‌) 
எழுதிய மேதை மாத்வர்‌ சிறந்த சொற்பொழிவாளர்‌, வேதமூர்த்தி 
ஸ்ரீ முத்து கன பாடிகள்‌ யஜுர்‌ வேதத்தைத்‌ தழைக்கச்‌ செய்தவர்‌, 
கோடகநல்லூர்‌ சுந்தர சுவாமிகள்‌, அவரது மூலதனத்துடன்‌ 
வேதபாடசாலை நடத்தியவர்‌. வேதகம விற்பன்ன ஸ்ரீ விசுவநாத 
சனபாடி.கன்‌ யஜுர்‌ அகம பாடசாலை அசிரியர்‌, 

பிராசாத சட்ஸ்லோகி' என்ற வடமொழி அுஸ்லோ 
E aen gis நூலுக்கு வியாக்யானம்‌ செய்தவர்‌ ஐய்‌ாற்று 
சிவாச்சாரியார்‌ என்பர்‌. இத்தால்‌ ப்ராசாத இபம்‌, அகவல்‌, சட்கம்‌, 
மாலை துபிழ்தூல்களுக்கு முதல்‌ நால (இவ்வாறே E 
வேதத்தைக்‌ தமிழ்ப்படுத்திய அஸ்மறூரர்‌ நம்‌ இவ்வூரினரே 
என்பார்‌. 


1] 
ரீபாலகிருஷ்ணசாஸ்திரிகள்‌ : 

“வேள்வி செய்வதில்‌ சிறந்த வாஜபேயி அவ்வத்‌ 
ஏககாலத்தில்‌ 60 பரமஹம்ச சந்நியாசிகள்‌ வேதாந்த பாடம்‌ 
கேட்டனர்‌" என்று காஞ்சி முனிவரால்‌ புகழப்பெற்றவர்‌. ஸ்ரீ 
யக்யெஸ்வர தீட்சதர்‌ யாக காரியங்களில்‌ வல்லவர்‌. முத்து 
சிரெ -இகன்‌, வடக்கு வீதி குரு சரெள திகள்‌ குடும்பத்தவர்கள்‌ tp 
ஹரதத்த சிவாச்சாரியாருடைய சிஷ்ய பரம்பரையினர்‌ மந்திர 
சாஸ்திரத்திஃ' சிறந்த புலமையும்‌ சித்தியும்‌ பெற்ற £டர்களாவர்‌. 
திருநெய்த்தனம்‌ டி.எஸ்‌.எஸ்‌.ராஜன்‌ மத்திய அமைச்சராக 
இருத்தவர்‌. 

கல்கி, அனந்தவிகடனில்‌ கதை, கட்டுரை எழுதிப்‌ 
புகழ்பெற்ற (திங்களூர்‌) வ.ரா. எனப்படும்‌ வ.ராமசாமி அப்யங்கார்‌. 
மகாகவி பாரதியைத்‌ தமிழ்‌ உலகற்கு வெளிப்படுத்தியவர்‌ இங்கு 
வா.ழந்தார்‌. கவிஞர்‌ திரிலோக சீதாராம்‌ வாழந்ததும்‌ இங்குதான்‌. 


100 ஆண்டுகளுக்கு முன்பு, இங்கு சர்வாணி விலாச 
முத்திராட்சராலயம்‌ எனும்‌ அச்சச்கூடத்தை நிறுவி “சிவரகஸ்யம்‌” 
போன்ற வடமொழி நூல்களையும்‌, அதன்‌ தமிழ்‌ மொழி 
பெயர்ப்புக்களையும்‌ வெளியிட்டது. ஒழிவிலொடுக்கம்‌ என்ற 
சித்தாந்த நாலுக்கு இராமலிங்க சாமிகள்‌ எழுதிய உரைநூலையும்‌ 
முதன்‌ முதலில்‌ வெளியிட்டது. 
கீழவீதி : சைவர்கள்‌ வாழ்பகுதி 

கும்பகோணம்‌ சாலை, தேரடியை அடுத்து தியாகராஜா 
காலணி, அடுத்து செவ்வரய்க்கிழமைப்‌ படித்துறைத்‌ தெரு 
இப்பெயர்‌ சரியல்ல, செல்வப்பநாயக்கன்‌ படித்துறைஃ தெரு 
என்பதே சரி. (படித்துறை வரிசையில்‌ விளக்கம்‌ உள்ளது arena). 
இத்தெருவில்‌, துர்க்காபாய்‌௮ம்மி சத்திரம்‌ பெரிதாக உள்ளது. 
மதுஓீர காளி அம்மன்‌ கோவில்‌ உள்ளது. அடுத்து தெற்கு வீதி 
சினிமாக்கொட்டகை பேரூராட்சி அலுவலகம்‌ உள்ளது. அதனை 
அடுத்து சமமடவாளகம்‌ : தில்‌ நாதஸ்வரக்‌ கலைஞர்கள்‌ 
வ௫ிக்கிறார்கள்‌. எதிரில்‌ இரு மஞ்சனவீதி: 

. அருள்மிகு ஐயாறப்பருக்கு, காவிரியிலிருந்து அபிடே கத்‌ 
இர்த்தம்‌ எடுத்து செல்லும்‌ தெருவே திருமஞ்சன வீதியாகும்‌. இங்கு, 


12 


கர்நாடக இசைமேதை சத்குரு ஸ்ரீ தியாகராஜ ஸ்வாமிகள்‌ இல்லம்‌ 
தேசிய நினைவாலயமாக உள்ளது காணவேண்டிய ஒன்று. 


தெற்கு வீதி : இதில்‌, அரசர்‌ கல்லூரி, ராஜாமிராசுதார்‌ 
அரசு மருத்துவமனை, கடைத்தெரு உள்ள பகுதி 


புஷ்ய மண்டபத்‌ தெரு : தெற்குக்‌ கோபுரவாயில்‌ எதிரில்‌ 
உள்ள காவிரி தீர்த்தக்‌ கட்டம்‌ புஷ்ய (தை) மாதச்‌ சங்கராந்திக்குக்‌ 
கோதானம்‌, : பூதானம்‌, . இபதானம்‌ இக்காவிரிக்‌ கரையில்‌ 
கொடுத்தல்‌ மகாபுண்ணியம்‌ எனக்‌ கருதி வெளியூரிலிருந்து பலரும்‌ 
வந்து செய்வர்‌. | 

மராட்டிய மன்னர்‌ குடும்பத்தினருக்கு சிவுபானா 
பட்கோசாமிராவ்‌ என்பவர்‌ புரோகிதராக இருந்தார்‌. அவருக்கு 
சிவாஜி மன்னரால்‌ கட்டிக்‌ கொடுத்த பெரிய மாளிகை இங்கு 
- காணலாம்‌. இத்தெருவில்‌ அழமான, பழமையான மண்டப 
வீடுகள்‌  கட்டிடக்கலைக்குச்‌ .சான்றாகவுள்ள பலவற்றைக்‌ 
காணலாம்‌. தெற்கு வீதி இருபுறமும்‌ கடைகள்‌, உட்புறம்‌ காய்கறி 
மார்க்கெட்‌, நடுவில்‌ பெரிய கூடம்‌, வீரர்கள்‌ குஸ்தி பழகுமிடமாக 
இருந்தது. வீராசாமி 'வஸ்தாத்‌ (ஜெட்டி) ப்ரம்பரையினர்‌ 
. இருந்தார்கள்‌. மேலவடவாளகம்‌ : : இத்தெருவில்‌ சிவாச்சார்யார்கள்‌ 
. மிகுதி, தெரு முகப்பில்‌ சுத்திரிக்காய்ப்‌ பிள்ளையார்கோவில்‌ உள்ளது. 
இது கத்திரிக்காய்‌ வியாபாரம்‌ செய்தோர்‌ சேகரித்த உண்டியலால்‌ 


கட்டிய கோயிலா கும்‌. இதனை அடுத்து அண்டான்‌ ஸ்வாமி PeR | 


"கோயிலும்‌, அதிபராசக்தி மன்றமும்‌ உள்ளன. 


ஓடத்துறைத்‌ தெரு : தென்புறம்‌ மராட்டிய மன்னன்‌ 
'சிவாஜியால்‌ கி.பி.1846-47ல்‌ காவிரியில்‌ பாலம்‌ கட்டப்பெற்றது. 
பாலம்‌ இல்லாத காலத்து காவிரியைக்‌ கடக்க ஒடம்‌ நிற்கும்‌ 
துறையே ஓட த்துறையாயிற்று. பாலத்தின்‌ பக்கம்‌ 15 மண்டபத்‌ 
தெரு ' (மேற்கில்‌) உள்ளது. ஓடத்துறை தெரு நடுவே, பேருந்து 


நிலையமும்‌, எதிரே ஸ்ரீனிவாசராவ்‌ மேனிலைப்பள்ளியும்‌, சி.நா. ' 
சத்திரமும்‌ 'உள்ளன. இது தஞ்சை மன்னரின்‌ அரண்மனையாக : 


இருந்ததை 110 அண்டுகட்கு முன்‌ ஆங்கிலேயரிடமிருந்து நகரத்தார்‌ 
வாங்கி சத்திரமாக்கினர்‌. இதில்‌ பெரிய கூடங்கள்‌ உள்ளவற்னறைச்‌ 
காண்போமேயானால்‌ நம்மை வியப்பில்‌ அழ்த்தும்‌. அடுத்‌ ' 
ஈ.வே. ரா. காய்கறி மார்க்கெட்‌. 


As 


13 

நமர்‌ மஹால்‌ அரண்மனை : கும்பகோணம்‌, தஞ்சாவூர்‌, 
திருக்காட்டுப்பள்ளி முக்கூட்டுச்‌ சாலை முச்சந்தியில்‌ மிகப்பெரிய 
அரண்மனை, இரண்டு அடுக்குகளைக்கொண்ட “தஸர்மஹால்‌ 
அரண்மனை உள்ளது. இது, வீதிக்கு அழகு தருவதாய்‌ 
மையப்பகுதியில்‌ ' அமைந்துள்ளது. அக்காலத்தே அரச மகளிர்‌ 
வந்து, வீதிவலம்‌ வரும்‌ ஸ்வாமியைத்‌ தரிசனம்‌ செய்வார்கள்‌. 
இப்போது கடைகளும்‌, சுல்யாணமாகாலுமாக மாறியுள்ளது. 
பழைய கோர்ட்டு சந்து எனும்‌ பள்ளிச்சந்து வடக்கே முச்சந்தியில்‌ 
உள்ளது. இங்கு கிராம பஞ்சாயத்து கோர்டு எண்‌ : 4 எம்‌ 
இல்லிலிருந்து செயல்பட்டது. இதில்‌ பஞ்சாயத்துத்‌ தலைவர்‌ 
உள்ளிட்ட உறுப்பினர்கள்‌ எஸ்‌. பொன்னுசாமி ப்ள்ளை, டி.எஸ்‌. 
கோபாலசாமி செட்டியார்‌, வேணு; கோபால்‌ நாயுடு, கணேசய்யர்‌, 
சிதம்பர மூப்பனார்‌ அகிய 5 பேர்‌ கொண்ட ரொம மத்திசக்‌' 
கோர்ட்டாக நீதிமன்றக்‌ களையாகச்‌ செயல்பட்ட இது 1943ல்‌ 
கலைக்கப்பட்டது. பழைய கோர்ட்டு சந்து பெயர்‌ மாறி வன்னியர்‌ 
வாழ்‌. பகுதியாகவள்ளது. இங்கு சீர்திருத்த விநாயகர்‌, 
முனியாண்டவர்‌ கோயில்கள்‌ உள்ளன. 

தெற்கு வீதியில்‌ : வங்கிகள்‌, காமராஜர்‌ ' பெண்கள்‌ 
மேல்நிலைப்பள்ளி, யூனியன்‌ ஆரம்பப்‌ பள்ளி, வண்ணாரச்‌ சந்து, 
அயெவை உள்ளன. (வீதியின்‌ வடபுறம்‌) .மருதமடத்‌ தெரு இதில்‌ 
மதுரை ஞானசம்பந்தர்‌ அ$ன மடம்‌ உள்ளது. பச்சையப்பன்‌ 
கட்டளை மகேஸ்வர பூஜை நடைபெற்ற இடம்‌ (பச்சையப்பர்‌ 
கல்வெட்டில்‌ இது உள்ளத] மதுரை மடம்‌ என்பதே மருத. 
.மடமாயிற்று. தெருவின்‌ மேல்புறம்‌ இடையே செட்டித்‌ தெரு, 
வெங்கலநாயக்கன்‌ தெரு உள்ளது. இதன்‌ பெயர்‌ காரணமநிய ': 
முயன்றபோது ஒரு சுவையான சரிதமே கிடைத்தது. அடுத்த பக்கம்‌ 
- பார்க்க. தெருவின்‌ 8ழ்ப்புறம்‌ தமிழர்‌ மேட்டுத்‌ தெருவும்‌ இடையே. 
ராஜாத்‌ தெரு எனும்‌ சந்து ஒன்றுமுள்ளது. தெற்கு வீதியின்‌ நெடுக்கு 
பஜனை மடம்‌, காளியம்மன்‌ கோவில்‌, . கல்கி அகரஹாரம்‌, 
பஞ்சாயத்து யூனியன்‌ அலுவலகம்‌ செல்லும்‌ பாதை, 
திருக்காட்டுப்பள்ளி சாலையில்‌ குற்றவியல்‌ நீதிமள்றம்‌ உள்ளது, 
(தெ பீமராயபுரம்‌ எனும்‌ . சாமாராயர்‌... அக்ரஹாரம்‌, ` இதில்‌ 
ராகவேந்திர சுவாமிகளின்‌ பிருந்தாவனம்‌" உள்ளது. -வீதியில்‌ 


14 

FDI GS சாமி மடம்‌, தம்பலசாமி மடம்‌, ஆட்கொண்டார்‌ சாமி 
மடம்‌, எனும்‌ 3 மடங்கள்‌ உள்ளன. 
மேலவீதி an 
சந்தி விநாயகர்‌ கோவில்‌, சிறப்பு மிகு அருள்தரு 
மாரியம்மன்‌ கோவில்‌ உள்ளது. சக்தி வாயந்த பராசக்தி அன்னை; 
வேண்டுவார்‌ வேண்டும்‌ வரம்‌ அருள்கிறாள்‌. அருள்மிகு 
திரெளபதி அம்மன்‌ கோவில்‌, மும்மூர்த்தி விநாயகர்‌, தண்டபாணி, 
காளி கோவில்‌ இவையாவும்‌ பழமை மிகு கோயில்களாகும்‌. 
வடக்கு வீதி 

ர்வ TA .... (தொண்டி .. வடமேற்கு 
மருதவாணன்‌ பேட்டை வடக்கு விதியின்‌ மேலைக்கோடிச்கு 


வடக்கே உள்ளது. கிறித்துவர்‌ உள்ளனர்‌. வடம்‌ போக்கியும்‌, மேற்கே 
பகனக தெருவும்‌ உள்ளன. 


வடக்கு ' வீதி இடையில்‌ sek நல்ல தண்ணீர்‌ 


கிணற்றுத்‌ தெரு - இக்கிணறு மிக்க ஆழமுடையது. ஆடி. 18 ஆம்‌. 


பெருக்கு அன்று பொங்கி வழியும்‌ சிறப்புடையது. ஊர்‌ மக்களுக்கு 
நீர்வழங்கும்‌ ணெறாகும்‌. பக்கதில்‌ உப்புக்குட்டை சந்து உள்ளது. 


! வடக்கு வீதியிடையில்‌ தென்புறம்‌ பிராமண மேட்டுத்‌ தெரு 
: இதில்‌ அருட்சக்திவாய்ந்த அபீஷ்ட' விநாயகர்‌, காசிவிசுவநாதர்‌, 
விசாலாட்சி திருக்கோயில்‌ உள்ளன. கோயில்‌ எதிரில்‌ சமுத்திர 
தீர்த்தம்‌ :உள்ளது. இதில்தான்‌ அடி. அமாவாசையன்று அப்பர்‌ 
எழுந்தார்‌. அதனால்‌ அப்பர்குட்டை என்றும்‌ கூறுவர்‌. வீதியின்‌ 
இடையில்‌ வடபுறம்‌ அந்தணர்‌ குறிச்சி : நந்திகேஸ்வர்‌ பிறந்த இடம்‌. 
அதன்‌ எதிரில்‌ தென்புறம்‌ மேலமடவிளாகம்‌ உள்ளது. 
நெடுக்கில்‌ கருவூலம்‌, கான்வெண்ட்‌ பள்ளி, வட்டாட்சியர்‌ 


அலுவலகம்‌. அகியவை உள்ளன. வீதி கோடியில்‌ ' வடபுறம்‌ — 


விளாங்குடி. சாலை, ஐயனார்‌ கோயில்‌ தெரு, முனையில்‌ ஏழாம்‌ 
திருநாள்‌ மண்டபம்‌, சந்தமுனை விநாயகர்‌. போலீஸ்‌ ஸ்டேஷன்‌, 
செண்பகப்‌ பேட்டைத்‌ தெரு ஈசான்ய்த்தில்‌ நாம்‌ தொடங்கியு 
இடத்திற்கே வந்து சேர்ந்துவிட்டோம்‌. ன்‌ 


+ இருவையாற்றுத்‌ தர்மசம்‌ வர்த்தனி மாலை, தருமபுர அ$ன 


வெளியீடு 1979, பக்கம்‌ 4 [இருவையாறு பற்றிய உவே.சா. குறிப்பு] 


a 


ஸு டட 
தனிச்‌ சிறப்பு. 


Qos ஆய்வில்‌ கிடைத்த ஒர்‌ உண்மை : ஊரின்‌ நான்கு 
மூலையும்‌ எல்லையாக பேட்டைகள்‌ உள்ளன. தென்‌ கிழக்கே 
(தொண்டி), இராயன்பேட்டை, தென்‌ மேற்கே வைத்தியநாதன்‌! 
பேட்டை, வடமேற்கே, மருதவாணன்பேட்டை, வடகிழக்கே 
செண்பகப்‌ பேட்டையாகும்‌. இவ்வாறே எல்லைத்‌ தெய்வங்களாக 
நான்கு திசைகளிலும்‌ கோயில்கொண்டுள்ள 


ெக்கே TUG 
கன்னியர்‌, அங்காளம்மனும்‌, தெற்கே 


மதுர காளியம்மனுழம்‌, 
மலையாள மாரியம்மனும்‌, மேற்கே அதிபராசக்தி மாரியம்மனும்‌, 
திரெளபதியம்மனும்‌, வடக்கே ஐயனாரும்‌, 


பிடாரியு 
மாகவுள்ளனர்‌. 


வெங்கல நாயக்கன்‌ தெரு செட்டித்‌ தெரு) சுவையான சரிதம்‌ : . 

செந்தமிழ்‌ நாடாகிய சோழ நாட்டி னைத்‌ 
தெவுங்கர்களாகிய விஜய நகர நாயக்கர்கள்‌ வந்து தஞ்சையில்‌ உ.பி. 
1532-1673 வரை ஆட்சி செய்ததும்‌, பூஜப்பூர்‌ சுல்தான்‌ கிருந்த 
மராட்டியர்கள்‌ வந்து தஞ்சையில்‌ PLI. 1676-1855 வரை ஆட்சி 
புரிந்ததும்‌ வியப்புக்குரியதாயினும்‌ அவர்களால்‌ கலைகளும்‌, 
நாகரீகமும்‌ பெருகிப்‌ புதுவளம்‌ பெற்றன என்பதை யாரும்‌ மறுக்க 
முடியாது. 


"அம்முறையில்‌ தஞ்சை நாயக்க அரசர்‌ வரிசையில்‌ 
தலைசிறந்த மன்னராசுத்‌ இகழ்ந்த விஜயராகவ நாயக்கர்‌ (கி.பி. 
1633-1672) சிறந்த கலைஞர்‌, சிறந்த புலவராகவும்‌ திகழ்ந்தவர்‌. அவர்‌ 
ஒவ்வொரு நாளும்‌ காலை 9 மணிக்கு 12000. பிராமணர்களுக்கு 
உணவளித்த பின்னரேதாம்‌ உணவு உண்ணும்‌ வழக்கமுள்ளவர்‌. 
நாள்தோறும்‌ தஞ்சையிலிருந்து 30 கல்‌ “தொலைவிவுள்ளா 
திருவரங்கத்திற்குப்‌ பல்லக்கில்‌ ஏறிச்‌ சென்று பெருமாளை 
வணங்கிவிட்டு வந்து உணவு கொண்ட வைதீக நெறியினர்‌. அவர்‌, 
தாளும்‌ வெண்கலத்தினால்‌ செய்த உரவமான வெண்கலப்‌ பசல்‌ 
வயிற்றில்‌ நுழைந்திருந்த வெளிவந்து தாம்‌ மறுபிறப்படைந்ததாக 
நம்பியவர்‌, 


. 


பலக னைக்‌ டன அடர அர அனர அதவ வயத த ததவ தது 
உ. நாயக்க: வரலாறு : பக்கம்‌ 240 அப மா த்க்‌ 
eo A மைப்‌ ரை, PAG ப ப. 


ட்‌ 


a 


16 

| அதனால்‌ சாத்திர நம்பிக்கை மிக்க வெரை, புதுமை செய்த 
இவரை மக்கள்‌ விஜயராகவ நாயக்கர்‌ என்னாமல்‌ வெண்கல 
நாயக்கர்‌ என்றே அழைப்பாராயினர்‌. இவரது நினைவு என்றும்‌ 
நிலைத்திருக்கவே இத்தெருவிற்கு இப்பெயர்‌ இட்டனர்‌ போலும்‌. 
(இன்றும்‌ நம்‌ நாட்டுத்‌ தலைவர்‌ பெயரால்‌ : ஊர்‌, நகர்‌, தெருக்கள்‌, 
பல்கலைக்கழகங்கள்‌ வழங்கி வருவதைக்‌ . காண்கின்றோம்‌ 
அல்லவா? அதுபோலவே இதுவும்‌ எனக்‌ கொள்வோம்‌. 


இத்தகைய கொள்கை வீரராக. அதர்ஷத புருஷராக 
வாழ்ந்த இவரது முடிவு கொடுமையானது. ஜில்‌ மதுரை 
சொக்கநாத நாயக்கருக்குத்‌ தன்‌ மகளைத்‌ திருமணம்‌ செய்து தர 
மறுத்ததால்‌, பகை மூண்டு, தஞ்சையை பகைவர்‌ முற்றுகை 
யிட்டனர்‌.. விஜயராகவ மன்னர்‌ பகைவனிடம்‌ சரண்‌ அடைவதை 
விட சாவதே மேல்‌ எனக்‌ கருதி, தஞ்சை அரண்மனையின்‌ ஒரு 
பகுதியில்‌ தன்‌ உரிமை மகளிர்‌, மகள்‌ யாவரையும்‌ ஒருமுகமாக 
இருக்கச்‌ செய்து, அப்பகுதிக்கு வெடிகுண்டை வைத்து 
அனைவரையும்‌ செற்தழலுக்கிரையாக்யெதோடு, தானும்‌ தன்‌ 
மகனும்‌ சேர்ந்து . போர்க்களம்புக்குப்‌ போரில்‌ வீரமரணம்‌ 
எய்தினர்‌. இறுதிவரை அடி. பணியாது வாழ்ந்த வீரவரலாறு 
படைத்த பெருமையுடையவர்‌ வெங்கலப்ப நாயக்கர்‌ - வாழ்க 
அவர்‌ புச்‌. | 
இதைப்போல்‌ சரித்திரப்‌ புகழ்‌ வாய்ந்த பலரது தெருக்கள்‌, 
படித்துறைகள்‌ ஜ்யா ற்றில்‌ பல உள்ளதைக்‌ காணலாம்‌. ஒன்று : 
முத்துநாயக்கன்‌ தெரு, இரண்டு செவ்வப்ப நாயக்கன்‌ தெரு, மூன்று. 
சகாஜி சந்து, நான்கு யீசந்தரப்பா சந்து இவர்கள்‌ வரலாற்றை 
படி. த்துறை வரிசையில்‌ காணலாம்‌. சரித்திர நாயக - நாயகியர்‌ 
பலரது படித்துறைகள்‌, இங்குள்ளன. ae | 


| சரிதம்‌ படைத்த திருல்வயாறு. 


மனிதருள்‌ மாணிக்கம்‌ மேதகு ஜவஹர்லால்‌ நேரு 
அவர்கள்‌ 1935ல்‌ இருவையாற்றிற்‌ கு வருகை புரிந்தார்கள்‌. இரவு 12 
மணி இருக்கும்‌. தற்சமயம்‌” பேருந்து நிலையம்‌ உள்ள இடத்தில்‌. 
வந்து பேசிச்‌ சென்றார்கள்‌. இவர்கள்‌ தவிர விடுதலைப்‌ போராட்ட 
காலத்தில்‌ (வெள்ளையனே வெளியேறு" 'இயக்கத்தில்‌ கால்‌ . 


17 


நடையாக சதர்க்கொடியும்‌, கதர்க்‌ குல்லாயும்‌, அணிந்து நடந்து 
ops காங்கிரஸ்‌ (தொண்டர்களாம்‌) தலைவர்கள்‌ அத்துணை 
பேரும்‌ ஐயாற்றிற்கு வந்து சென்றவர்கள்‌ தாம்‌. கனவுபோல்‌ 
நினைவிற்கு வருகிறவர்களை மட்டும்‌ கூறுவோம்‌: 

சரிதம்‌ படைத்த திருவையாறு 


திருவையாறு : இந்தக்‌ கிராமத்தில்‌, கன்‌ Gee 
சங்கத்தின்‌ கிளை ஒன்று 11.12.1992 அன்று அர்ம்பிக்கப்பட்டு, அதன்‌ 
தலைவராக சிதம்பர சாணையரும்‌, துணைத்தலைவராக சீழிவாசம்‌ 
பிள்ளையும்‌, செயலாளராக தொண்டி பஞ்சாபகேசய்யரு நம்‌ இருந்து , 
சிறந்த சேவையாற்றினர்‌. அக்காலச்‌ சூழலில்‌, அரிசன சேவைக்கு 
அந்தணர்‌ ஒருவர்‌ துணிச்சலாகத்‌ தன்னை அற்பணித்துக்‌ 
கொண்டது பராட்டற்குரியது, அது மட்டுமல்ல அவர்‌ தனக்கு 
கிடைத்த தியாகிப்பட்டயம்‌, நிலம்‌, ஊதியம்‌ எவையும்‌ 
வேண்டாமென உதறியவர்‌. 


டாக்டர்‌. திரு. சுப்பராயன்‌, சர்‌ பி.டி.ராஜன்‌, சத்தியமூர்த்தி, 
அருணாஅசப்பலி, ராஜாஜி; வினோபாஜி, ஜெயப்பிரகாஷ்‌ 
நாராயண்‌, சாமராஜர்‌, சர்தார்‌ வேதரத்தினம்‌, ராஜிவ்‌ காந்தி 
போன்றவர்கள்‌ ஐயாற்று சரிதத்தே இடம்‌ பெற்றவராவர்‌. இவர்கள்‌ 
யாவரும்‌ புனிதத்‌ தீர்த்தக்‌ கட்டமாயெ திருவையாறு 
புஷ்யமண்ட.பத்‌ துறையின்‌ மேடையின்‌ மீது நின்று பேசியக்‌ காட்டு 
இன்றும்‌ மனதில்‌ பசுமையாக உள்ளது. இவர்களை மறக்க 
முடியுமா? மாந்தருள்‌ தெய்வம்‌ மகாத்மாகாந்தி அவர்கள்‌ இங்கு 
வரவில்லை என்றாலும்‌ அவரது அஸ்தி இப்‌ புனித பூமியில்‌ 12.2.1946 
அன்று காவிரியில்‌ கலந்தது. அதன்‌ நினைவாக ஆண்டுதோறும்‌, 
இன்றுவரை சர்வோதயமேளா பிப்ரவரி மாதத்தே காதித்‌ 
தொண்டர்களால்‌ கொண்டாடப்பெற்று வருவதனை அறிவோம்‌. 
[942 அகஸ்டு ஒன்பதாம்‌ . தேதி காங்கிரஸ்‌ கமிட்டியில்‌ 
வெள்ளையனே வெளியேறு! தீர்மானம்‌ பம்பாயில்‌ நிறைவேற்றப்‌ 
பட்டது. (Door Die) செய்‌ அல்லது செத்துமடி' என்ற புரட்சிகரத்‌ 
தர்மானத்தைக்‌ கேட்டதும்‌. வெள்ளை அரசாங்கம்‌ மகாத்மாகாந்‌ ந்தி, 
நே தரு, பட்டேல்‌ போன்ற மாபெரும்‌ தலைவர்களைக்‌ கைது 


அப அதயயய வேலிக்கருவை கஸ்‌, 


அமை rare ஜிம்‌ உதவி பர இரு “இர ஈஐரெத்தினம்‌, காவல்துறை / 12- 6- 1993 


13° 


செய்துவிட்டது. மறுநாள்‌ இந்தியா முழுவதும்‌ மக்கள்‌ 
கொந்தளித்தார்கள்‌. ஆங்காங்கே கடைகளும்‌, பள்ளிக்கூடங்களும்‌ 
. மூடப்பட்டன. காங்கிரஸ்‌ தொண்டர்கள்‌ அரசாங்க ஊழியர்களை, 
வேலைக்குச்‌ செல்லவேண்டாம்‌ என்று வேண்டிக்கொண்டு 
அஹிம்சா முறையில்‌ போராட்டம்‌ நடத்தினர்‌. 

* அதில்‌ இந்தியாவிலேயே முதன்முதலாக திருவையாற்றில்‌ 
தான்‌ ஆகஸ்டு கலவரம்‌ தீவிரமாக நடைபெற்றது. தபால்‌ 
அபீஸ்களை எரிப்பதும்‌, தந்திக்கம்பிகளை அறுப்பதும்‌, கடைகளை 
அடைப்பதுமான செயல்களில்‌ ஈடுபட்டனர்‌. செய்தித்தாளில்‌. 
இதனை அறிந்தபிறகே . பிற இடங்களில்‌ தீவிரம்‌ ஏற்பட்டது. 
திருவையாறு காங்கிரஸ்‌ தொண்டர்களில்‌ ஆர்‌. கிருஷ்ணசாமி 
ஜெட்டி என்பவர்‌ படாதபாடுபட்டார்‌. 12 கசையடியும்‌ 6 மாதம்‌ 13 
நாள்‌ சிறைவாசமும்‌ பெற்றார்‌. திருவையாற்றில்‌ மொத்தம்‌ 44பேர்‌ 
காங்கரஸ்‌ இியாகெளாகச்‌ சிறை சென்றார்கள்‌. அவற்றில்‌ 
குறிப்பிடத்தக்கவர்கள்‌ தமிழ்க்கல்லூரி மாணவர்களாக இருந்த 
எஸ்‌.டி. சுந்தரம்‌ (சினிமா கதை எழுத்தாளர்‌), கு.ராஜவேலு 
(பேராசிரியர்‌), புலவர்‌ சுந்தரமூர்த்தி, சாமிநாத மூப்பனார்‌, பூக்கடை. 
சிதம்பரம்‌, மார்க்கெட்‌ நல்லதம்பி, சிதம்பர ஸ்வாமிகள்‌, நொண்டு. 
பஞ்சாமி அய்யர்‌, . பாரதிபாலகிருஷ்ணய்யர்‌, மேலவட்டம்‌ 
ஏகாம்பரம்‌, திருநெய்த்தானம்‌ மாணிக்கம்‌ போன்றவர்களாவர்‌. 

இதுபோன்றே செயற்கரும்‌ . சேவைகளைச்‌ செய்த 
சான்றோர்‌ ப்லரையும்‌ நாட்டிற்குத்‌ தந்த. திருவையாறு தனக்கென 
ஒர்‌ தனிப்பெரும்‌ சரிதமே எ ட. திருவையாறாகத்‌ 
திகழ்கிறது. 

அதுமட்டுமல்ல, வெள்ளையர்‌ தம்‌ ஆட்சியில்‌ 
திருவையாற்றின்‌. சிறப்புக்களை அவர்த தம்‌. பதிவேட்டில்‌ (ஆங்கில 
கெஜட்டில்‌) சுருக்கமாக, தெளிவாக, அ ழ்காசு, சரிதம்‌ படைத்த 
திருவையாறாக அவர்களே முழுதும்‌ எழுதியுள்ள மாண்பினைக்‌ 
காண்போம்‌. அங்கிலப்படியும்‌ அதன்‌ மொழிபெயர்ப்பும்‌ இதோ: 


அவரகக: கரைக்க. 


செய்தி வழங்கியவர்‌ : ஆர்‌. கிருஷ்ணசாமி ஜெட்டி திருவையா; "aI 
வயது: 85, 7.12.92 


nee 


GAZETTEER OF THE TANJORE DISTRICT 
=. CHAPTERXV `: 
By F.R-HEMINGWAY, 1.C.S 090, 

Tiruvadi: Population 7,821. A large unior six miles north 
by west of Tanjore. In the days of native rule it was the 
headwuarters of a subah and till 1860 the chief town of a taluk. 
It is now the station of a District Munsif and a Deputy Tahsildar 
and sub-magistrate. The town contains a dispensary, a police- 
Station, a sub-registrar's office, a travellers’ bungalow,’ an upper 
Secondary school live Sanskrit schools and a lower secondary 
school for girls. It possesses a peculiar sanetity and is for that 
reason largely inhabited by Brahmans, who make up over one-third 
of the population. It lies fh a fertile neighbourhood on the bank 
of the Cauvery. is surrounded by fuxuriant crops, vegetables and 
trees, and possesses some fine buildings and steps running down 
to the river, which have caused it to be likened to a miniature 


Benares’. 


2. The usual name of the town is Thiruvaiyaru (‘the holy 
five rivers’; the Sanskrit equivalent is Panchanadam), and it is not 
clear how the name Tiruvadi came into ‘existence. Natives.when 
speaking of the place nearly always use the former name, and as 
a rule only speak of Tiruvadi when talking English. The name 
Tiruvaiyaru is derived from the fact that the five branches of the 
sacred Cauvery all flow within a distance of a bout five miles of 
the town.*. The town is rather unhealthy and elephantiasis is not 
uncommon. 

T Goveinmant Epigraphis’s ஒன்‌ contained ih G.O. No 745) Pubi 
dated 27th July 1888 © | 
2. A different and rather fantastio legendary account Is givenin the focal 


20 


3. The Sanctity of Tiruvadi is so great that there Is a 
saying that it Is sholier than Benares by one-slxteenth. There Is 
a story that a Brahman who was going to Beneares to throw his 
father's bones into the river there halted a night at Tiruvadi on the 
way, and when he awoke in the morning he found that the bones 


had assumed the shape of a lingam (emblem of Siva) He still'set 


his face to Benares whereupon the bones again became disunited; 
and how he realised that Tiruvadi was the hoker place and 
committed the bones to the river there. Nowadays bones are 
brought from other districts to be thrown into the Cauvery at this 
place, and many agod and pious Brahmans resort to Tiruvadi in 
ihe hope of dying there. That it is blessed to die at Tiruvadi is 
explained by a legeud of a boy who was killed by Yaman. (the 
god of death) while worshipping the god of the five rivers. The 
fatter there upon killed Yaman, but restored him to life again on 
the condition that he should not molest those who died at Tiruvadi 
or within sight of the smoke of the incense burnt at the Tiruvadi 
shrine. Ina great pit in front of the southern gate of the temple 
incense is continuousilyburnt to the god under the title of Alkondar 
(‘he who protected men') A Statue of the deity represents him 
as a elossal figure crushing Yaman under his feet. 


4. The temple is the chief of a set of seven neighbouring 
shrines called the saptastalam (seven places) The legand says 
that the bull Nandi, who was appointed chief of Siva's attendants 


at Tiruvadi, was married under the auspices of the god at. 


Thirumalavadi (three miles north of Tiruvadi) and afterwards was 


taken in procession round these seven places, ending up at 


= Tiruvadi. A thirteen days festival of the saptasthalam in the month 
of Chittrai (April) celebrates this event and the provession then 


21 


goes | round all these seven shrines’. The town: is crowded with 
visitors on this occasion. There are two other. considerable 
festivals, besides a number of smaller ones, The Vaisakha feast 
begins on the day of the star Punarvasu in Vaikasi (May), “andie 
Adipuram festival, which also lasts for ten days, begins on the 
day of the. star. Bharani in Adi. On the new moon day which 
occurs in the middle of this latter festival an embe!* representing 
the god is bathed in the Cauvery; and a vast multitude presses 
down to the river to bathe at ‘the same time, as the sanctifying 
power to the water is supposed to have been much increased by 
the immersion of the emblem. This festival is intended to 
commemorate the anniversary of the beatification of the Saivite 
saint Appar. 


5. The temple is a fine old building and is called alter 
_ the five rivers the Panchanadisvara temple. It has been survered 
by the Superintendent of the Archaeological Survey (see his report 
for 1892) who has made many drawings, caste and photographs 
௦1.4. It contains a large number of inscriptions of the Chola kings 
who preeded Rajaraja | (985-1013 A.D) as well as of the later 
Cholas. There are also one Pandyan and two Vijayanagar 
inscriptions the latter dated 1429.and 1538 A.D. and one of the 
little known Udaiyar dynasty dated 1381 A.D. Of special interest 
‘aro gifts by Vimalatitya king of Vengi, 1011-22) and prince 
A the > great Kulottunga |) of the Fastern Chalukyan 


The ‘Savon ‘shines ato at Thuppayanam Truchialtural, Tiruvedikudi, 
| Tirukkandiyur, Tiupantiruthi, Tillaisthanam and Tiruvadi. All are within 
a.radians of three miles from Tiruvadi. 


2. ‘A large javelin-headed implement called astidecat (‘the essential god’) 


உட 
‘aie ` 


see 


of the Cholas, to whom they were both related by marriage. It 
is curious to find their records so for south. Fortyfour of these 
grants (Nos. 213-256 of 1894) have been copied by the 
Government Epigraphist, and will be found described and briefly 
analysed in his report for 1 6951, The greater number merely record 


, gifts to the temple. In the small shrine called Dakshina Kailasa 


i 


' there are some pillars of a type not usually met with in this part 


| of the country. They are of polished black granite, some of them 
exquisitely carved, and of kind that recalls the Chalukyan temples 


of the Decan. Some pillers of apparently the same type are found 
in Hemavati, a very ancieat town in Ananthapur District. There is 
a good echo at the north- west and south-west corners of the 
inner prkaram. The temple is richly endowed with 752 acres of 
land which are estimated to give an income of nearly Rs.7,000, 


' and nearly 9,000 kalams of paddy, Besides this, private persons 
_ have invested over Rs.7,000 with the trutees for the conduct of 
. certain ceremonies, and over Rs.2,000 are spent directly by private 
்‌ persons every year on certain festivals. 


6. Another remarkable buildings the large Kalyanamahal 
chattram charmingly situated on the river bank. It is high and 
capacious and striking in appearance. it was founded by 
Sarabhoji,: and is now. under the control of the District Board. It 
has an income of over Rs.23,000, There are no less than 33 other 
chattrams in the town In three of which meals are saved daily. 
Tiruvadi contains Sanskrit and English high schools and a Vedic 
school. There is a little cotton weaving of small importance, bu! 


1. The Seven shrines are at Tiruppayanam Tiruchattural, Tiruvedikudi, 
Tirukkandiyur, Tirupantiruthi, Tillaisthanam and Tiruvadi. All are within 
a radians of three miles from Tiruvadi. 


| _ 23 
no the industryy whatever. It is the home of a good many persons l 
well-known among natives. Of there the songwriters and singers. 


Tyaga Aiyar and Patnam Subrahmanya Aiyar and the singer Maha 
Vaidyanatha Aiyar were known throughout the Tamil country. 


7. The local saint, Alkondar Paradesi, had at one time a 
great reputation. A number of coriors stories are told about him. 
Apparently he got his name from the fact that he used to sit just 
opposite the Alkondar figure at the southern gate. He never wore 
clothers, entered any house or shop and ate or took anything he 
He was much revered as an oracle: and, though difficult to 
approach (he generally received his votaries with volleys of stones 
and abuse) was invariably accurate in his predictions. He is said 
to have performed torrents of rain from a clear sky, would sit 
without hurm in the burning  incense-pit and could sever his 
limbs and reunine them to his body at will. More than once he 
is said to have been imprisoned by the sub- magistrate for wearing 
no clothes, and to have escaped by supernatural means. He 
sometimes used his powers to cure disease, his general 
preseoription being plantain fruit. His death, which occurred some 
30 years ago, was of course miraculous. Having invited the public 
to witness his demise, he sat down at the appointed time near 
the incensepit and his skill burst spontaneously acunder. Those 
stories are widely helieved even by educated people. . A parallel. 
to them will be found in the account of the recently deceased 
saint of Kottacheravn, near Penukonda, in the Anantapur District 
Gazetteer. 


24. 
MADRAS: DISTRICT GAZETTEERS 
TANJORE 

`. BY 
F.R.HEMINGWAY, I.C.S. (1906) 


தமிழ்வழி மொழியாக்கம்‌ 

திருவாடி - மக்கட்தொகை 7821- தஞ்சாவூருக்கு வடமேற்கே 
அறுகல்‌ தொலைவில்‌ உள்ளது. 1860 வரை தாலுக்காவின்‌ முக்கிய 
'சபா'வாக விளங்கியது. இந்நகரத்தின்‌ கண்‌ இப்பொழுது 
(ஓ ஸ்டி.ரிக்‌ முன்சீப்‌) மாவட்ட முன்சீப்‌ அலுவலகமும்‌, (டிப்டி 
தாசில்தார்‌] துணை வட்டாட்சியர்‌ மற்றும்‌ (சப்‌ மாஜிஸ்ரேட்‌) 
துணைக்‌ குற்றவியல்‌ , நீதிமன்றமும்‌ அமைந்துள்ளன. 
மருத்துவமனை, காவல்‌ நிலையம்‌, சார்‌ பதிவாளர்‌ அலுவலகம்‌, , 
பயணியர்‌ விடுதி, ஒரு மேல்நிலைப்பள்ளி, மூன்று வடமொழிப்‌ 
பள்ளிகள்‌, பெண்களுக்கான ஆரம்பப்‌ பள்ளி ஆயெவை அடங்கிய 
ஒரு நகரம்‌. இது மூன்றில்‌ ஒரு பங்கு. வைதிகப்‌ பிராமணர்கள்‌ ` 
நிறைந்த ஊராக : அமைந்துள்ளது. காவிரிக்கரையில்‌ 
அமைந்துள்ளதும்‌, நல்ல வளமான சுற்றிலும்‌ நிலத்தையுடையதும்‌, . 
விளைச்சலும்‌ காய்கறிகளும்‌ மரங்களும்‌ அற்றைத்‌ தழுவிய அழகை : 
சில கட்டிடங்களும்‌ குட்டிக்‌ காசி என்று சொல்லக்கூடிய அளவில்‌ — 
உள்ளது. 


2. வழக்கமாக திருவையாறு Set re ஊர்‌ (ஐந்து 
புனித நதிகளால்‌ சூழப்பட்டு வடமொழியில்‌ “பஞ்சநதம்‌' என்ற 
பெயரில்‌ உள்ளது) இருவாதுி என்ற பெயர்‌ எப்படி புழக்கத்திற்கு 
வந்தது என்பது தெளிவாகவில்லை. பெரும்பாலும்‌ பழமைப்‌ ' 
பெயரால்‌ ஊர்‌ வழங்கப்பட்டாலும்‌ அங்கிலத்தின்‌ சாயலில்‌ ' 
'திருவாடி.' எனச்‌ சொல்லப்படுகிறது. காவிரியைத்‌ தொடர்ந்து : 
| ஐந்து மைல்களுக்குள்‌ ஐந்து நதிகள்‌ அமைந்துள்ளன. யானைக்‌ 
கால்‌ வியாதி உள்ள காரணத்தினால்‌ சுகாதாரத்திற்கு ஏற்ற 
இடமல்ல எனச்‌ சொல்லமுடியாது. 


25 | 


3. இதனுடைய த்தம்‌ மிக உயர்ந்தது. காசிக்கு வீசம்‌. 
அதிகம்‌ என்று சொல்லக்கூடிய அளவில்‌ புனிதம்‌ வாய்ந்தது. இது 
பற்றிய வரலாறு ஒன்று:- தனது தகப்பனாரது எலும்புகளை, 
கங்கையில்‌ போடுவதற்குச்‌ சென்று கொண்டிருந்த அந்தணன்‌ . 
ஒருவன்‌, ஓர்‌ இரவு இந்த உனீரில்‌ தங்க நேர்ந்தது. தூங்கி எழுந்ததும்‌ 
அவன்‌ வைத்திருந்த எலும்புகள்‌ லிங்கமயமாக மாறியிருக்கக்‌ 
.கண்டான்‌. ஆயினும்‌, அவ்வேதியன்‌ காசிக்குச்‌ செல்வதை நிறுத்த, 
வில்லை.. போய்க்கொண்டிருக்கையில்‌ லிங்காகிருதியாக இருந்தது 
மறுபடியும்‌ . முன்பிருந்தபடியே எலும்புத்துண்டுகளாக மாறி 
விட்டன. இச்சம்பவத்திலிருந்து இவ்வூர்‌ காசியைவிடச்‌ சிறந்த 
இடம்‌ என்று தீர்மானத்திற்கு வந்த : பிராமணன்‌ : தனது தகப்‌ 
பனாரது எலும்புகளை இவ்விடத்திலுள்ள காவிரி நதியிலேயே 
போட்டுச்‌ சென்றனனாம்‌. இப்பொழும்‌ இறந்து போனவரது 
எலும்புகள்‌ இதர ஜில்லாக்களிலிருந்தும்கூடக்‌ கொண்டுவந்து 
, இவ்விடத்திய நதியில்‌ போடப்படுகின்றன. : அனேகம்‌ 
பிராமணர்கள்‌ திருவையாற்றிலேயே இறக்கவேண்டும்‌ என்ற 
எண்ணத்துடன்‌ இவ்வூரில்‌ வசிக்க வருகிறார்கள்‌. , இவ்வூரில்‌ 
இறத்தல்‌ விசேடம்‌ என்பதைக்‌ குறிக்கும்‌ சுதையும்‌ உளது:- 
பஞ்சந$ஸ்வரரை பூஜித்துக்‌ கொண்டிருந்த ஒரு சிறுவனை 'யமன்‌. 
கொன்று, அவனது ஜீவனைக்‌ கொண்டுபோக மூயலுகையில்‌ ஈசன்‌ 
யமனைக்கொன்று மறுபடியும்‌ உயிர்ப்பித்து அவன்‌ இருவை 
 யாற்றில்‌ இறந்தவர்களையும்‌, திருவையாறு கோயிலிலிருந்து 
ளெம்பும்‌ குங்கிலியப்‌ புகையைப்‌ பார்க்கக்‌ கூடிய தூரத்தில்‌ 
இறந்தவர்களையும்‌ பாதிப்பதில்லை என்று வாச்களிக்கும்படி 
செய்தனர்‌. இங்குள்ள கோயில்‌ தெற்கு வாசலின்‌ முன்‌ ஒரு பெரிய 
குழியில்‌ குங்கிலியம்‌ சதா புகைந்துகொண்டே இருக்கும்‌. 
இங்குள்ள கடவுள்‌ “ஆட்கொண்டார்‌” எனப்படுவார்‌. பக்தனை 
அட்கொள்பவர்‌ என்பது பொருள்‌. யமனைக்‌ காலின்‌8ழ்‌ போட்டு 
நசுக்கும்‌ பாவனையாகவிருக்கும்‌ ஒரு பெரிய சிலை அவரைக்‌ 


குறிக்றெது. 


26 

4. இந்த ஊரின்‌ கோயில்‌, ஸ்ப்தஸ்தலக்‌ கோயில்கள்‌ 
என்ற ஏழு கோயில்களுள்‌ முக்கியமானது. சிவனது வாகனமாகிய 
நந்தி சிவகணங்களுக்கு இவ்விடத்தில்‌ அதிபதியாக அதிகார 
நந்தியாக ஏற்படுத்தப்பட்டார்‌. இதற்கு வடக்கில்‌ 3மைல்‌ தூரத்தில்‌ 
இருக்கும்‌ திருமழபாடி யென்றவிடத்தில்‌ உள்ள கடவுள்‌ முன்னர்‌ 
அவருக்குத்‌ திருக்கல்யாணம்‌ நடந்தேறியது. அதன்பிறகு அவரை 
2வரகோலமாக ஏழு இடங்களுக்கும்‌ கொண்டு சென்றார்களாம்‌. 
மடைசியாகக்‌ கொண்டுவந்து சேர்க்கப்பட்ட இடம்‌ இது. இச்‌ 
சம்பவத்தைப்‌ பிரதிவருஷமும்‌ சித்திரை மாதம்‌ (ஏப்ரல்‌) 13நாளைய 
உற்சவமாகக்‌ கொண்டாடி வருகிறார்கள்‌. இதற்கு வெளியூரி 
லிருந்து திரளாக மக்கள்‌ வருவார்கள்‌. 

இந்த உற்சவத்தைத்‌ தவிர இன்னும்‌ இரண்டு பெரிய 
உற்சவங்கள்‌ இங்கு நடைபெறும்‌. வைகாசி (மே) மாதத்தில்‌ 
cies நட்ஷத்திரம்‌ கூடிய தினத்தில்‌ வைசாக உற்சவம்‌ அரம்ப 
(ப்ரேமம்‌. இது 10 நாட்கள்‌ கொண்டாடப்படும்‌. அடி மாதத்தில்‌ 
பாணி நட்ஷத்திரம்‌ கூடிய தினத்தில்‌ இதனைப்‌ பார்க்க வெகு 
னங்கள்‌ கூடுவார்கள்‌. 

தென்‌ முடிவில்‌ தீர்த்தம்‌ கொடுப்பார்‌. -இர்த்தம்‌ 
கொடுத்தல்‌ என்பது விசேட நாட்களில்‌ ஐயாறப்பர்‌ போல 
ரூலபாணியைக்‌ காவிரிக்‌ கரைக்கு எழுந்தருளச்‌ செய்து அதற்கு 
அனைத்து அபிசேகமும்‌ செய்து சிவாச்சாரியார்‌ தூக்கிக்‌ கொண்டு 
அற்றில்‌ புனித நீராட்டுவார்‌. உடனே மக்களும்‌ இறைவனோடு 
தாமும்‌ இணைந்து நீராடுவர்‌. இந்த விழா சிவனடியாரில்‌ சிறந்த 
AOS காட்சி கொடுத்தல்‌ நிகழ்ச்சியின்போதும்‌ நிகழ்வுறும்‌. 

5. இத்திருக்கோயில்‌, மிகப்‌ பழமையான அழகிய 
கட்டிடமாகும்‌. ஐந்து நதிகளால்‌ சூழப்பட்ட பஞ்சநதஜீஸ்வரர்‌ 
திருக்கோயிலாகும்‌.  தொல்பொருள்துறை கண்காணிப்பாளரால்‌ 
அராயப்படுறைது. (1892) அறிக்கை பார்க்க) அதனுடைய 
ஓவியங்கள்‌ புகைப்படங்கள்‌ அகியவை அவர்களிடம்‌ உள்ளன. 


சோழர்காலக்‌ கல்வெட்டுக்கள்‌ ராஜராஜனுடைய கல்வெட்டுக்கள்‌ 


27 : 


(கி.பி. 985-1013) அதனைத்‌ தொடர்ந்து பிற்காலச்‌ சோழர்களுடைய 
கல்வெட்டுக்களும்‌ அதில்‌ அடங்கியுள்ளன. பாண்டியரது ஒன்றும்‌ 
விஜயநகர அரசரது கல்வெட்டுக்கள்‌ 2ம்‌ உள்ளன. (கி.பி. 1429 - 1538) 
அதில்‌ உடையார்‌ வரலாறு (க.பி./39/) வேங்கை நாட்டு மன்னன்‌ 
விமலாதித்தனுடையது சறப்பம்சமாகக்‌ கொடுக்கப்பட்டுள்ளது. 
(கி.பி. 1011-1022) மற்றும்‌ முதல்‌ குலோத்துங்க சோழனுக்குப்பின்‌ 
சழைசாளுக்கிய மன்னருடைய வரலாறும்‌ அறிகிறோம்‌. இதுவரை 
1804ல்‌ உள்ள எண்கள்‌ (213-256) கல்வெட்டுக்கள்‌ அரரனெரால்‌ பார 
எடுக்கப்பட்டுள்ளன. இதைப்பற்றிய விரிவான விளக்கம்‌ 18956 
உள்ள : அறிக்கையின்‌ ஆய்வை . அரசுக்‌ சலைக்கூடத்தில்‌ 
காண்கிறோம்‌. 4 

தேசத்தில்‌ மற்ற வரலாற்று.அடி.ப்படையில்‌ அமைந்துள்ள 
தூண்களைவிட - தென்கயிலாயத்‌ தூண்கள்‌ மாறுபட்ட முறையில்‌ 
அமைந்துள்ளன. கருப்புச்‌ சலவைக்‌ கல்லால்‌ அனது. சில 
செதுக்கப்பட்ட அமைப்பு சாளுக்கிய மன்னர்களின்‌ அமைப்‌ 
பாகக்‌ கொள்ளலாம்‌. சல படைப்புகள்‌ டெக்கான்‌ போன்றவை. 
சில ஹேமாவதி அமைப்பில்‌ அமைந்துள்ளது. அனந்தப்பூர்‌ 
மாவட்டத்தில்‌ உள்ள பழமையான ஹேமாவதி கோயில்களை 
ஒட்டிய சிற்பங்களாகவே உள்ளன. 


பெரிய கோயில்‌ ஐயாறப்பர்‌ உள்‌ பிரகாரத்தின்‌ வடமேற்கு 
மூலையிலும்‌ தென்மேற்கு மூலையிலும்‌ நல்ல எதிரொலி 
அமைந்துள்ளது. 
| இதன்‌ வருமர்னம்‌ : 752 ஏச்கர்‌ நிலங்களும்‌ வருடத்திற்கு 
7000/- ரூபாய வருமானமும்‌ 9000 கலம்‌ “நெல்லும்‌ வருவாய்‌ 
உடையனவாக இருக்கிறது. அத்துடன்‌ தனியார்கள்‌ 7000 மபா 
அறக்கட்டளையாக நியமித்து விழாக்களுக்காகவும்‌, 2000ம்‌ ரூபாய்‌ 
குறிப்பிட்ட விழாச்‌ செலவுகளுக்காகவும்‌ அறக்கட்டளையாக 
ஏற்படுத்தப்பட்டுள்ளன. 
6. இன்னொரு குறிப்பிடத்தக்க கட்டிடம்‌, சகுல்யாண 
மால்‌ சத்திரம்‌, அழகிய தோற்றத்துடன்‌ காவிரியின்‌ கரையிவய்‌ 


A 28. 

அமைந்துள்ளது. தோற்றத்தில்‌ உயர்ந்து கம்பீரமாகக்‌ காட்சி 
யளிக்றெது. சரபோஜி மன்னரால்‌ தோற்றுவிக்கப்பட்டது. 
230008 GLb மேல்‌ வருமானத்தைக்‌. கொண்டது. இதைத்‌ தவிர 33 
சத்திரங்கள்‌ உள்ளன. அதில்‌ 9ல்‌ ;ராள்தோறும்‌ உணவு அளிக்கப்‌ 

படுகிறது. திருவையாற்றில்‌ வடமொழி மற்றும்‌ ஆங்கிலப்‌ பள்ளி 
களும்‌ ஒரு.வேத பாட சாலையும்‌ உள்ளன. சிறிய நூற்பாலை 
இருந்தாலும்‌ பெரிய : தொழிற்சாலைகளைக்‌ கொண்டிருக்க 
வில்லை. பிரபல சங்கத வித்வான்‌ களாகிய தியாகய்யர்‌, பட்டணம்‌ 
சுப்ரமண்யய்யர்‌, மகாவைத்தியநாதய்யர்‌ முதலாம்‌ இருந்த 
ஊர்‌. 


7. இங்கு ஆட்கொண்டார்‌ பரதேசி என்ற ஒரு பரதேசி 
ப்ரக்யாதி பெற்றிருந்தார்‌. அவருக்கு அவரது பெயர்‌ தெற்கு 
வாயிலில்‌ ஆட்கொண்ட மூர்த்திக்கு எதிரே உட்கார்ந்திருக்கும்‌ 
வழக்கப்பட்ட திலிருந்து வந்திருக்கவேண்டும்‌. அவர்‌ நிர்வாண 
மாகத்‌ தான்‌ இருப்பார்‌. நினைத்தவிடங்களில்‌ வீடானாலும்‌ சரி, 
கடைகளானாலும்‌ சரி, அவர்‌ தாராளமாகப்‌ புகுந்து வேண்டி. 
யதைச்‌ சாப்பிட்டுவிட்டோ எடுத்துக்கொண்டோ போய்விடுவது 
வழக்கமாம்‌. அவர்‌ வரப்போவதைச்‌, சொல்வதில்‌ சமர்த்தராக 
இருந்தாராம்‌. சமயத்தில்‌ கற்களை. வீசி எறிந்தும்‌, துர்வாசகங்‌ 
களால்‌ நிந்திக்கும்‌ வழக்கப்பட்டிருந்த காரணம்‌ பற்றி அவரை 
ஜனங்கள்‌ அணுகுவது கஷ்டமாயிருந்தது. அவர்‌ அனேக த்துக்‌ 
களைக்‌ காட்டினார்‌. நிர்மலமான வானத்திலிருந்து மழை பெய்ய 
வைப்பார்‌. சப்‌ மாஜிஸ்திரேட்‌ இவர்‌ நிர்வாணமாக இருந்ததைப்‌ 
பார்த்து ஜெயிலில்‌ போட தன்‌ சக்தியால்‌ வெளியே வந்து 


காட்டினார்‌... கொடிய நோய்களுக்கு ்‌ வாழைப்பழம்‌ . கொடுத்து 
நீக்குவார்‌. இவர்‌ தாம்‌ இறக்கப்போகும்‌ நேரத்தை முன்னதாக: 


, ஜனங்களுக்கு .. அறிவித்துத்‌ தனக்குழுன்‌ கூடும்படி செய்தார்‌. 


குறித்த நேரத்தில்‌ தூமகுண்டத்திற்கு அருகில்‌ உட்கார்ந்து தமது 


| மண்டையைத்‌ தானாக வெடித்துப்‌ பிராணன்‌ போகும்படி. 


“செய்துபொண்டாராம்‌. ' (இவர்‌ அட்கொண்டார்‌ சந்நிதியில்‌ 


" அகண்ட ஜபம்‌ எரிய 800 ரூபாய்‌ மூலதனம்‌ வைத்துள்ள கல்வெட்டு 


அட்கொல்டார்‌ அருகில்‌ உள்ளது) 


4 
i 29 


'ஐயாற்றுக்‌ காவீரியாற்றுப்‌ பாலமும்‌ - புறாக்‌ கூடும்‌ 


இரண்டாம்‌ சிவாஜி (கி.பி. 1833_1855) 

தஞ்சை மராட்டிய அரசின்‌ கடைசி மன்னராகத்‌ 
இகழ்ந்தவர்‌ சிவாஜி அவர்‌, * இவர்‌ சரபோஜி மன்னரின்‌ ஒரே 
புதல்வர்‌. சரபோஜி மன்னரின்‌ மறைவிற்குப்‌ பிறகு தஞ்சை அரண்‌ 
மனையில்‌, மன்னர்‌ என்ற பெயரில்‌ ௧.பி.1833ல்‌ அரியணையில்‌ 
அமர்ந்தார்‌. அரசு நிருவாகம்‌ அனைத்தையும்‌ ெக்கிந்தியக்‌ ' 
கம்பெனியாரே நடத்தினர்‌. எனவே, இவரது அரசியல்‌ 
சாதனைகளாக எதுவும்‌. அமையவில்லை. எனினும்‌ இவரது 
முயற்சியால்தான்‌ தஞ்சைக்கு ம்‌ திருவையாற்றுக்கும்‌ இடையே உள்ள 
எல்லா ஆறுகளிலும்‌ பாலங்கள்‌ கட்டப்பட்டன. இதற்குச்‌ சான்று 
கூறும்‌ கல்வெட்டுக்களை இன்றும்‌ வெண்ணாற்றுப்‌ பாலத்திலும்‌ 
திருவையாற்றுப்‌ பாலத்திலும்‌ காணலாம்‌. ஆக திருவையாற்றுக்‌ 
காவிரிப்பாலம்‌ இரண்டாம்‌ சிவாஜியால்‌ 1846-47ல்‌ கட்டப்‌ 
பெற்றது. இதன்‌ தென்வடல்‌ நீளம்‌ 450 அடி. கிழ-மேல்‌ உள்‌ 
அகலம்‌ 20 வெளி அகலம்‌ 28' ஒன்பது கண்‌ வளைவுகளைக்‌ 
கொண்டு நல்லறுதியுடன்‌ திகழ்றைது. 

சிவாஜி மன்னன்‌ பாலம்‌ கட்டியது மட்டுமல்ல; மக்கள்‌ 
இனிதே நீராட தென்கரை - வடகரை பாலத்தின்‌ இருமருங்கிலும்‌ . 
அழகிய" கருங்கல்‌ படித்துறைகளையும்‌ கட்டுவித்தான்‌. பாலம்‌ 
கட்டாததற்கு முன்பாக மக்கள்‌ காவிரியைக்‌ கடக்கப்‌ பரிசில்‌ 
அல்லது ஓடத்தில்தான்‌ செல்வர்‌. மக்களை ஏற்றிச்‌ சென்றுவரும்‌ 
ஓடம்‌ நிற்கும்‌ துறை (பேருந்து நிலையம்‌ போன்றத!] 'ஒடத்துறை' என : 
அன்று வழங்கிய பெயரே இன்றும்‌ . சாலைப்‌ பெயராக 
வழங்கிவருகிறது. 

“பிறவிப்‌ பெருங்கடல்‌ நீந்துவர்‌ நீந்தார்‌ என்பார்‌ தெய்வப்புலவர்‌ 

இறைவனடி. சேராதார்‌” 

சிவாஜிதான்‌ பிறவிக்கடல்‌ நீந்தவும்‌, மக்கள்‌ வெள்ளம்‌, 
அற்று வெள்ளக்தைக கடந்து அக்கரை சேரவும்‌ அற்றுப்‌ 


கணவா ௮ அம்‌ அண்ட ஒல வாக ஸம கைல. க்கக்‌, ப்‌ 


க்லிக்‌ ies A ehh க ர எ ப சிந்த 
சரஸ்வதி ட“ RKTL- BU அ.பஞ்சநாதன்‌ 1992 பக்கம்‌ 42 


| 30 
பாலத்தைக்‌ கட்டிப்‌ புண்ணியம்‌ தேடிக்‌ கொண்டான்‌. அது 
1௦ட்டுமல்ல௮கிய கோபுரம்‌ போன்ற “புறக்கூடு” இரண்டையும்‌ 
பாலத்தை ஒட்டிக்‌ கட்டி. அழயாப்‌ புகழ்‌ தேடிக்கொண்டான்‌. 
இதன்‌ வரலாறு சுவையானது. அவன்‌ கட்டிய பாலம்‌ 
என்பதற்குரிய கல்வெட்டு : 


“This Bridge was erected at the expense of His Highness. 
Maharaja Sivagee. Raja of Tonjore A.D. 1846-47 Sri. H.C. 
Montgomery Bart and J.E. Bishop Esq. offering residents Captain 
E. Lawford, Civil Engineer. His Highnes has thus by tour bridge 
completed the communication between Tanjore and Triviar for the 
punic GOoU at an expense of 71,000 Rupees” 


— B. Crutcalield, Sc. Trichinapoly. 


காவிரிக்கரைப்‌ புறாக்‌ கூடு - சரிதம்‌ 

இதா ஒர்‌ அற்புதப்‌ படைப்பு மட்டுமல்ல; வியத்தகு 
விந்தைமிகு நினைவுச்‌ சின்னமுங்கூட, இதன்‌ வரலாறு தனிச்சிறப்பு 
வாய்ந்த ஒன்றாகும்‌ 

தஞ்சையிலிருந்து வரும்பொழுது ஊரின்‌ எல்லையில்‌ 
அம்பீரமாக அழகுடன்‌ நின்று வரவேற்கும்‌ தூபி போன்ற கோபுரம்‌ 
புறாக்கூடு. இதனைப்‌ பார்க்கன்றபொழுதெல்லாம்‌ இதனை யார்‌ 
கட்டினார்கள்‌ ? ஏன்‌ கட்டினார்கள்‌? எதற்கு? என்ற 
கேள்விகளெல்லாம்‌ உள்‌ மனத்தே எழும்‌. நாள்தோறும்‌ பலரையும்‌ 
கேட்போம்‌ - இது புறாக்கூண்டு - தெரியவில்லையா ? யாரோ 
ஒருவர்‌ கட்டியிருக்கிறதனால்தானே இருக்கிறது ? இதெல்லாம்‌ 
என்ன கேள்வி - என்‌ றனரே தவிர சரியான பதில்‌ கிடைக்கவில்லை. 


சிலருக்கு அலட்சியப்‌ பொருளாக உள்ளது. 
அரப்வாளருக்கு . அற்புதப்‌ யொருள்ாக அமைவது இயற்கை. 
அம்முறையில்‌ பலகாலம்‌ சிந்தித்தோம்‌. அன்றாடம்‌ நாம்‌ காணும்‌ 
பொருள்‌ ஒவ்வொன்றிலும்‌ ஒவ்வொரு உண்மை, பயன்பாடு 


இருக்கத்தான்‌ செய்கிறது; சிலவற்றில்‌ மறைவாக இருக்கும்‌; 


31 

சிலவற்றில்‌ வெளிப்படையாகவே தெரியும்‌. அம்முறையில்‌ இவை 
புரியாப்‌ புதிராகவே இருந்து வந்தது. வ! ழிகாட்ட ஐயாறன்‌ 
திருவருஷ்ள்‌ நாளும்‌ நயந்து நின்றோம்‌. “மனத்திருந்த கருத்தறிந்து 
முடிப்பவனாயிற்றே;" தாராதிரறாப்பானா ? மராட்டிய “மரபுப்‌ 
பெரியவர்‌ 90 வயது எச்‌.வாசுதேவராவ்‌ சாகேப்‌ சுர்வே அவர்கள்‌ 
மூலம்‌ தந்தான்‌: அற்புதச்‌ செய்தி இதோ: i 

இரண்டாம்‌ சிவாஜி மன்னரின்‌ மனைவி: “காமாட்சி 
பாய்ஷாப்‌” அவள்‌ பலமுறை கருவுற்றும்‌, அவை வளர்ச்சியுறாது 
சிதைவுற்று அவதியுற்றாள்‌. இதற்கு மாற்றுக்‌ காணமுயன்ற 
மன்னன்‌ மருத்துவ - சாத்திர விற்பன்னார்களைக்‌ கேட்டான்‌. 


அவர்கள்‌ அதற்குப்‌ பரிகாரம்‌ கண்டு கூறினார்கள்‌. 


அதாவது, “பறவை போன்ற உயிர்கள்‌ பாதுகாப்பாகத்‌ 
தங்கி வாழ அவைகட்குக்‌ கூடு கட்டிக்கொடுத்தால்‌, அதில்‌ 
பறவைகள்‌ தங்கி மகிழ்ந்து வாழும்‌. உன்‌ மனைவியின்‌ மணி 
வயிற்றுக்‌ கருவுயிரும்‌ கலங்காது தங்கி வாழும்‌. உம்‌ மனைவி 
நற்புத்திரப்‌ பேறு வாய்க்கப்பெறுவாள்‌ - இதனை உடன்‌ செய்க" 
என்றார்கள்‌. 


சரி, அதனை எங்கு, எப்படிச்‌ செய்வதென்‌ ஆஅய்ந்த 
பொழுது, சிவாஜி மன்னர்‌ தாம்‌ கட்டியுள்ள இருவையாற்றுப்‌ 
பாலத்தின்‌ ஓரத்திலேயே ஒன்றற்கு இரண்டாகக்‌ கட்டக்‌ 
கட்டளையிட்டார்‌ 


பறவையினத்தில்‌ இணைபிரியாது வாழும்‌ காதற்‌ 
பறவையினம்‌ புறாக்கள்‌. அவைகட்குக்‌ கூடுகட்டத்‌. தெரியாது. 
அவை மாட மாளிகைகளில்‌, கூடகோபுரங்களின்‌ பொந்துகளில்‌ 
தான்‌ வாழும்‌. எனவே, அதே சூழ்நிலையை வகுத்துக்‌ கொடுத்து 
அவைகள்‌ தங்கி மகிழ்ந்து இனப்பெருக்கம்‌ செய்யும்‌ வகையில்‌ 
மாடங்கள்‌ (துவாரங்கள்‌) பல கொண்ட | கோபுரங்கள்‌ 
அற்றோரத்தே அமைத்தார்கள்‌. அதனால்‌ இதற்குப்‌ 'புறாக்கூண்டு' 
என்றே வழங்கலாயிற்று. நமக்குத்‌ "தெரிந்து இவற்றில்‌ நிறைய 
புறாக்கள்‌ தங்கியிருந்தன. புறாப்பிடிப்போர்‌ அடிக்கடி இரவில்‌ 


22 


பிடித்துச்‌ செல்ல இன்று அவை வர அஞ்சி ஒன்றுமில்லாத! 
போயிற்று. l 


சிறந்த கலைச்சின்னமாக இப்புறாக்கூடு சிவாஜியின்‌ 
தந்த = சரபோஜி, நெப்போலிய மாமன்னனை வென்ற 
அங்கிலேயர்க்கு நன்றி தெரிவிக்குழுகத்தான்‌ கி.பி. 1814ல்‌ 
சாளுவநாயக்கன்‌ பட்டினத்தே எட்டு அடுக்குகளுடன்‌ கூடிய 
'மனோரா” எனும்‌ துணை) கோபுரத்தை அமைத்தாற்போல அதே 
வடிவமைப்பில்‌ நாலு அடுக்குடைய சிறிய மனோராவாக 
புறாக்கூண்டை சிவாஜி தன்‌ ஆட்சியின்‌ நினைவுச்‌ சின்னமாகவும்‌ 
இதனை 1846 47ல்‌ உருவாக்கித்‌ தன்‌ புகழ்‌ நிறுவினான்‌. 
இப்புறாக்கூடு பார்வைக்கு எளிதாயினும்‌ ஐயாற்றுச்‌ சரிதத்தே 
அரியதொரு செய்தியாக ஒப்பற்ற கலைச்‌ சின்னமாக 
இடம்பெற்றுச்‌ சரிதம்‌ படைத்துவிட்டது எனலாம்‌. 


ஸ்‌ ; 
சிவாஜி எவ்வளவு புண்ணிய தருமங்கள்‌ செய்தும்‌ 


அவருக்கு ஆண்வாரிசு இல்லாது போகவே வாரிசு இன்மை 
கோட்பாட்டின்படி (Doctrine of Lapse) அங்கிலேயர்‌ தஞ்சை 
அரசாட்சியை ஏற்றனர்‌. . தஞ்சையில்‌ மன்னராட்சி இவரோடு 
முடிதறது - எனினும்‌, தஞ்சை அரண்மனை தர்பாரில்‌ சிவாஜி 
மாமன்னர்‌ ஓவியமாக அமர்ந்துகொண்டு, வருகிற பன்னாட்டு 
விருந்தினர்களையும்‌ வரவேற்று மகிழும்‌ காட்சியை இன்றும்‌ 
காணலாம்‌. 


காவிரிக்கரை ஹூர்‌ அரண்மனை யாளி 
முகப்புச்‌ சரிதம்‌ 

இதுவும்‌ ஒர்‌: விந்தைமிகு வரலாற்றைத்‌ தன்னகத்தே 
கொண்டதாகும்‌. (படித்துறை வரிசையில்‌ இதன்‌ தோற்ற 
வரலாறுள்ளது காண்க! 


யாளி, நான்கு கால்‌, இரண்டு வால்‌ சொண்ட உயிரினம்‌ 
இறக்கையுடன்‌ குரங்குபோல்‌ உட்கார்ந்துள்ளது வியப்பு. 
t : 


PALM ASH 5 


© சரசுவடி மசால்‌ வழிகாட்டி நால்‌: பஞ்சநாதன்‌ பல்கும்‌ 14 


33 


"இரண்டாம்‌ சகஜி கி.பி 1684-1712) இவர்‌ தஞ்சையில்‌ 
மராட்டிய அரசைத்‌. தோற்றுவித்த ஏகோஜியின்‌ மூத்த புதல்வர்‌. 
இவருடன்‌ பிறந்தவர்கள்‌ முறையே முதலாம்‌ சர.போஜியும்‌, 
துளஜாவும்‌:அவார்‌. தஞ்சையை அண்ட மராட்டிய மன்னர்களின்‌ 
வரிசையில்‌, .. தமது ஆட்சியாலும்‌, திறமையாலும்‌ முதலிடம்‌ 
வகிப்பவர்‌. 

தஞ்சை அரண்மனையில்‌ தமிம்‌, தெலுங்கு, சமஸ்கிருதம்‌, ' 
மராட்டி, இந்தி அகிய மொழிகள்‌ சங்கமித்தன. சகஜி மன்னர்‌ 
பன்மொழிப்‌ புலவராகவும்‌, இசை மேதையாசவும்‌, நாட்டியக்‌ 
கலை . விற்பன்னராகவும்‌ திகழ்ந்ததால்‌ இவரது அவையில்‌ 
பன்மொழிப்‌ புலவர்களின்‌ குழாமும்‌, இசைமேதைகளின்‌ 
சங்கமமும்‌, நாட்டியக்‌ கலை வித்தகர்களின்‌ கூட்டுறவும்‌ 
மிகுதியாகவே காணப்பெற்றன. கர்னாடக இச, பரதநாட்டியம்‌, 
போன்றவை அரண்மனையில்‌ அக்கம்‌ பெற்றன. இவரது 
காலத்தில்‌ இத்துறை இலக்கியங்கள்‌ - மலர்ந்த அளவு தஞ்சை 
மண்ணில்‌ வேறு எந்த அரசர்‌ காலத்திலும்‌ : இவ்வளவு 
இலக்கியங்கள்‌ .மலர்ந்ததில்லை எனலாம்‌. சான்றாக, சகஜி 
கும்பகோணத்திற்கு அருகிலுள்ள சாகராஜபுரம்‌ (இருவிசை 
நல்லூர்‌) என்னும்‌ ஊரை 46 புலவர்களுக்கு அளித்து அழியாப்‌ 
புகழெய்தினார்‌. திருவிசலூர்‌ ஐயாவாள்‌ எழுதிய. சாகேந்திர 
விலாசம்‌ எனும்‌ நூல்‌ சகஜியின்‌ வாழ்க்கையைப்‌ பற்றி விவரிக்கும்‌ 
ஓர்‌ அரிய சமஸ்கிருத நூலாகும்‌. இவர்‌ தம்‌ இறுதி நாட்களில்‌ 
அரசுப்‌ பொறுப்புகளில்‌ இருந்து விலகி அன்மீகத்‌ துறையில்‌ 
ஈடுபட்டு ஐயாற்று அரண்மனையில்‌ உயிர்‌ துறந்தார்‌. 


ச கஜியால்‌ இ.பி. 1684ல்‌ தஞ்சை அரண்மனை தர்பார்‌ 
கூடம்‌ திருத்தி அமைத்து விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. பல்கலை, 
பன்மொழிப்‌ புலவரான இவரே ஒரு சிறந்த சுட்டிடச்‌ சகலை 
விற்பன்னராகவும்‌ விளங்கியதால்‌ இருவையாற்று காவிரிக்‌ 
கரையில்‌ கூட கோபுர, நிலாமுற்ற அமைப்போடு யாளி முகப்‌ 


ச 


6  சரஸ்வதி.மகால்‌ வழிகாட்டி. நூல்‌ அ. பஞ்சநாதன்‌ 1992 பக்கம்‌ 35. 


34 
புடன்‌ கூடிய காதல்‌ மாளிகையாம்‌ ஹூசுர்‌ அரண்மனை 
காண்போர்‌ யாவரையும்‌ வியப்பிலாழ்த்தும்‌ வண்ணம்‌ கட்டி 
யுள்ளார்‌. புதுமைமிகு யாளிமுகப்பிற்குரிய காரணம்‌ இல்லாமல்‌ 
இருப்பதற்கு நியாயமில்லைஏதோஒர்‌ பின்னணி இருந்தேயாக 
வேண்டும்‌ என ஆய்ந்தோம்‌. திருவருள்‌ வயத்தால்‌ கிட்டியதோர்‌ 
அற்புதச்செய்தி 


அக்காலத்தே யாளி என்பது வியத்தகு விலங்கு கொடியது 
வலிமை மிகுந்தது. யானை, சிங்கத்திற்கு இணையானது. வலிமை 
யான கோரைப்‌ பற்களை உடையது. மற்றொரு விந்தை இறக்‌ 
கையும்‌ கொண்டுள்ளது. அந்தை முகம்‌ போலுள்ளது 
விலங்குமன்று பறவையுமன்று. பறக்கு விலங்கு விந்தை உயிரினம்‌. 
இன்று சிங்கத்தின்‌ இனம்‌ உலகில்‌ மிகக்‌ குறைந்து விட்டது. சிங்க 
இனத்தைப்‌ பெருக்க உலக அரசுகள்‌ பெருமுயற்சி எடுத்து 
வருகின்றன. அதைப்‌ போன்றே யாளி இனம்‌ குறைந்து விட்ட 
காலம்‌. நேரு அவர்கள்‌ ஜப்பானியக்‌ குழந்தைகளுக்கு யானைப்‌ 
பரிசு அளித்ததுபோல, புஜங்க, ஹரிராவ்‌ எனும்‌ அமைச்‌ 
சர்கள்‌ ஐதராபாத்‌ சென்றிருந்தபோது உதயகிரி நவாப்பினால்‌ i 
மன்னருக்குப்‌ பரிசாக அளிக்கப்பட்டது. கிடைத்தற்கரிய 
- விந்தைமிகு உயிரினத்தைப்‌ பெற்று மகிழ்ந்த சகஜி எதிர்காலம்‌ 
போற்றும்‌ வசையில்‌ அரண்மனை முகப்பில்‌ அழகாக அதன்‌ 
வடிவமைப்பை உருவாக்கியுள்ளார்‌. கட்டிடக்கலை 
விற்பன்னரல்லவா ? தமக்குக்‌ கிடைத்த பரிசை எதிர்காலத்தில்‌ 
நாம்‌ கண்டு மகிழும்‌ வகையில்‌ உருவாக்கி நமக்குப்‌ பரிசாக 
அளித்துச்‌. சென்றுள்ளார்‌ மாமேதை சகஜி மன்னர்‌ . எனக்‌ 
கொள்வோம்‌. 


135 


தஞ்சை மாவட்டத்தில்‌ நிகழ்ந்த, நினைவு அகலா நிகழ்ச்சிகள்‌ 


ஆண்டும்‌ 
கி.பி. 850 
கி.பி. 985 1004 


கி.பி. 1009 


கி.பி. 1279 


14ஆம்‌ நூற்றாண்டு 
. விஜயநகர பேரரசின்‌ ஆட்சி. 
கி.பி. 1532. 1674 


கி.பி. 1620 


கி.பி. 1660 1761 
கி.பி. 1676 1655 


கி.பி. 1706 
கி.பி. 1781 


கி.பி. 1702 


நிகழ்ச்சியும்‌ 
தஞ்சை சோழப்‌ பேரரசின்‌ தலைநகராதல்‌ 
தஞ்சைக்கும்‌ சோழப்பேரர்சிற்கும்‌ பொற்‌ 


காலம்‌ 


தஞ்சை பெரியகோயில்‌ தஞ்சை மன்னன்‌ . 
இராச ராசனால்‌ கட்டிமுடிக்கப்பெறறது. 


்‌ சோழப்‌ பேரரசு மறைவு, பாண்டியர்‌ ஆட்சி 


துவக்கம்‌ 

கிருஷ்ணதேவராயர்‌ 

கி.பி. 1509 _ 1529 

தெலுங்கு நாயக்க மன்னர்கள்‌ ஆட்சி, 
சங்கீத மஹால்‌ தர்பார்‌ மண்டபம்‌ 


கட்டப்பெற்றன. இக்காலத்தில்‌ தான்‌ 
ஐரோப்பியர்‌ தஞ்சை மாவட்டத்தில்‌ 


குடியேற அனுமதிக்கப்‌ பட்டனர்‌. 

முதல்‌ தடவையாக ஒரு டேனிஷ்‌ தளபதி 
தரங்கம்பாடியில்‌ வந்திறங்கினார்‌ 
நாகப்பட்டினத்தில்‌ டச்சு ஆட்சி . 
எக்கோஜி தஞ்சை மன்னன்‌ ஆனான்‌ - 
மகாராட்டிர மன்னர்கள்‌ ஆட்சி 
கிறிஸ்துவம்‌ பரப்ப ஜொமானியர்‌ வந்தனர்‌ 
மாவட்டமெங்கும்‌ பிரிட்டிஷ்‌ . ஆட்சி. 
தஞ்சையில்‌ பிரிட்டிஷ்‌ பிரசிடெண்டு' 
நியமிக்கப்பட்டார்‌. 00 ப ம பம 
நாகப்பட்டினத்தைத்‌ ்‌. * தலைநகராகக்‌ 
கொண்டு பிரிட்டிஷார்‌ தஞ்சை 
மாவட்டத்தை ஆளத்‌ தொடங்கினர்‌. 


கிடு 


கி.பி. 
கி.பி. 
தியி, 
கி.பி. 


்‌ கிபி, ] 
கிபி. 
சி.பி. 
சி.பி. 
கி.பி. 


கி.பி. 
கி.பி. 
கி.பி. 


கி.பி. 
கி.பி. 


கி.பி. 


1798 


1072 


1880 


1906 
1910 


1921 


1922 $ 
1924 ' 


1930 


௮0. | 
இரண்டாம்‌ சரபோஜி மன்னனானான்‌. ஆனால்‌ 
அதிகாரம்‌ முழுதும்‌ ஆங்கிலேயர்‌ கைக்கு மாறிற்று. 
பெயரளவில்தான்‌ மகாராஜா ஆட்சி 
மாவட்ட நீதிமன்றம்‌ நிறுவப்பட்டது 
கலைக்காவ்லர்‌. சரபோஜி உயிர்நீத்தார்‌ 
கல்லணையை வெள்ளைக்காரர்‌ திருத்திக்‌ கட்டினர்‌ 
மாவட்டத்‌ தலைநகரை பிரிட்டிஷார்‌ நாகையிலிருந்து 
தரங்கம்பாடிக்கு மாற்றினார்‌ 
மாவட்டத்‌ தலைநகரம்‌ தஞ்சாவூருக்கு மாற்றப்பட்டது 
தஞ்சையில்‌ மாவட்‌... நீதிமன்றங்கள்‌ ஏற்பட்டன. 1806 
முதல்‌ கும்பகோணத்‌ திலிருந்த மாவட்டச்‌ சிறைச்‌ 
சாலை. தஞ்சாவூருக்கு மாற்றப்பட்டது. 
தஞ்சாவூர்‌, நாகப்பட்டிணம்‌; கும்ப கோணம்‌, மாயூரம்‌, 
மன்னார்குடி. ஆகிய ஐந்து ஊர்க ளில்‌ நகராண்மைக்‌ 
கழகம்‌ நிறுவப்பட்டன. : 


ஜில்லா முன்சீப்‌ கோர்ட்‌ மாயூரத்தில்‌ நிறுப்பெற்றது. - 


திருவையாற்றில்‌ அரசர்‌ கல்லூரி வட மொழிக்‌ கல்வி 
புகட்டத தொடங்கியது 


வடுவூர்‌ ஏரி உடைப்பு 

தஞ்சை வட்டம்‌ ஏற்பட்டது 

முகமது அலி சகோதரர்களும்‌ - காந்தி ஜியும்‌ தஞ்சை 
மாவட்டத்திற்கு வருகை 


திருவாவடுதுறையில்‌ பெருங்கலம்‌ 


. காவிரியில்‌ பெருவெள்ளம்‌, காவிரி நீரைப்‌ 


பகிர்ந்துகொள்ள மைதர்‌-சென்னை அரசாங்கங்களுக்‌ 
கிடையே உடன்பாடு 


வேதாரண்யத்தில்‌ உப்பு சத்தியாக்கிரகம்‌ 


37. 


கி.பி. 1931 குஞ்சை பெரியகோயில்‌ சோழர்காலச்‌ சுவர்‌ 
ஓவியங்களை வரலாற்றாசிரியர்‌ கோவிந்த ராசன்‌ 
உலகுக்கு அறிவித்தார்‌ 

கி.பி. 1933. கல்லணைக்‌- கால்வாய்‌ நீர்ப்பாசனத்து விடப்பட்டது 


கி.பி. 1943 சென்னை நகரில்‌ ஜப்பானியர்‌ குண்டு போட்டனர்‌ 


கி.பி, 1942 “வெள்ளையனே வெளியேறு" புரட்சி இயக்கம்‌ — 
கி.பி.1955 பெரும்புயல்‌ 
கி.பி.1961 தஞ்சை நகருக்குள்‌ கல்லணைக்‌ கால்வாய்‌ உடைப்பு 


50 இடங்களில்‌ பெருவெள்ளம்‌ - கொள்ளிடம்‌ உடைப்பு. 
திருவையாறும்‌, கோயிலடியும்‌ காலிசெய்யப்பட்டது. 


சரிதம்‌ படைத்த திருவையாறு : நிறைவுரை: 

இதுகாறும்‌ திருவையாற்றின்‌ வளர்ச்சியை, கட்டிடக்‌ 
கலையின்‌ உயர்ச்சியைக்‌ கண்டறிய நகர்வலம்‌ வந்தோம்‌. 
அம்மம்ம! எத்தனை எத்தனை செய்திகள்‌. நகரில்‌ வாழ்ந்த 
சான்றோர்‌ பலரது பெயர்கள்‌, வரலாற்றுச்‌ சிறப்போடு கூடிய 
தெருப்‌ பெயர்கள்‌ அகியவற்றைக்‌ கண்டோம்‌. அதுமட்டுமல்ல, 
400 அண்டுகாலம்‌ நம்மை ஆண்ட வெள்ளையர்தம்‌ ஆட்சிக்‌ 
காலத்தே திருவையாற்று. நிலையை அவர்களே அரசுப்‌ 
பதிவேட்டின்‌ மூலம்‌ வெளிப்படுத்திபுள்ள பல உண்மைச்‌ 
செய்திகள நமக்குத்‌ தக்க சான்றாக நின்று நம்மை வியப்‌ 
பிலாழ்த்தின. மேலும்‌, தஞ்சைமாவட்டத்தே நிகழ்ந்த நினைவு 
அகலா நிகழ்ச்சிகள்‌ பல நம்‌. அறிவிற்கு விருந்தாக அமைந்து 
இன்பம்‌ பயந்தவாற்றைக்‌ கண்டோம்‌. தியாகென்‌ புறாக்கூடு 
யாளிமுகப்புச்‌ சரிதங்கள்‌ உண்மையிலேயே சரிதம்‌ படைத்த 


திருவையாறாக்கி விட்டன. 


38 


“வரலாறுகள்‌ வாழ்க்கையின்‌ வழிகாட்டி" 


பொருளடக்கம்‌ 


2. வரலாறு வழங்கும்‌ திருவையாறு 


முன்னுரை வரலாறு : சோழவளநாடு-சோழர்‌ குடிச்‌ 
சிறப்பு-தமிழகத்தின்‌ தனிச்சொத்து-புகழ்மிகு முன்னோர்‌. சோழ 
நாட்டின்‌ தலைநகர்‌-மனுச்சோழன்‌.கரிகாற்பெருவளத்தான்‌,- 
பிறப்பும்‌ இளமையும்‌-கரிகாலன்‌ . ஆட்சி.மக்கள்‌ வாழ்க்கை- 
வாணிபம்‌-கொடைத்தன்மை-கரிகாலன்வீரமும்‌, வெற்றியும்‌. தலை 
நகர்‌ மாற்றம்‌-இமயவெற்றி.திருப்புழுனை-ஐயாறப்பரின்‌ அருட்‌ 
காட்சியும்‌, சித்தரின்‌ அருளுரையும்‌ ஐயாற்றுத்திருக்கோயில்‌ 
திருப்பணி-இலங்கை வெற்றி-காவிரியும்‌ கரிகாலனும்‌,- கல்லன்ண 
கட்டிய கரிகாலன்‌-இன்றைய கல்லணை கரையெழுப்பிய 
கரிகாலன்‌ -உவகைஉலா-கரிகாலன்‌ காலம்‌ கரிகாலனின்‌ வீடுபேறு- 
வரலாறு வழங்கும்‌ காவிரிக்கரையினிலே-படித்துறைகள்‌ பகரும்‌ 
பல்சுவை நிகழ்ச்சிகள்‌: கவின்மிகு 24 படித்துறைகள்‌ -நிறைவுரை 


39 


2. வரலாறு வழங்கும்‌ திருவையாறு 


௩ 


வரலாறு என்பது வரல்‌ + அறு = வாழ்க்கை வரும்‌ 
வழிமுறைகளைக்‌ கூறல்‌ எனவே நாடு, அல்லது ஒருவன்‌: தன்‌ 
வாழ்க்கையில்‌ நிகழ்ந்த நிகழ்ச்சிகளை வகைப்படுத்தி உரைக்க 
வல்லது வரலாறாகும்‌. கரிகாலன்‌ வரலாறு என்பது போல தனி 
மனித “வாழ்வியற்‌ செய்திகளை வழங்க வல்லது வரலாறு. சரிதம்‌ 
வடசொல்லாயினும்‌, வழக்கில்‌ நாடு பற்றிய செய்திகளை (Indian 
History) இந்திய சரித்திரம்‌ என்பது போல. பிற்காலத்தியதாக 
வழங்கி வருதலைக்‌ காண்கின்றோம்‌. ஆக வரலாற்றை 
முற்காலத்தியதாகவும்‌ . சரித்திரத்தைப்‌ பிற்காலத்தியதாகவம்‌ 


கொண்டு பார்ப்போம்‌. — 


சோழ வளநாடு; 

“பாட்டியல்‌ தமிழுரை பயின்ற எல்லையுட்‌ 

கோட்டுயர்‌ பனிவரைக்‌ குன்றின்‌ உச்சியில்‌ 

கட்டிய வளர்புலிச்‌ சோழர்‌ காவிரி 

நாட்டியல்‌ பதனையான்‌ நவிலல்‌ உற்றனன்‌." 
பெரியபுராணம்‌ நாட்டுச்‌ சிறப்பு! சேக்கிழார்‌ 

“தண்ணீரும்‌ காவிரியே தார்வேந்தன்‌ சோழனே, 

மண்ணாவ தும்சோழ மண்டலமே." ஓளவையார்‌ 
எனச்‌ சேக்கிழாராலும்‌, ஒளவை மூதாட்டியாராலும்‌ போற்றிப்‌ 
புகழப்‌ பெற்ற சிறப்புடையது சோழ வளநாடு. 


சோழா குடிச்‌ சிறப்பு: 

தமிழகத்தை அண்ட சேர, சோழ, பாண்டியர்‌ எனும்‌ 
மூவேந்தருள்‌ சூரியகுலத்‌ தோன்றலாக விளங்கியோர்‌ சோழ 
மன்னராவார்‌. அவர்கள்‌ பலநூறு ஆண்டுகட்கு முன்பே சீரும்‌ 
திறப்பும்‌, பேரும்‌ புகழும்‌ பெற்றுத்‌ திகழ்ந்தார்கள்‌ என்பதைப்‌ 
பழந்தமிழ்‌ பால்களான சங்க இலக்கியங்கள்‌ வாயிலாகவும்‌, 


வரலாற்றாலும்‌ நன்கறியலாம்‌. “வண்புகழ்‌ மூவர்‌ தண்‌ பொழில்‌ 


40 


வரைப்பில்‌, போந்தை வேம்பே ஆரென வரூஉம்‌" என மூவேந்தர்‌ 
பற்றி தொல்காப்பியர்ச்‌ சூ சூத்திரம்‌: கூறும்‌. கி.மு.2 ஆம்‌ நூற்றாண்டில்‌ 
காத்யாயனர்‌, சோழர்‌, பாண்டியர்‌ பற்றிய விளக்கங்களைக்‌ 
கூறுகிறார்‌. கி.மு. 3 அம்‌ நூற்றாண்டில்‌ அசோகர்‌ கல்வெட்டுக்களில்‌ 
மூவேந்தர்‌ பற்றிய குறிப்புகள்‌ உள்ளன. சோழப்‌ பேரரசு மட்டுமே 
400 ஆண்டுகள்‌ இடையறாது ஆண்ட பெருமையும்‌, 2000 மைல்கள்‌ 
கடல்கடந்து சென்று வென்ற சிறப்புமுடையது. 

சோழ மன்னர்கள்‌, நல்ல ஆட்சித்‌ திறனும்‌, சமயப்‌ பற்றும்‌, 
' கலைத்துறை ஆர்வமும்‌, வீரமும்‌, வள்ளண்மையும்‌ கொண்டிருந்‌ 
தார்கள்‌ என்பதை அறிய நமக்குத்‌ துணைபுரிவன அவர்கள்‌ 
எடுப்பித்த கற்றளி (திருக்கோயில்‌) களேயாகும்‌. அவர்கள்‌, “அழிந்து 
படும்‌ நாம்‌, நாம்‌ வாழும்‌ அரண்மனைகளைக்‌ கட்டி. அழகு 
பார்ப்பதைவிட அழியா நிலை பேறுடைய அண்டவன்‌ உறையும்‌ 
அலயங்களைக்‌ ப்‌ அழகு பார்ப்பதே சிறந்த பேறு, அதுவே நம்‌ 
வாழ்விற்கு என்றென்றும்‌ உயர்வைத்‌ தர வல்லது" என்ற உயர்ந்த 
உண்மையைப்‌ புரிந்துகொண்டு செயல்பட்டுள்ளார்கள்‌. அதனால்‌ 
தான்‌, தமிழகம்‌ முழுவதும்‌ உள்ள திருக்கோயில்கள்‌ கலைப்‌ பெட்ட 
கங்களாக, தெய்வங்கள்‌ கொலுவீற்றிருக்கும்‌ திருவிடங்களாகத்‌ 
திகழ்னெறன. மேலும்‌, அவர்கள்‌ புகழைப்‌ பறைசாற்றிக்‌ 
கொண்டுள்ளன. | 
தமிழகத்தின்‌ தனிச்‌ சொத்து 

பண்டைச்‌ சோழர்களும்‌, பல்லவ, பாண்டியர்‌ குல 
மன்னர்களும்‌, பழைய சிறிய . கோயில்களைப்‌ பெரிதாக்கியும்‌, 
புதுப்பித்தும்‌, புதிய கோபுரங்களை 7 நிலை 12 நிலை மாடங்களைக்‌ 
கொண்டும்‌, திருச்சுற்றாலை, விமானம்‌, .மண்டபம்‌ எனப்‌ பல 
உறுப்புகளுடன்‌ அழகாக உருவாக்கியுள்ளார்கள்‌. தமிழகமே 
- கோயில்களின்‌ நிலைக்களன்‌. , பழங்கால முதலே தமிழகக்‌ 
கோயில்கள்‌ பொறியியல்‌ வல்லமையுடன்‌ அழகிய கட்டுமானத்‌ 
தாலும்‌, தெய்வத்‌ திருவுருவங்கள்‌ சிலைகள்‌ போன்ற அற்புதச்‌ சிற்ப 
வேலைப்பாட்டாலும்‌, வார்ப்படக்‌ கலையில்‌ ஐம்பொன்‌ Agu 


41 


விக்ரகங்களின்‌ கலை அழகாலும்‌ உலகமே - உலக மக்களே கண்டு 
வியந்து பாராட்டும்‌. வகையில்‌ உயர்ந்து நிற்கிறது. இது தமி! Pag 
திற்கே உரிய தனிக்கலையாக தனிச்‌ சொத்தாக, திக! ம்கின்‌ a) 
தெனலாம்‌. 
புகழ்மிகு முன்னோர்‌ 

சோழர்குல முன்னோனாயை முசுகுந்தச்‌ சக்கரவர்த்தி, 
இந்திரனுக்குச்‌ செய்த உதவிக்கு நன்றியாக இறை உருவமாகிய 
ஏழுவிடங்க மூர்த்திகளைப்‌ பெற்றான்‌. அதனைத்‌ திருவாரூர்‌, 
திருநாகைக்காரோணம்‌, திருக்காராயில்‌, இருக்கோளிலி, திரு 
மறைக்காடு, திருநள்ளாறு, திருவாய்மூர்‌ அகிய ஏழு தலங்களில்‌ 
பிரதிட்டை செய்தான்‌. அவைகளே, 'சப்தவிடங்கத்‌ தலங்களெனக்‌' 


கந்தபுராணம்‌-கந்தவிரதச்‌ செய்யுட்களிலிருந்து அறிகிறோம்‌. 


அதற்கடுத்து, 'மனுச்சோ! மன்‌, கோச்செங்கணான்‌, 
கரிகாலன்‌, இராசராசன்‌, போன்ற சோழ மன்னர்கள்‌ காலத்தும்‌ 
கோயில்கள்‌ பல கட்டி சைவசமயம்‌ பரப்பினர்‌ என்பதைச்‌ சங்க 
இலக்கியங்கள்‌, திருத்தொண்டர்‌ புராணம்‌, திருமுறை வாயிலாக 
அறிகிறோம்‌. 
சோழநாட்டின்‌ தலைநகா 

சங்க இலக்கியங்கள்‌ மூலம்‌ காவிரிப்பூம்பட்டினம்‌ என்னும்‌ 
பூம்புகாரே சோழரின்‌ தலைநகராக விளங்கியது. அதன்பின்‌ 
உறையூர்‌ தலைநகராகியது. அவ்வக்கால மன்னர்களின்‌ வசதிக்‌ 
கேற்ப திருவாரூர்‌, பழையாறை, தஞ்சாவூர்‌ போன்ற நகரங்களும்‌ 
தலைநகரங்களாயிருந்தன. 


மனுச்சோழன்‌" 
கி.மு. 3, 4 அம்‌ நூற்றாண்டில்‌ திருவாரூரை ஆட்சிபுரிந்த 
மனுச்சோழனின்‌ திருக்குமாரன்‌ 'குளக்கோட்டன்‌' என்பவன்‌ 
இலங்கை சென்று ` அந்நாட்டிலே கோயிலும்‌, குளமும்‌ 
L இருவாரூர்‌ - குடவாயில்‌ பாலசுப்பிரமணியன்‌, கோயில்‌ வெளியீடு 1919 
பக்கம்‌ 329 


42 
ஏற்படுத்தியவன்‌ என்று இலங்கை வரலாறுகளான மகாவம்சமும்‌, 
தஇபவம்சமூம்‌ கூறுகின்றன. அப்போது இலங்கையை ஆட்சி புரிந்த 
பெண்மணி 'அடகசந்தமி' என்றும்‌ கூறுகிறது. பெரிய புராணத்தே 
சேக்கிழார்‌ மனுநீதிச்‌ சோழனைப்‌ பற்றி, 'மலர்தலை உலகங்‌ 
காக்கும்‌ மனுவெனும்‌ என்கோமான்‌' என்பார்‌, மகன்‌ வீதி 
விடங்கன்‌ தேரில்‌ வர இடையில்‌ தேர்க்காலில்‌ : சிக்கி மடிந்த 
பசுங்கன்றிற்காகத்‌ தன்‌ மகனையே தேர்க்காலில்‌ செலுத்தி 


மலுநீதியை நிலைநாட்டியவன்‌ மனுச்சோ ழன்‌. 


கோச்செங்கட்சோழன்‌ 


யானை ஏறாத மாடக்‌ கோயில்களாக நன்னிலம்‌, 
குடவாயில்‌, அம்பல்‌ போன்ற 70 கோயில்களை அமைத்த சோழன்‌ 
வென்‌. sat nS கு எழுபான்‌ கோயிலமைத்தான்‌. 
கரிகாற்‌ 14 பருவளத்தான்‌ 

சங்க இலக்கியங்களுள்‌ தலைமை சான்றது-பத்துப்பாட்டு 
எனும்‌ ஒப்பற்ற நூல்‌. இதனுள்‌ அமைந்த இரண்டாம்‌ பாட்டாகிய 
பொருநராற்றுப்படைக்கும்‌, ஒன்பதாம்‌ பாட்டாயெ “பட்டினப்‌ 
பாலைக்கும்‌'' தலைவன்‌, சோழன்‌ கரிகாற்‌ பெருவளத்தான்‌ எனும்‌ 
பழம்பெரும்‌ மன்னனாவான்‌. 

இவனே, நம்‌ ஐயாற்றுக்கோயிலை ஆதியில்‌ எடுப்பித்த 
சிறப்பிற்கு உரியவன்‌. எனவே அவன்‌ வரலாற்றை நாம்‌ அறிய 
முயல்வது நம்‌ இன்றியமையாத முதற்‌ கடமையாகும்‌. 
பிறப்பும்‌. இளமையும்‌ 

“இவன்‌, சோழன்‌ உருவப்‌ பஃறேரிளஞ்சேட்‌ சென்னியின்‌ 
புதல்வன்‌ என்பதும்‌, 

இரும்பிடர்த்தலையார்‌ - எனும்‌ பெரும்புலவரை மா 


மனாகக்‌ கொண்டு அவரால்‌ வளர்க்கப்பட்ட வன்‌ என்பதும்‌, 


2. பத்துப்பாட்டு - உவே.சாமிநாதய்யர்‌ பதிப்பு 1931 பக்கம்‌ 54 


43 


: இளமையில்‌ கருவூரிலிருக்குங்கால்‌, கழுகுமலமென்னும்‌ 
சீர்காழியிலிருந்த யானையால்‌ தூக்கிக்கொண்டு வரப்பட்டு 


Een ட உரியவனாயினன்‌ என்பதும்‌ - 
நாங்கூர்‌ வேளிடை மகட்கொண்டோன்‌. அபத 


இளமையில்‌ பங்காவிகளின்‌ Bus செயலால்‌ நெ நருப்பாற்‌ 
சுடப்பட்டுக்‌ கால்கள்‌ கரியாகி உயிர்பிரை PBS “கரிகாலன்‌” 


அனான்‌ என்பதும்‌ ` 


மேலும்‌, மிகச்‌ சிறுவயதிலேயே அரசு கட்டில்‌ " ஏறிய்த்‌ தால்‌ 
இவனைச்‌ சி நுவன்‌ என இகழ்ந்த ஐஓம்பெரும்வேளிரை அரரித்தவ்ன்‌ 


என்பதும்‌, 


“இவ்வாறே, சிறுவன்‌ இவன்‌' - எனக்‌ கருதித்‌ தம்‌ 
வழக்குரைக்க மயங்கிய முதியோர்‌ இருவர்தம்‌ வாக்கைத்‌, தானே 
முதியவன்போல்‌ வந்து, தீர்ப்பு வழங்கிய திறம்படைத்தவன்‌ 
என்பதும்‌, Í or 

த த ae | ae 

வெண்ணிப்போர்‌' வரலாற்றுச்‌ சிறப்புடைய போர்‌ 
இன்று, தஞ்சை திருவாரூர்ச்‌ சாலையில்‌ உள்ள, 'கோயில்‌ 
வெண்ணி என வழங்கும்‌ ஊரில்‌, கரிகாலன்‌, (சேரமான்‌ பெருஞ்‌ 
சேரலாதனோடு. போர்‌ செய்து அவனையும்‌, ஒரு பாண்டி. 
யனையும்‌ வென்றான்‌ என்பதும்‌ பொருநராற்றுப்‌ படையால்‌ 
அறிகிறோம்‌. . இவனிடம்‌ பெயர்பெற்ற எண்ணற்ற அழகுமிக்க 
போர்க்கால இரதங்கள்‌ இருந்தனவாகவும்‌ அறிகிறோம்‌. 


கரிகாலன்‌ ஆட்சி 
கரிகாற்‌ சோழன்‌ சேர பாண்டி.யரை வென்று, தெற்கே மற 
நாடுவரையும்‌, வடக்கே நெல்லூர்‌ வரையும்‌ தன்‌ செல்வாக்கை 
நிலைநாட்டியிருந்தான்‌. கரிகாலன்‌ தன்‌ ஆட்சியில்‌ மாதவர்‌, 
ப. கரிகாலன்‌ : கி.வா.ஜ. அமுதறிலையம்‌, சென்னை 1954, பக்கம்‌ 32. 
4. பொருநராற்றுப்படை 130, 145: - 118 வரிகள்‌ பத்துப்பாட்டு 
உ.வே.சா.பதிப்பு 1931 பக்கம்‌ 94 ; ; 


சீ. பழமொழி : முன்றுறையரையனார்‌ கழகப்‌ பதிப்பு 1941 செய்யுள்‌ 6 


44 
வேதியர்‌, மக்கள்‌ யாவர்க்கும்‌ ஒத்த உதவி செய்தான்‌. அறில்‌ ஒரு 
பங்கே அரசிறையாகப்‌ பெற்றான்‌. சிவனடியார்களைப்‌ பேணும்‌ 
தொண்டில்‌ ஈடுபட்டும்‌, நாளும்‌ சிவன்‌ கோவில்‌ சென்று 
வழிபட்டும்‌, நித்திய பூசை, மாதவிழாக்கள்‌ வழிபாடுகள்‌ வழுவாது 
நடைபெற்று வருவதற்குரிய நிபந்தங்களும்‌ கு ந்தான்‌. 
மக்கள்‌ வாழ்க்கை 


விண்ணுலகிற்கு ஒரு சூரியன்‌ போல மண்ணுலகிற்கு உரிய 
சூரியனாக கரிகாலன்‌ இருந்தான்‌. பெற்ற தாய்‌ தந்தையர்‌, தன்‌ 
மக்களை எப்படிப்‌ பேணிக்‌ காப்பரோ, அப்படிக்‌ குடி மக்களைக்‌ 
கண்ணும்‌ உயிரும்போல்‌ காத்து வந்தான்‌. 
“விண்ணி னண்ணிய வண்ணல்‌ பானு விளக்க மொன்று நிரப்பினான்‌ 
மண்ணி னண்ணிய தரி யன என மற்ற றங்கள்‌ விளக்கினா 
னெண்ணி லாருயிர்‌ தந்தை தாய்பெற விவனெ டுத்து வளர்த்துளான்‌ 
கண்ணு மாவியுமாயி னானகரி கால்சோழ னென்றொருவனே." 
வாணிபம்‌ 

காவிரிப்பூம்பட்டி. னத்தில்‌ சிறந்த தொழில்‌ வளத்தையும்‌, 
வெளிநாட்டு வாணிகத்தையும்‌ பருக a என்பதை 


7 “ரின்‌ வந்த நிமிர்பரிப்‌ புரவியும்‌ 
காலின்‌ வந்த கருங்கறி மூடையும்‌ 
வடமலைப்‌ பிறந்த மணியும்‌ பொன்னும்‌ 
குடமலைப்‌ பிறந்த ஆரமும்‌ அகிலும்‌ 
தென்கடல்‌ முத்தும்‌ குணகடல்‌ துகிரும்‌ 
கங்கை வாரியும்‌ காவிரிப்‌ பயனும்‌ 
ஈழத்து ' உணவும்‌ காழகத்து ஆக்கமும்‌ 
அரியவும்‌ பெரியவும்‌ நெரிய ஈண்டி 
வளம்தல மயங்கிய நன்ந்தலை மறுகின்‌” 


என சங்க இலக்கியம்‌ பட்டினப்பாலை கூறுவதிலிருந்து காவிரிப்‌ 
பூம்பட்டினக்‌ கடைத்தெரு வளத்தை நன்கறியலாம்‌, 


ப்‌. திருவையாற்றுப்‌ புராணம்‌ : ஞானக்கூத்தர்‌ தருமை [இனம்‌ 1930 
பக்கம்‌ 45 


7. பத்துப்பாட்டு : பட்டினப்பாலை உ.வே.சா. பதிப்பு 193! பக்கம்‌ 524. 


45 
கொடைத்தன்மை 


கரிகாலன்‌ ஆட்சித்‌ திறனும்‌, வீரமும்‌ கொண்டு விளங்கிய 
தோடு, செந்தமிழ்ப்‌ புலமை மிக்கவனாகவும்‌ விளங்கினான்‌. அவன்‌ 
செந்தண்மைப்‌ பூண்டு.ஒழுகிய காரணத்‌ தால்‌ செந்நாப்‌.புலவர்கள்‌ 
அவன்‌ புகழைப்‌ பல நூல்களாகப்‌ பாடிப்பரவினர்‌. அப்படிப்‌ 
பாடிப்பரவிய புலவர்களுக்கு வாரி. வழங்கினான்‌. சான்றாக, 
பட்டினப்பாலை பாட்லைக்‌ கேட்டு அதனைப்‌ பாடிய கடியலூர்‌: 
உருத்திரங்கண்ணனார்‌ எனும்‌ புலவர்க்கு, இவன்‌ பதினாறு 
நூறாயிரம்‌ பொன்‌ பரிசளித்தான்‌. மேலும்‌, இவனைப்‌ பாடிய 
பெண்பாற்‌ புலவர்களான முடத்தாமக்கண்ணியார்‌, கருங்‌ 
குழலாதனார்‌, வெண்ணிக்கு யத்தியார்‌ போன்றவர்களையும்‌ 
பரிசளித்துப்‌ பாராட்டினான்‌. அவன்‌ காலத்திற்குப்‌ பிறகும்‌ 
வாழ்ந்து கையறு நிலை பாடிய புலவர்‌ கருங்குழலாதனார்‌ 


என்பவராவார்‌. 


பம்‌ ஒப வீரமும்‌ றல்‌ : காஞ்சி வெற்றி 


8 இ.பி. 4 அம்‌ நூற்றாண்டில்‌ உறையூரில்‌ கரிகால்சோழன்‌ 
சோழநாட்டுக்கு அரசனானான்‌. சேரர்‌, பாண்டியரையும்‌, சிங்கள | 
அரசரையும்‌ தோற்கடித்துப்‌ பெரும்‌ புகழ்‌ பெற்றுக்‌ காவிரிப்‌ 
்‌ பூம்பட்டினத்தைத்‌ தன்‌ தலைநகராக்கினான்‌. அப்போது 
| காஞ்சிபுரத்தில்‌ திரிநயனபல்லவனென்னும்‌ அரசன்‌ அண்டு 
வந்தான்‌. அவன்‌ கரிகாலனுக்குக்‌ கப்பங்கட்டும்‌. சிற்றரசனாய்‌ 
இருந்தான்‌. ஒருமுறை அவன்‌ கப்பங்கட்ட மறுக்கவே, காரணம்‌ 
அறிய அவன்‌ படத்தை வரைந்து கொணரரச்‌ சொல்லிப்‌ 
்‌ பார்த்தான்‌. அவன்‌ மூன்று கண்களுடையனாய்த்‌ தெரிய “ஓ! உன்‌ 
அணவத்திற்கு இதுதான்‌ காரணமோ !" என்று அந்த மூன்றாம்‌ 
கண்ணைக்‌ கத்தியால்‌ குத்தி அவன்‌ அணவத்தை அழிக்கச்சென்று 
வென்று, கச்சி நகரக்‌ காவலனானான்‌. அங்கிருந்த இறைவன்‌ 
கோயிலைப்‌ பொன்னாற்‌ புதுப்பித்தான்‌. வேத வேள்விகள்‌ பல 


செய்தான்‌ எனப்‌ புறம்‌ கூறும்‌. 


8. பல்லவர்‌ சரித்திரம்‌, பி.த. சநிவாஸய்யங்கார்‌, பக்கம்‌, 12, 13 


46 

தொண்டை மண்டலத்தைத்‌ தன்‌ வசமாக்கினான்‌. 
இளந்திரையன்‌ என்பவனைத்‌ தன்‌ Bip குறுநில மன்னனாய்‌ இக்‌ 
காஞ்சிபுரத்தை அள நியமித்தான்‌. இளந்திரையனைப்‌ பத்துப்‌ 
பாட்டில்‌ ஒன்றாகிய .பெரும்பாணாற்றுப்‌ படையில்‌, கடியலூர்‌ 
உருத்திரங்கண்ணனார்‌ பாடியுள்ளார்‌. 
தலைநகர்‌ மாற்றம்‌ | 

கோழியூர்‌ எனும்‌ உறையூர்‌, கோழி ஒன்று யானையை 
வென்றதால்‌, வீரம்‌ உறையும்‌ ஊர்‌ உறையூராதலினாலும்‌ 
காவிரியைக்‌ கண்காணிப்பதற்கு வசதியாக இருக்கவும்‌, காவிரிப்‌ 
பூம்பட்டினத்‌ தலைநகரை உறையூருக்கு மாற்றத்‌ திட்டமிட்டான்‌. 
எனவே, காடுகெடுத்து நாடாக்கி குளம்‌ தொட்டு வளம்‌ 
பெருக்கினான்‌. ஊரின்‌ நடுநாயகமாக இறைவனுறை (கோ + இல்‌) 
கோயிலையும்‌ கட்டினான்‌. சுற்றித்‌ தெருக்களையும்‌ அமைத்தான்‌. 
மக்கள்‌ வாழ மாட மாளிகையில்‌ குடிமக்களைக்‌ குடி.பெயரச்‌ 
செய்தான்‌. புதிய நகராக மக்களும்‌-மன்னனும்‌, மகிழ்ந்து உறையும்‌ 
ஊராக, “உறையூர்‌” தலைநகராய்த்‌ திகழ்ந்தது. இதனை, 

5 -காடுகொன்று நாடாக்கிக்‌ குளம்‌ தொட்டு வளப்பெருக்கிப்‌ 

பிறங்குநிலை மாடத்துறந்தை போக்கிக்‌ கோயிலொடுகுடி. நிறீஇ" 

பட்டிணப்பாலை 283-286 எனக்‌ கூறும்‌ 

இமய வெற்றி 

O மிழகத்தில்‌ தன்னிகரற்ற வீரனாய்த்‌ திகழ்ந்த கரிகாலன்‌, 
தமிழகம்‌ தாண்டி வடபுலத்தும்‌ தன்புகழ்‌ பரப்பப்‌ புறப்பட்டான்‌. . 
கரிகாலன்‌ போகும்‌ வழியில்‌ எதிர்ப்பு ஒன்றுமில்லை. நேரே 
ஒவ்வொரு நாடாகக்‌ கடந்து சென்றவனின்‌ இமாசலப்‌ 
படையெடுப்பு, இமாசல யாத்திரையாக முடிந்தது. கங்கையில்‌ 
மூழ்கி, காசியை வணங்கி, கொடிய வழிகளைச்‌ கடந்து, முன்னோர்‌ 


யாரும்‌ செய்யாத காரியத்தைத்தான்‌ செய்துவிட்டான்‌. இமாசலப்‌ 


9. பத்துப்பாட்டு : உ.வே.சா. பதிப்பு 1931 பக்கம்‌ 529 


10, கரிகாலன்‌ கி.வா. ஜகந்நாதன்‌ - அமுதநிலையம்‌ சென்னை 1954 
பக்கம்‌ 59 


| eae, 

பகுதியில்‌ உலகம்‌ நினைவு கூறும்வகையில்‌ தன்புலிக்கொடியை 
நாட்டினான்‌. கொடி எவ்வளவு காலம்‌ இருக்கும்‌! அதலால்‌ பல 
இடங்களில்‌ தன்னுடைய புலிக்கொடியின்‌ உருவத்தைக்‌ கல்லிலே 
பொறிக்கச்‌ செய்தான்‌. 
இதனைச்‌ சேக்கிழார்‌ தம்‌ பெரிய புராணத்தே: 

“பாட்டியல்‌ தமிமுரை பயின்ற எல்லையுட்‌ 

கோட்டுயர்‌ பனிவரைக்‌ குன்றின்‌ உச்சியில்‌ 

கட்டிய வளர்புலிச்‌ சோழா" 
என அழகுறக்‌ கூறுவார்‌. இதனையே திருவையாற்றுப்‌ புராணமும்‌ 

கங்கை யம்புனன்‌ முழ்கி யங்குள கருது Sissy மூழ்கினன்‌ . 

வெங்க டங்கள்‌ கடந்து சென்று விரைந்து மேருவி லேறினன்‌ 

பொங்கு கின்ற மகிழ்ச்சி யோடு புலிக்கொடிப்பொறி யிட்டன 

னங்க திற்கன கம்ப றித்தனி சேனை வாழ வளித்தனன்‌. 
எனக்‌ கூறும்‌. 

இவ்வாறு சோழன்‌ கரிகாலன்‌ சென்று, புலி இவச்சினை 
பொறித்த இடம்‌ சிக்கிம்‌, பூடான்‌, பகுதியினிடையில்‌ உள்ளதென்று 
அராய்ச்சியாளர்கள்‌ சொல்வார்கள்‌. அந்தப்பகுதியில்‌ “சோழ 
மலைத்தொடர்‌” என்றும்‌ “சோழன்‌ கணவாய்‌” என்றும்‌ இரண்டு 
இடங்கள்‌ இன்றும்‌ இப்பெயர்‌ கொண்டு வழங்குவதாக “இம்பீரியல்‌ 
கெசட்டியார்‌ ஆப்‌ இந்தியா” எனும்‌ நூல்‌ தெரிவிக்கிறது. 


திருப்புமுனை | 

“மேருவை அடைந்த காகமும்‌ பொன்நிறம்‌ அடையும்‌” 
என்பார்கள்‌. அதுபோல இமயமாம்‌ மேருவிடம்‌ கிடைத்த கனகம்‌ - 
பொன்னையெல்லாம்‌ தன்‌ சேனைகளுக்கு வாரி வழங்கினான்‌ - 
கரிகாலன்‌. இம௰யத்தே புலி பொறித்து வெற்றிவாகை சூடித்‌ 
தேர்மிசை இவர்ந்து வரும்‌ வளவனுக்கு வழிநெடுகப்‌ பாராட்டும்‌, 
பரிசும்‌, வாழ்த்துக்களும்‌, குவிந்த வண்ணம்‌ இருந்தன. இதனால்‌ 
அவன்‌ மனத்தே மமதையோ அணவமோ ஏற்படவில்லை. 


மாறாக, போரிலே உழன்று உழன்று துன்புற்ற மனம்‌, அறம்‌, 
சாந்தம்‌, அமைதி, போகும்‌ வ்ழிக்குப்‌ புண்ணியம்‌ என்ற : 


48 aa 


தத்துவத்தில்‌ ஈடுபாடு கொண்டது. வாழ்க்கையில்‌, முதிர்ந்த பக்குவ 
நிலை திருவருளால்‌ கிட்டுகிறது என்பார்கள்‌: அந்நிலைதான்‌ 
அவனுக்கு ஏற்பட்டது. வழியில்‌ கிடைத்த பொருளெல்லாம்‌ தன்‌ 
சேனைகளுக்கே ஈந்தான்‌. படைகள்‌ மேற்றிசை வழியே திரும்பி, 
வரும்‌ வழியில்‌ உள்ள காஞ்சீபுரம்‌ போன்ற சிவத்தளிகளை 
எல்லாம்‌ வணங்கிவந்தான்‌. கழ்பால்‌ காவிரிக்கரை வழி, 
வருகின்றபோது ஒர்‌ அற்புத நிகழ்ச்சி காத்திருந்தது. 


திருமாவளவன்‌ ஏறி வந்த தேர்‌, பஞ்சநதிக்கண்‌ 
திருவையாற்றில்‌ குறிப்பிட்ட ஓர்‌ இடத்தின்‌ கண்‌ வந்ததும்‌, 
தடைப்பட்டு நின்றுவிட்டது. 

“காவி ரிப்புன லுள்ளடங்கிட வெங்குநற்கரை கட்டினான்‌ 

மாவி ரைத்தெழ சோலை தழ்சிவதானமெங்கும்‌ வணங்கினான்‌ 

பாவி கட்கரி தாயசங்கரர்‌ பரமபஞ்ச நதிக்கணிற்‌ 

றேவ ரைத்தொழ வரலு மோடிய தேர்புதைந்து . திகைத்ததே.” 

தருவையாற்றுப்‌ புராணம்‌ நிச.12 

ஐயாறப்பரின்‌ அருட்காட்சியும்‌, சித்தரின்‌ அருளுரையும்‌ 

தேர்க்கால்கள்‌ புதைந்துவிட்டன. யானை, சேனைகள்‌ . 
எவ்வளனவேோ முயன்றும்‌ முடியவில்லை. காரணம்‌ அறியாத 
வனாய்த்‌ திகைக்க, அமைச்சர்‌ அறிவுரை : “இங்கு யாரோ ஒரு ' 
மகான்‌ இருத்தல்‌ வேண்டும்‌; இதனடியில்‌ உள்ள அற்புத சக்தி 
ஒன்று ஈர்த்திருக்றெது; இஃது ஒரு சிவயோகியரின்‌ செயலே” எனக்‌ 
கூற அவ்வில்வக்‌ காட்டை௮ழித்து வழித்தடத்தையும்‌ அகழ . 
ஆணையிட்டனன்‌ மன்னன்‌. என்னே அதிசயம்‌! முதலில்‌ 
மேலேயே (அதி) விநாயகர்‌ சிலை கிடைக்கிறது. அடுத்து முருகன்‌, 
அருமைத்‌ திருமேனியாக நீண்டு உயர்ந்த சுயம்பு வடி.வில்‌ நம்‌ 
ஐயாற்றெம்‌ பெருமான்‌ காட்சி தருகிறார்‌. அடுத்து சத்தி, சப்த 
மாதர்‌, சண்டேசர்‌, சூரியன்‌ திருவுருவங்களும்‌ யோகி ஒருவரின்‌ 
்‌ சடைகள்‌ பரந்தும்‌, விரிந்தும்‌, புதைந்தும்‌ காணப்பட்டன. 
உளமகிழ்ந்து வியந்த மன்னன்‌ அவை வந்த வழியே அகழ்ந்து 
பார்க்க, நியமேசர்‌ என்னும்‌ அசுப்பைச்சித்தர்‌ நிட்டையில்‌ 
இருப்பது கண்டு மெய்விதிர்ப்பெய்தி அவர்‌ பாதம்‌ பணிந்தான்‌ 


SST Soot lp 


m, 


ool DH! (5 600 UY 


. r ட்‌ s கள 
க்கம்‌ ல்‌ ச்‌ sa xe Pan acted oe ernie படவ கரத tat air மன்மதக்‌ 
rhe pie சலப Sop, pe 


ரஷ. 
> 
x4) 


oe 
க லத்‌ 


0 பலக வ 


on 


ல கட்டிய வரலாறு 


1. நியமேசர்‌ எனும்‌ சித்தர்‌ நிட்டை கூடிப்புற்றுமூட, கரிகாற்சோழன்‌ 
தேரில்‌ வர தேர்தடைப்பட, காட்டை அழித்தல்‌ 

2. சித்தர்‌ வெளிவந்து நந்தி பூசித்த இச்சுயம்பு லிங்கத்திற்குக்‌ கோயில்‌ 
கட்டுவாயாக எனப்பணித்து நந்தியின்‌ குளம்படி நான்கு குழியினின்‌ 
றும்‌ தங்கம்‌, வெள்ளி, வெல்லம்‌, கருங்கல்‌ கிடைக்க எடுத்து திருப்‌ 
பணி நடைபெறுகிறது 

3. சித்தரே முன்னின்று காடழித்து, கோயில்கட்டி, சிற்பிகளுக்கு சன்மா 
னம்‌ வழங்கல்‌ 

4. சிலாதர்‌ தவம்‌ - பெருமான்‌ எதிர்கொண்டு அழைத்தல்‌ 


E dre OO i பி தலி, 42092 070140 


சிலாத முனிவர்‌ நிலத்தை உழுத பொழுது பட்டி ஒன்று குழந்தையு 
டன்‌ கிடைக்க, மகிழ்வுடன்‌ மனைவியிடம்‌ கொடக்க, அவள்‌ 
பாலூட்ட 

'செபேசர்‌' எனப்பெயரிட்டு, 16 வயதே தமக்கென்பதறிந்து செபேசர்‌ 
தவமியற்ற 

தவத்திற்கிரங்கி ஐயாறப்பர்‌ அம்மையின்‌ பால்‌, தமது கமண்டலநீர்‌, 
சந்திர தீர்த்தம்‌, சூரிய தீர்த்தம்‌, நந்திவாய்‌ நுரைநீர்‌ ஐந்தாலும்‌ அபிடே 
கம்‌ செய்து 'நந்திகேஸ்வரர்‌' - எனும்‌ பட்டம்‌ சூட்டல்‌ 

அடியவர்‌ உயிர்‌ ஊசலாடும்‌ பொழுது ஐயாறப்பர்‌ தம்‌ மடியில்‌ கிடத்தி 
தாரக உபதேசம்‌ செய்து, அம்மை முந்தானையால்‌ வீசி விமானத்தில்‌ 
அமர்த்தி விண்ணவர்‌ எதிர்‌ கொண்டழைத்து விண்ணுலகு சேரல்‌. 


49 . 
அவரும்‌ கருணைகூர்ந்து கரிகாலனிடம்‌, “மன்னா! இதுவரை 
ஐயாறனாயெ ஐயன்‌ பகைவர்‌ காணாது ஒளித்திருந்தார்‌; நீ 
அளவந்தாய்‌ என்றதும்‌ உனக்காகத்‌ தோன்றியுள்ளார்‌. தேவர்களும்‌, 
நந்தீசரும்‌ வழிபட்ட இம்மகாலிங்கத்திற்கும்‌, மற்ற படி.மங்கட்கும்‌ 
காரில்‌ எடுப்பாயாக” எனக்கூறி எவராலும்‌ வெல்லற்கரிய 
தண்டமொன்று மளித்து, கோயில்‌ கட்டுவதற்கு வேண்டிய 
பொருளும்‌ நந்தியின்‌ குளம்படியில்‌ பொன்‌, வெள்ளி, க 


கருங்கல்‌ அகியவை கிடைக்கும்‌ என அருள்‌ புரிந்தார்‌. 


இிரப்பணியும்‌ குடமுழுக்கும்‌: அவ்வாறே கரிகாற்‌ சோழன்‌ 


சிறப்‌ பாசத்‌ திருவையாற்று ஐயாறப்பர்‌ அலயத்திருப்பணி 
செய்தும்‌, அங்கும்‌ ஓர்‌ அழகிய ஊரை உருவாக்கி மக்களையும்‌ 


நிலைபெறச்‌ செய்தான்‌. அதன்‌ பிறகு ஐயாறப்பர்‌ அலயக்‌ 
குடமுழுக்கும்‌ செய்து அதற்கு நிபந்தங்களும்‌ அளித்தான்‌. 
கரிகாற்‌ சோழனுக்கு ஐயாறப்பரே எல்லாம்‌ வல்ல 
சித்தராக குரு வடிவில்‌ வந்து தான்தோன்றி நாதராகத்தான்‌ சுயம்பு 
வடிவில்‌ உள்ள தன்‌ இருப்பிடம்‌ காட்டிக்‌ கோயிலையும்‌ கட்டச்‌ 


செய்தார்‌. மன்னனும்‌ மகிழ்ந்து போற்றினான்‌. 


“குருவ -  தூவுருக்‌ கொண்டவை யாறனைப்‌ 
பரவி னான்பணிந்‌ தான்மறை பாடினான்‌ 
அரக ராவென்‌ றரற்றி  “ யழுதனன்‌ 
கரவி வுனமத்தா போலக்‌ களித்தன ன." 
திருவை -ட£்நி.௪. 26 


இலங்கை வெற்றி 

கரிகாலன்‌ இமயம்‌ சென்று மகத்தான வெற்றி 
கண்டதோடு, ஐயாந்று மகேசனின்‌ அலயமும்‌ கட்டி வெற்றி 
கண்டான்‌. மேலும்‌, தன்‌ சோணாட்டைப்‌ பெருக்க இலங்கை 
ளென்றும்‌ தன்‌ வீரத்தைக்‌ காட்ட விரும்பினான்‌. இவன்‌ காலத்தில்‌ 
இலங்கை அசன்‌ 'வசவன்‌' அவான்‌. கரிகாலன்‌ இவன்‌ - மீது 
படையெடுத்துச்‌ : சென்றான்‌. ' அனால்‌ கரிகாலனுடைய 


படையெடுப்பு வசவனுடைய மகனான 'சிங்கநாசகெத்சன்‌' 


Se 
காலத்தில்‌ (சி.பி, 111-114) நடந்தது. சிங்களவர்‌ பன்னீராயிரம்‌ பேரைச்‌ 
சிறைப்பிடித்துக்‌ கொணர்ந்து, அவர்தம்‌ உதவியால்‌. சோழ 


நாட்டில்‌ காவிரிக்கு ௮ணையும்‌, கரையும்‌ கட்டினான்‌. 
காவிரியும்‌ கரிகாலனும்‌ 
வளவன்‌”. என்றாலே வளம்‌ கொழிக்க அள்பவன்‌ என்பது 
பொருள்‌." நீர்வளம்‌, நிலவளம்‌ கொழிக்கும்‌ சோணாட்டுத்‌ 
. 9 a ` 4, . 
தலைவன்‌ திருமாவளவன்‌ ஆவான்‌. இதனையும்‌ இவனது நாட்டு 


வளத்தையும்‌ 


“சாலிநெல்லின்‌ சிறைகொள்‌ வேலி 

ஆயிரம்‌ விளையுட்‌ டாகக்‌ 

காவிரி : புரக்கும்‌ நாடுகிழவோனே My 

என பொருநராற்றுப்படை 246-248 சிறப்பித்துக்‌ கூறும்‌. அதாவது, 
வேலிக்கு ஆயிரம்‌ கலம்‌ விளையும்‌ வளத்தோடு கூடிய காவிரியைப்‌ 
பாதுகாக்கும்‌ தலைவனாக வாழ்ந்தான்‌. காவிரி என்றால்‌ கா + விரி 
= சோலைகளை விரிவடையச்‌ செய்வது என்பது பொருள்‌. 
வாழ்வளித்த காவிரியே சோணாட்டின்‌ வளத்திற்குத்‌ 
தாம்வளிக்கவும்‌ தவறவில்லை. . அடிக்கடி காவிரி வெள்ளம்‌ 
GOTH RF வந்து, நாட்டு மக்களைக்‌ கொள்ளை கொண்டு 
போயது. மன்னனின்‌ கடமை, மன்னுயிரைத்‌ தன்‌ உயிர்‌ போல்‌ 


காப்பதல்லவா? தன்னாலோ, தன்‌ உறவினராலோ, பசைவர்‌, 


கள்வர்‌ உயிரினங்களாலோ . ஏற்படும்‌ - தொல்லைகளைக்‌ 
களையவேண்டும்‌. இயற்கையால்‌ ஏற்படும்‌ வெள்ள 


அபாயத்தையும்‌ கட்டுப்படுத்தவேண்டும்‌. இது மன்னனின்‌ 
தலையாய கடமை, என்வே, இதற்கு வழிவகை செய்ய 
அமைச்சர்களைக்‌ கூட்டினான்‌. அறிஞர்களைக்‌ கலந்தான்‌; 
அவர்களும்‌ அராய்ந்தனர்‌. 

கல்லணை கட்டிய கரிகாலன்‌ 


கூடகுமலையில்‌ உற்பத்தியாகி வரும்‌ காவிரி நீர்‌, இடும்‌, 


தஞ்சை சோணாட்டுப்‌ பகுதியில்‌ அகண்ட காவிரியாக வருகென, 


v= 


இருவையாற்றுக்‌ காவிரியும்‌ அன்று சுந்தரர்‌ வாக்குப்படி, 
ity 


காவிக்‌ ஜென்கரைக்‌ கண்டியூர்வரை அகண்ட காவிரியாகவே 


SL. 
இருத்தது. எதிர்பாராது இரவு நேரங்களில்‌ வரும்‌ வெள்ளத்தால்‌ 
ஏராளமான மக்களும்‌ உயிரினங்களும்‌ பலியாயின? | காவிரிஷீரும்‌ 
கழனிகளுக்கு உதவாமல்‌ வீணே கடலில்‌ G சேருஇறது. இதந்கு:வழி 
திருச்சி அருகே காவிரியின்‌ குறுக்கே கருங்கல்லால்‌ அணையைக்‌ 
கட்டி. காவிரியைக்‌ கட்டுப்படுத்தினால்‌ வேண்டியபோது நீரை 
விவசாயத்திற்குப்‌ பயன்படுத்திக்கொள்ளலாம்‌. (அதிகப்படி நீரைக்‌ 
கொள்ளிடத்தில்‌ திருப்பியும்‌ விடலாம்‌ ) எனவே, . கல்லணை 


கட்டுவோம்‌” என்ற முடிவை மன்னனுக்கு அறிவித்தனர்‌. 


கரிகால்வளவனும்‌ இதனை ஏற்று, ‘ose பணியே 
மகேசன்‌ பணி' எனக்‌ கொண்டு திருச்சி அருகில்‌.காவிரிக்கிடையே 
அணை கட்ட ஏற்பாடு செய்தான்‌. ஏராளமான வள்‌ படை 
வீரர்களும்‌, சிங்களக்‌ கைதிகளும்‌ உழைத்தார்கள்‌. ல்லே 
கிடைக்காத பகுதி அது. நீண்ட தாரம்‌ மலையுள்ள oe 
சென்று அணைக்கு வேண்டிய கற்களை உடைத்துக்‌ கொணர்ந்து 
கட்ட அரம்பித்தார்கள்‌. வெள்ளம்‌ கல்லைப்‌ புரட்டாதிருக்கும்‌ 
வகையில்‌ கல்‌ இடைவெளியில்‌ களிமண்ணைக்‌ கரும்புச்‌ சாறு 
கொண்டு பிசைந்து இரப்பர்‌ பதத்தில்‌ மல்லர்களைக்‌ கொண்டு 
இழுத்தும்‌, கருங்கல்லால்‌ அன அணையைக்‌ கட்டி முடித்தான்‌. 
சோம பரம்பரையில்‌ யாருமே செய்யாத பணியைச்‌ செய்து, 
“கல்லணை கட்டிய கரிகாலன்‌” எனும்‌ பெரும்‌ புகழைப்‌ பெற்றான்‌. 
பொறியியல்‌ வல்லுணரும்‌, வெள்ளையரும்‌ கண்டு, அக்காலக்‌ 
கட்டுமானப்‌ பணியின்‌ உயர்வை வியந்து பாராட்டினர்‌. இன்றும்‌ 
பாராட்டுகன்றனர்‌. யாவும்‌ ஐயாறப்பர்‌ கரிகாலனுக்களித்த 


தண்ணருட்கருணையேயன்றி வேறொன்றிருக்க முடியுமோ? 


இன்றைய கல்லணை 

எனவே, இன்றைய கல்லணையை நேரில்‌ சேன்று 
பார்ப்போமானால்‌ காவிரிநீரைத்‌ தடுத்து அணைகட்டி 
காவி: ரிக்கும்‌. வெண்ணாற்றுக்கும்‌ மிகுதித்‌ தண்ணீர்‌ கொள்ளிடத்‌ 
திற்கும்‌. போகவழி செய்துள்ளது. நன்கு விளங்கும்‌. esis 


கல்லணையிலிகுந்து பிரிவது இரண்டே அறுகளாகும்‌. அவன்‌ 


52 
காலத்திற்குப்‌ பின்வந்த மன்னர்கள்‌, GT ONT UI HB 
குடமுருட்டியையும்‌, வெண்ணாற்றிலிருந்து வெட்டாறு, வடவாறு 
களையும்‌, பிரிந்துள்ளார்கள்‌. என்பதறிகிறோம்‌. வெள்ளையர்‌ 
"ஆட்டிக்‌ காலத்தில்‌ 1830ல்‌ அன்றைய கலெக்டராக இருந்த MW 
ணெற்சல்லிதுறை கல்லணைக்‌ கால்வாய்வெட்டி நார்ப்‌ 


பாசனத்திற்கு விடப்பட்டது. தெரியவருகிறது. 


காவிரிக்குக்‌ கரையெழுப்பிய கரிகாலன்‌: 


சோழ நாட்டின்‌ வளம்‌ பெருக்க தலில்‌ காவி! நீரை 
ஒழுங்குபடுத்தக்‌ : கல்லணை கட்டினான்‌. அப்படியும்‌ காவிரி 
வெள்ளம்‌ கரைபுரண்டோடியது. அரிப்புகள்‌ ஏற்பட்டன, 
உடைப்புகளும்‌ உண்டாயின. எனவே இதனைத்‌ தடுக்க அய்ந்து 
கல்லணை .தோடங்கி காவிரிப்பூபட்டினம்‌ வரை (125 Eb) தூரம்‌, 
இருமருங்கும்‌ கரைகட்ட விரும்பினான்‌. தன்‌ விருப்பத்தை மன்னர்‌ 
களுக்கும்‌ மக்களுக்கும்‌ அறிவித்தான்‌. சிங்களவர்‌ பன்னீராயிரம்‌ 
பேரச்‌ சிறைப்‌ பிடித்துக்கொணர்ந்தவர்களையும்‌ ஈடுபடுத்தினான்‌. 
காவிரியின்‌ மணலைக்‌ கொண்டே இருமருங்கும்‌ கரைகளை 
எழுப்பி, அரிப்பு ஏற்படாதிருக்க நாணல்‌, தர்ப்பபைக்‌ 


காடுகளுண்டாக்கிப்‌ பெரிய மரங்களையும்‌ பயிர்‌ செய்வித்தான்‌. 


நினைத்துப்‌ பார்க்கவே அச்சமாகவிருக்கறது. அணை 
கட்டுவதும்‌, கரையெழுப்புவதும்‌ எவ்வளவு பெரிய செயல்‌ஆரிய 
செயல்‌. மலைப்பான செயல்‌ மக்களின்‌ ஆர்வமும்‌, மன்னனின்‌ 
தூண்டுதலும்‌ இருந்தாலன்றி மகோன்னதமான இச்‌ செயலைச்‌ 
செய்திருக்க முடியுமா? தன்னலமற்ற தியாகவுணர்வு வேண்டும்‌. 
கூலிகொடுத்துச்‌ செய்யும்‌ வேலையல்லவே. இவை யாவும்‌: 
திருவருட்செயலால்‌. பக்தி தந்த பரிசுகளாகும்‌. 


கரிகாலனின்‌ உவகை உலா: 

காவிரி இருபுறமும்‌ அழகான்‌ தடுப்புக்‌ கரைகள்‌ எழுப்பும்‌ 
வேலைகள்‌ முடிந்தன. அக்கரையின்‌ அழகைக்‌ BITE! 
விரும்பினான்‌. மாமன்னன்‌ கரிகால்வளவனே, ஒரு நாள்‌ தன்‌ 


பட்டத்து யானை மீது ஏறி, அம்பாரி மீது அமர்ந்து படைகள்‌ 


53 


புடைசூழ வந்தான்‌.(படம்‌ காண்க) கல்லணை தொடங்கி காவிரிப்‌ 
பூம்பட்டினம்‌ வரைவெற்றி வீரனைக்காண மக்கள்‌ வெள்ளம்‌, 
சாலை இருமருங்கிலும்‌ கூடிச்‌ சூழ்ந்து நின்று. மகிழ்வோடு 
வரவேற்றன. இக்காட்சி எப்படியிருந்திருக்கும்‌? நம்‌ நாட்டின்‌ 
பிரதமரோ அல்லது பெருந்தலைவரோ வந்தால்‌ அவரைக்‌ காண 
சாலைகளின்‌ இருபுறமும்‌ ஒரத்தே நாம்‌ எப்படி. அவலோடு காத்து 
நிற்கிறோமோஅ௮அதனை ஓத்து இருக்கும்‌. மன்னனும்‌ மக்களைப்‌ , 
பெருமிதத்துடன்‌ கண்டு பெரிதும்‌ வாழ்த்தி வந்தான்‌. 
இராஜதரிசனம்‌ என்பது இறைவனைத்‌ தரிசிப்பது போன்றது. 
அண்களும்‌ பெண்களும்‌ அரவாரத்துடன்‌ மகிழ்ந்து வரவேற்றனர்‌, 
. வணங்கினர்‌. அக்கூட்டத்தே மன்னனின்‌ அழகைக்‌ கண்டு மையல்‌ 
கொண்டாள்‌ பெண்‌ ஒருத்தி. | 
“ அரிமா சுமந்த வமளிமே லானைத்‌ 
திருமா வளவனைத்‌ தேறேன்‌ திருமார்பின்‌ 
மானமா லென்றே தொழுதேன்‌ றொழுதகைப்‌ 
போனவா பெய்த வளை". பத்துப்பாட்டு. 
சிம்மாசனத்தோடு கூடிய யானை மேல்‌ அமர்ந்துவரும்‌ 
திருமாளவன்‌ சோழ மன்னன்‌ என அறியாது திருமால்‌ என்றே 
மயங்கித்‌ தொழுதேன்‌. என்‌ கைவளை கழன்று அவன்பால்‌ 
போயது ஏன்‌? எனக்‌ கேட்கிறாள்‌ விரகதாப மங்கை. 
இது போல்‌ சங்க இலக்கியங்கள்‌ இவன்‌ புகழைப்‌ பலவாறு 
பேசுகின்றன, என்றாலும்‌ இவன்‌ வரலாற்றைக்‌ கவியோகி, 
சுத்தானந்த பாரதியார்‌ அவர்கள்‌ சுருக்கமாக அழகாகப்‌ 
பாடியுள்ளார்‌. 
“கடற்படை கொண்டிலங்கை சென்று தக்கணத்தைக்‌ 
- கைப்பற்றி வங்கர்கோ சலரைவென்று 
வடநாட்டார்‌ அடிபணிய வன்போர்‌ செய்து 
வாகையுடன்‌ புலிக்கொடியை யிமயமேற்றி 
அடற்கரிய தமிழ்வீரப்‌ படையால்‌ பொன்னி 
அணைகட்ட மனனாபணி கொண்டமன்னன்‌ 
சுடர்மணிப்‌ பூம்புகா ராண்ட கரிகாற்சோழன்‌ 
துலங்கியநன்‌ னாடுதித்த தரச்செய்கோன்‌". 


எனும்‌ இப்பாடல்‌, என்ன அழகு! எவ்வளவு அருமை! பாருங்கள்‌? 


54 


கரிகாலனின்‌ காலம்‌: 


கரிகாலன்‌ இலங்கை மீது படையெடுத்த காலம்‌: இ.மு.44 
AUP. 17 அதல்‌ வேண்டும்‌. வடநாட்டுப்‌ படையெடுப்புக்குரிய 
இரண்டாம்‌ காலம்‌ கிமு. 27 ஒத்திருத்தல்‌ காணத்தக்கது. எனவே, 
ஏறத்தாழ கி.மு. 10 என்பது கரிகாற்சோழன்‌ காலம்‌ எனக்‌ கோடல்‌ 
தவறாகாது அன்றோ? இம்முடிவிற்கு கடல்‌ வாணிகச்‌ செய்தியும்‌ 
துணைச்‌ செய்தல்‌ காண்க. கரிகாலன்‌ மீது பாடப்பெற்ற 
பொருநராற்றுப்படையிலும்‌, பட்டினப்பாலையிலும்‌ புகார்ச்‌ 


றெப்பும்‌ கடல்‌ வாணிகச்‌ சிறப்பும்‌ விரிவாக விளக்கப்பட்டுள்ளன. 


கரிகாலன்‌ காலத்தைப்பற்றி கி.மு. என்பாரும்‌, முதல்‌,. 
இரண்டு, நான்கு நூற்றாண்டென்பாரும்‌, இருவர்‌ என்பாரும்‌ உளர்‌. 
எப்படியிருந்தாவும்‌ காலத்தால்‌ மிகமிக முற்பட்டமா மன்னன்‌ 


கரிகாலன்‌ என்பது மட்டும்‌ ரவ. றெது. இஃது ஒன்றே சாலும்‌. 


கரிகாலனின்‌ வீடு பேறு: 


கரிகால்‌ வளவனுக்கு முன்னர்‌ சித்தர்‌ அருளும்‌, அவனது 
முந்தைய ! நல்வினைய[ம்‌ கூட. ஐயா ற்றெம்பெருமானுக்கு அலயம்‌ 
கட்டும்‌ பேற்றை நல்மெொது. நினைத்ததை நினைத்தபடி. முடிக்கும்‌ 
அற்றலை சித்தர்‌ அளித்த தண்டம்‌ கொடுத்தது. இதனால்‌' 
இலங்கை சென்று சிங்களரை வென்றதும்‌ அவர்களைக்‌ 
_ கொணர்ந்து காவிரிக்கு அணையும்‌, காவிரியின்‌ இருபுறமும்‌ 
"கரையும்‌ கட்டச்‌. செய்தது. கரிகாலன்‌ திக்கெல்லாம்‌ புகழும்‌ 
தீரனாக மாவீரனாக மன்னாதி மன்னனாக ஐயாற்றுக்‌ 
கோயிலெடுத்தான்‌, குடமுழுக்குச்‌ செய்தான்‌. குடிமக்களுக்கு 
ஏற்படும்‌ அல்லலை அகற்ற காவிரிக்கு அணையும்‌ கரையும்‌ 
எழுப்பினான்‌. மன்னர்கள்‌ வரலாற்றில்‌ இதுவரை எந்த மன்னரும்‌ 
செய்யாத செய்ய முடியாத அரிய சாதனைகள்‌ பல சாதித்துக்‌ 
காட்டினான்‌. 


I. சோழர்‌ வரலாறு மா. இராசமாணிக்கனார்‌ பூரம்பப்ளிகேஷன்ஸ்‌, 
சென்னை பக்கம்‌ 24-27 


55- p 

உலக வாழ்க்கையில்‌ இறையமுளோடு நிறைவாழ்வு 
வாழ்ந்து முடித்த கரிகாலனின்‌ உள்ளம்‌, சிவம்பெருக்கும்‌ 
சிந்தனையில்‌ ஈடுபட்டது. "இம்மைப்‌ று யாவும்‌ பெற்று 
விட்டோம்‌'. இனி மறுமைப்‌ பேற்றிற்மு, உரிய வழியில்‌ ஈடுபடு 
வோம்‌. எனவே, வீடு பேற்றிற்கு உரிய வழியை நாடுவோம்‌ என 
ஐயாறன்‌ அலயத்திற்கு அபு.க்கபு. வரலாயினன்‌. நல்லோர்‌ பலரது 
அறிவுரைப்படி. சித்தர்‌ அளித்த பஞ்சாக்கர மந்திரத்தை ஐயாற்று 
ஜெப்பேச ' மண்டபத்தே வடக்கமர்ந்து. நாளும்‌ ஒரு லட்சம்‌ 
தியானித்திருந்தான்‌. அரசபோக வாம்வகற்றி (டி. துறந்து 
உருத்திராக்கமுடி. புனைந்து, சதா இருவருட்சிந்தனையுடன்‌ 
இருந்தான்‌. அவனது துணைவி செம்பியன்மாதேவியும்‌ 
உறுதுணையாக | அணுக்கத்தொண்டு புரிந்துகொண்டு உடன்‌ 
இருந்தாள்‌. சிவபக்த சிகாமணிசளாகிய இருவாது சிவயோசச்‌ 
சிலைகளை இன்றும்‌ முத்தி மண்டபத்தில்‌ காணலாம்‌. (அட்டைப்‌ 
படத்திலும்‌ காணலாம்‌) பக்குவம்‌ வந்த அன்மாக்களுக்குப்‌ பரமன்‌ 
இடபாரூடராக அருட்காட்சி நல்க அழைத்துக்‌ கொள்வது 
வழக்கம்‌. இலி 

“ தீதறுத்த வங்க மருளும்‌ ஐயாறணும்‌ 

பொறுத்த வெள்விடை மேற்பொலி Qowi" AO Sle. 

“ஞானத்தியை மூட்டி ஊனக்காயம்‌ ஒதி” என சிவனருளிய 
மொழிப்படி. சமாதி கூடினான்‌. கரிகாலன்‌ வடச்கிருக்க 
பட்டத்தரசியாரும்‌ இணைபிரியாது ஈருடல்‌ ஒருயிராயினர்‌. 

“ஞானத்‌ தீயை நலம்பெற மூட்டுக 

வூனக்‌ காய மொழியுமென றானசிவன 

வானத்‌ தாதொழ மன்னன்‌ சமாதியி 

லீனக்‌ காய மெரிந்தெழ நோக்கினான்‌". 

இருவழும்‌ இணையிலா ஐயாறன்‌ enen wey. சார்ந்தனர்‌ 
பொன்னியின்‌ மைந்தன்‌, சரிகாலல்‌: வரலாறு, ஐப்பற்ற gr 
காவியமாகவேயன்றோ திகழ்கின்றது. என்னே அமுமை, அவன்‌ 


தன்‌ பெருமை! வாழ்க அவன்‌ புகழ்‌! 


56 


படித்துறைகள்‌ பகரும்‌ பல்சுவை நிகழ்ச்சிகள்‌: 
அன்று கரிகாற்சோழன்‌ தான்‌ கட்டிய காவிரி அணை 
அழகைக்‌ காண உலா வந்தது போல நாமும்‌, இன்று நம்‌ ஐயாற்றுக்‌ 
காவிரிக்‌ கரையின்‌ துறை அழகைக்‌ கண்டுகளிக்க வலம்‌ வருவாம்‌ 
வாருங்கள்‌. எப்படி. நைல்‌ நதியின்‌ நன்கொடை 'எகிப்து' அகுமோ, 


அதுபோல்‌ காவிரியாற்றின்‌ நன்கொடை திருவையாறாகும்‌. 


“அதிமா தவமுனி அகத்தியன்தரு, பூதநீர்‌ கமண்டலம்‌ 
பொழிந்த காவிரி” என சேக்கிழார்‌ பெருமான்‌ காவிரியின்‌ 
தோற்றத்தை, அருந்தவமுனிவர்‌ அகத்தியர்‌ தம்‌ கமண்டலத்‌ 
திலிருந்து வந்த காவிரி என அழகாகப்‌ படம்‌ பிடித்துக்‌ காட்டுவார்‌. 
அத்தகைய காவிரிக்‌ கரையிலுள்ள வடகரைச்‌ சிவத்தலங்கள்‌ 03, 
தென்கரைத்‌ தலங்கள்‌ 127 எனப்‌ பிரித்துள்ளனர்‌ நம்‌ அன்றோர்‌. 
அதில்‌ வடகரைத்‌ தலங்களில்‌ 51வது தலம்‌ திருவையாறு. 
திருஐ அறு அழகய மேலான அற்றையுடைய ஊர்‌ என்ற 
பொருளில்‌ காவிரி ஆற்றின்‌ பெயரையே ஊர்ப்‌ பெயராக்கிக்‌ 
கொண்டு. விளங்கும்‌ தனிச்சிறப்புடையது. காவிரிக்‌ கரையில்‌ பல 
தலங்கள்‌ இருந்தாலும்‌ “காவிரிக்கோட்டம்‌” என்ற கோயிற்‌ ' 
பெயராகக்‌ கொண்ட தலம்‌ இஃதொன்றே. 
கவின்மிகு காவிரிக்கரை: - | 

இயற்கையன்னையின்‌ எழில்‌ பூத்துக்‌ குலுங்கும்‌ 
 திருவையாற்றுக்‌ காவிரிக்‌ கரையின்‌ அமைப்பும்‌, அங்குள்ள 
-படித்துறைகளின்‌ பூசைமண்டபங்களும்‌, அரசர்‌ கல்லூரி எனும்‌ 
| சல்யாணிமகாலும்‌, கவினறு மானிகையாகக்‌ காட்சியளிக்கின்றன. 
இலண்டன்‌ மாநகரின்‌ தேம்ஸ்‌ நதிக்கரையில்‌ கேம்பிரிட்ஜ்‌ 
பல்கலைக்‌ கழகம்‌ போல, தமிழகத்தே தஞ்சை மாவட்டத்தின்‌ 
காவிரிக்‌ கரையிலுள்ள “திருவையாறு அரசர்‌ கல்லூரி' தனிச்சிறப்பு 
வாய்ந்தது. காவிரிப்‌ பாலத்திலிருந்து வடக்கு நோக்கினால்‌ 
_ காசிகேதாரகட்டம்‌ போன்ற தோற்றம்‌ காசி நகரை நம்‌ கண்‌ முன்‌ 


கொணர்ந்து நிருத்துந்தன்மையன்‌. கங்கையில்‌ நீராடும்‌ துறைகள்‌ 


57. 


! | 

64. அதே போல ஐயாற்றில்‌ நீராடும்‌ துறைகள்‌ 24. அதன்‌ ங்கப்‌ 
பெருமைகளை உணர பாலத்தின்‌ மேற்கே வடக்கிருந்து வருவோம்‌. 
அதோ கோடியில்‌ தெரிகிறதே ஒரு துறை ASI. 
% சாமாராயர்‌ படித்துறை: . ` | | 

கி.பி. 1840 அண்டு ஆங்கிலேயர்‌ ஆட்சி சமயம்‌(தாசில்தார்‌) 
வட்டாட்சியராகப்‌ பணிபுரிந்து ஒய்வு பெற்றவர்‌ “சாமாராயர்‌” 
என்னும்‌ மராட்டி பேசும்‌ பிராமண ராயர்‌. அவர்‌ தன்‌ சொந்த 
வருவாயில்‌ மாத்துவப்‌ பிராமணர்களுக்கு ஒரு தெருவும்‌, 5 
வீடுகளும்‌ அமைத்துக்கொடுத்ததோடு, அவர்கள்‌ நீராட அழகிய 
காவிரிப்‌ படித்துறையும்‌ கட்டிக்‌ கொடுத்தார்‌. படித்துறையில்‌ 
உருது, மராட்டி மொழிக்‌ கல்வெட்டு ஒன்றும்‌ போட்டுள்ளார்‌. 
அவர்‌ பெயரால்‌ சாமாறாயர்‌ படித்துறை என்ற பெயரும்‌ 
கொடுத்தார்‌. அழகிய கருங்கல்‌ படித்துறை கிழக்கு மேற்கே 
மாடத்தே காவிரி அம்மன்‌ சிலையும்‌, நாகர்‌ உருவச்‌ சிலையும்‌ — 
படி.த்துறை மேல்‌ நடுவில்‌ பிருந்தாவனமும்‌ கொண்டு 
விளங்குகிறது. தற்சமயம்‌ பயன்படுத்துவோர்‌ குறைவால்‌. 
லெமாவெருநறது. அடுத்து, 
2. பதினைந்து மண்டபப்‌ படித்துறை 

தெரு :யமுனாம்பாள்புரம்‌ என்னும்‌ சரபோஜி மன்னரின்‌ 
மனைவி பெயரால்‌ வழங்கும்‌. பஞ்சாயத்து போர்டு பதிவேட்டில்‌ 
இப்பெயரே உள்ளது. ஆயின்‌ வழக்கில்‌ 15 மண்டபத்‌ தெரு என்றே 
வழங்குவர்‌. இது தஞ்சை சரபோஜி மன்னரால்‌, (கி.பி.1798-1832) 15 
வேதப்‌ பிராமணர்களுக்குத்‌ தானமாக வழங்கப்பட்ட 15 மண்டப 
வீடுகளைக்‌ கொண்ட தெருவாகவும்‌, அந்த 15 வீடுகளில்‌ உள்ளோர்‌ 
மட்டும்‌ நீராடும்‌ வசதிக்கேற்ப நீண்ட படி.த்துறையைக்‌ கொண்டு 
இது விளங்குகிறது. கரையில்‌ சிறிய விநாயகருடன்‌ சிவப்பிராமணர்‌ 
ஒருவர்‌ சிவலிங்கத்தை வழிபடுவதுபோன்ற பட்டது சிலை ஒன்று 


மாடத்தில்‌ சான்றாக உள்ளது காணலாம்‌. 


58 

3. சீதாபாமி அம்மே படித்துறை 

இதுவும்‌ 15 மண்டபத்‌ தெருவிலேயே உள்ளது. (இ.பி. 1841) 
“பிலவ வருஷம்‌ மாசி மாதம்‌ சுக்லபட்ஷம்‌ சத்தமி புதன்கிழமை 
அசுபதி நட்ஷத்திரம்‌. இந்த சுபதினத்தில்‌ வஜ்ராத்து 
மாபுனேகோஜி மாடிக்ராவ்‌ அசாயபு அவர்களுடைய பத்தினி 
சீதாபாயி அம்மாளுடைய தர்மம்‌” என இப்படித்துறை கட்டிய 
செய்தியை இதிவுள்ள கல்வெட்டுச்‌ சொல்கிறது. அரசமகளிர்‌ : 
தஞ்சையிலிருந்து வந்தால்‌, காவிரியில்‌ நீராட மறைப்புடன்‌ சொந்த 
உபயோகத்திறகென கட்டிக்‌ கொண்ட தனிப்படித்துறையாகும்‌. 
படித்துறையில்‌ ஐயனார்‌ சிலை உள்ளது. தங்குவதற்கு வீடுமுள்ளது. 


4. ஓடத்துறை படித்துறை 

ஹுஜூர்‌ அரண்மனை மேல்புறம்‌ உள்ள துறை, 
இ.பி.18406-47ல்‌ மராட்டிய மன்னர்‌ இரண்டாம்‌ சிவாஜியால்‌ 
(க.பி.1833-185.5) கட்டப்பெற்ற பாலத்தின்‌ ஓரமாக உள்ளது. பாலம்‌ 
கட்டாததற்கு முன்பாக காவிரியைக்‌ கடக்க பரிசில்‌ அல்லது 
ஒடத்தில்தான்‌ மக்கள்‌ செல்வர்‌. மக்களை ஏற்றிச்‌ சென்றுவரும்‌ 
ஓடம்‌ நிற்கும்‌ (பஸ்ஸ்டாண்ட்‌ போன்றது) துறை. நல்ல 
பபு.க்கட்டுகளுடன்‌ எளிய மக்கள்‌ நீராடும்‌ துறையாக இருந்து 
வருகிறது. கரையில்‌ வரசித்தி விநாயகர்‌ உள்ளார்‌. எதிரில்‌ 
வரலாற்றுச்‌ சிறப்புடைய புறாக்கூடு ஒன்று. அழகாக 


எழுப்பப்படடுள்ளது காணலாம்‌. | : 


5. ஹுஜுர்‌ அரண்மனைப்‌ படித்துறை | 
காவிரிக்‌ கரையில்‌ மிகப்‌ பெரிய யாளி முகப்பினை 
இருபுறமும்‌ கொண்டு கூட கோபுர, நிலா முற்ற அமைப்போடு 
கூடிய மாட மாளிகை, தலைமை அரண்மனை கவின்மிகு காதல்‌ 
மாணி இருபுறம்‌ பிறன்‌ கூண்டுகள்‌ ere அழ்சோடு அடப்‌ 
இவஙவ்வரண்மனையின வரலாறு சுவையுடையது. அரச குமாரிகள்‌ 
மட்டுமே நீராடும்‌ படித்துறை கொண்டது. இதனைப்‌ பிற்காலத்தே 


iow Ge oair பிவ்‌ f- ங்‌ என வெள்ளையர்‌ பெயரிட்டழைத்தனர்‌. 


59 


122. பி.1694.1212 வரை தஞ்சை வளநாட்டின்‌ மன்னராக 
ஆட்சிபுரிந்த ‘FARA மன்னன்‌ மகாராட்டிர வம்சகுல£பமாக 
விளங்கியவன்‌. இவன்‌ ஆட்சியில்‌ தமிழ்‌, தெலுங்கு, மராத்தி, 
வடமொழி, ஹிந்துஸ்தானி 5 மொழிகளும்‌ வளர்ச்சிபெற்றன. FRG) 
மன்னன்‌ சோழ மரபு போற்றிக்‌ காத்தவன்‌. திருவாரூர்‌ 
தியாகராஜப்‌ பெருமானைக்‌ குலதெய்வம்‌ போலப்‌ போற்றி 


, வழிபட்டவன்‌. சதய நட்சத்திரத்தே பிறந்தவன்‌. 


இவனைப்‌ போன்றே மாளவ நாட்டு மன்னன்‌ , மகள்‌ 
சந்திரிகாஹாசை என்பவளும்‌ திருவாரூரில்‌ கோயில்‌ 
கொண்டுள்ள வன்மீக நாதரை வழிபடுபவள்‌. நாளும்‌. தனக்குத்‌ 
தகுதியுள்ள கணவன்‌ கடைக்கவேண்டி, பூசனை செய்து வந்தாள்‌. 


[11 


ஒருநாள்‌ சிவயோக சித்தர்‌ ஒருவர்‌ வந்து பெண்ணே FRG) 
மன்னன்‌ மகாசிவபக்தன்‌ அனதால்‌ வன்மீகநாதர்‌ அருளால்தான்‌ 
சகசியை நீ அடைய முடியும்‌. அம்‌ மன்னனே உனக்கு ஏற்ற 
கணவன்‌" என்று கூறி, அவனிடமும்‌ சென்று கூறி அவரே 
இருவருக்கும்‌ மணம்‌ முடித்து வைத்தார்‌. இவ்வரலாறு, 
திருவாரூரிலும்‌, தஞ்சையிலும்‌ நாடகமாகவும்‌ நடத்திக்‌ காட்டப்‌ 


பட்டது. 


எனவே, FHF) தன்‌ அருமை மனைவி சந்திரிகாஹாசைக்குக்‌ 
காவிரிக்‌ கரையில்‌ கட்டிக்‌ கொடுத்த காதல்‌ மாளிகையாகவே 
இவ்வரண்மனையைக்‌ கொள்ளலாம்‌. தஞ்சையில்‌ அரண்மனை 
யிருந்தாலும்‌ இங்கு தென்றல்‌ தவமும்‌ - காவிரிக்கரை - காதல்‌ 
வாழ்விற்கு உகந்ததாக இதனை அமைத்துக்‌ கொடுத்தான்‌. — 
பட்டத்தரசியர்‌ இவருடன்‌ இங்கு தங்கவும்‌, பொழுது போக்கிற்கு 
கந்த பூங்கா, தோட்டங்களையும்‌ கொண்டுள்ளது. இதற்கு வடக்கே 
உட்புறமாக கடைவீதியிவுள்ள “தஸர்‌ மஹால்‌ அரண்மனைக்குச்‌ 
செல்லலாம்‌. மற்று, பாதுகாப்பிற்கு உரிய பாதுகாவலர்‌, பாங்கியா்‌ 
பக்கத்தே தங்க -வீடுகள்‌ உள்ள தனித்‌ (தெருவுள்ளது - மன்னார்‌ 
பெயரால்‌. 
12. "Damei" - குடவாயில்‌ பால சுப்பிரமணியன்‌, இருக்கோயில்‌ 

வெளியீடு, 1988, பக்கம்‌ G11, 532? 


60. 

6. சகாஜி படித்துறை 

அவர்கள்‌ வாழ அரண்மனையை ஒட்டி “சகச” மனன்‌ 
. தன்‌ பெயரால்‌ “சகாஜி தெரு (சந்து) என்ற ஒன்றை அமைத்துள்ளதே 
இவ்வரலாற்றுக்குத்‌ தக்க சான்றாக அமையும்‌. அவன்‌ 
பெயரிலுள்ள காவிரிப்‌ படித்துறையும்‌, இன்று னிவாசராவ்‌ பள்ளி 
வசம்‌ உள்ளது. சகாஜி படித்துறை என்ற பெயரில்‌ அரச மகளிர்‌ 
மட்டும்‌ நீராடும்‌ பாங்கில்‌ மறைவுடன்‌ கட்டப்பட்டுள்ளது. அற்றங்‌ 
கரையில்‌ இன்றும்‌ சகாஜி சந்து என்ற பெயரில்‌ சில வீடுகளைக்‌ 
கொண்டு விளங்குகிறது. 
7. சிங்கப்பூர்‌ சாமி-படித்துறை : 

அறுபத்துமூவர்‌ மடத்திலிருந்து முருகேசசாமிகள்‌ எனும்‌ 
. சிங்கப்பூர்‌ சாமிகள்‌ நீராடவரும்‌ தனித்துறையாகும்‌, வருவதற்கு 
. மாடி வழி மேம்பாலத்துடன்‌ அழகாகவுள்ளது. 
8, புஷ்ய மண்டபப்‌ படித்துறை - பூசைப்படித்துறை 

இத்துறையே ஐயாற்றுக்‌ காவிரித்‌ தீர்த்த கட்டமாகும்‌. 
காசியில்‌ கங்கைக்‌ கரையில்‌ உள்ள கேதார கட்டம்‌ போன்றது. 
ஐயாற்றுக்கு அழகு தரும்‌ தீர்த்தக்‌ கட்டம்‌, முப்புறமும்‌ விசாலமான 
அழகிய பெரிய மண்டபங்கள்‌ தன்னகத்தே கொண்டுள்ளது. 
வெளியூரிலிருந்து மக்கள்‌ எத்தனைபேர்‌ வந்தாலும்‌, தங்கி 
அன்மார்த்த பூசை செய்வதற்கும்‌, வைதீக காரியங்கள்‌ 
செய்வதற்கும்‌ வசதியாக மண்டபம்‌ உள்ள காரணத்தால்‌ 
இதனைப்‌ “பூசை மண்டபத்‌ துறை” என அழகிய தமிழால்‌ 
அழைப்பர்‌. சிவபூஜை செய்வதற்கு ஏற்ற அமைதியான இடம்‌, 
தியானம்‌ - வழிபாட்டிற்குகந்த இனிய சூழல்‌. 
“அசையராய்‌ பாசம்விடாய ஆனசிவ பூசைபண்ணாய 
நேசமூடன்‌ ஐந்தெழுத்தை நீநினையாய்‌ « சீசீ 
சினமே தவிராய்‌ திருமுறைகள்‌ ஓதாய்‌ 
மனமே உனக்கென்ன வாய்‌ ?" 


சிவபோகசாரம்‌ 


La 

61 
புஷ்ய மண்டபம்‌ - புஷ்யம்‌ தை மாதத்தையும்‌, பூச 
நட்ஷத்திரத்தையும்‌ - குறிக்கும்‌. தைப்பொங்கலன்றும்‌, தைப்‌ 
ன, > அட 4 o ° ப்‌ a 4 ° bd e a 
பூசத்தேயும்‌ இர்த்தமாடும்‌ சிறப்புக்‌ கருதி புஷ்ய மண்டபம்‌ எனப்‌ 
பெயர்‌ வந்ததாகவும்‌ கொள்ளலாம்‌. புதுமண்டபத்‌ துறை - என்றும்‌ 


கூறப. எங்குமில்லாப்‌ புதுமை கருதியுபிருக்கலாம்‌. 


துறை அமைப்பு 

நீராடுபவர்க்குப்‌ பாதுவாப்பளிக்கும்‌.. வகையில்‌ . காவிரி 
உட்புறம்‌ இருபுறமும்‌ உயர்ந்த அழயெ விமான அமைப்புள்ள 
குதிரை பூட்டிய தேர்‌ மண்டபங்கள்‌ உள்ளன. இதற்கு “வசந்த 
மண்டபம்‌” என்று பெயர்‌. இதனை அச்சுதப்ப நாயக்கர்‌ காலத்து. 
இடைமருதூர்‌ ஆனையப்ப பின்னையும்‌ அவர்‌ தம்பி வைத்திய 
நாதரும்‌ எடுப்பித்தலர்‌. இம்மண்டபம்‌ ஒன்றில்‌ வைகாசி மாத 
வசந்த உற்சவ நாளில்‌ ஐயாறப்பர்‌ எழுந்தருளி ஊஞ்சலில்‌ அமர்ந்து 
காற்று வாங்கிக்கொண்டு, அருன்‌ பாலிப்பார்‌. காவிரிக்‌ கரையின்‌ 
நடுவே விமானம்‌ அமைப்புடைய சுவாமி எழுந்தருளும்‌ 16 கால்‌ 
மண்டபம்‌ உள்ளது. முன்புறம்‌ தகரக்‌ கொட்டகை புண்ணிய 
காலங்களில்‌, அதாவது விசேட. நாட்களில்‌ சுவாமி ஐயாறப்பர்‌ 
எழுந்தருளி காலையில்‌ Higab கொடுத்துப்‌ பகல்‌ முழுதும்‌ 
அமர்ந்து காற்று வாங்குவார்‌. இரவு புறப்பட்டு வீதி வலம்‌ வருவார்‌. 


x, 


மண்டபத்‌ திருப்பணி ' 

தஞ்சை நாயக்க மன்னர்களில்‌ அச்சுதப்ப நாயக்கர்‌ 
(கி.பி.1560-1600) காலத்தில்‌ சி.பி. 15960 கட்டப்பெற்றது. அவரது 
அமைச்சராய்‌ இருந்த கோவிந்த தீட்சிதர்‌ என்பார்‌ இதுபோன்றே 
ஸ்ரீரங்கம்‌, கும்பமோணம்‌, Fo பிடைமருறார்‌, மயிலாடுதுறை 
காவிரிக்கரையில்‌ கட்டியுள்ளார்‌ என்பர்‌, அவற்றில்‌ இஃது ஒன்றே 
சிறப்புடன்‌ திகழ்கிறது. சுவாமி அமரும்‌ மண்டபத்தின்‌ அடியில்‌ . 
(ஏ.ஆர்‌.0).420/1924) உள்ள வடமொழிக்‌ சல்வெட்டு இதனைக்‌ 
'கல்யாணசிந்து' எனக்‌. குறிப்பிடுறைது. காவிரிக்‌ கரையில்‌ முன்பு, 
பிராமணர்கள்‌ நீராட சாமாராயர்‌ கட்டிய தனி மண்டபம்‌ 
இருந்தது 1971ல்‌ படித்துறை விரிவு செய்ய மண்டபத்தை இடித்தல்‌ 


62 
கரைமீது மாத்வர்‌ வணங்க பிருந்தாவனம்‌ ஒன்றும்‌, பக்க 
மண்டபத்தே விநாயகர்‌, தனுசு சுப்பிரமணியர்‌ கோயிலும்‌, 
அண்மையில்‌ அதிசங்கரர்‌ பிரதிஷ்டையும்‌ செய்யப்பட்டுள்ளன. 
புஷ்ய மண்டபப்‌ புனித நீராடற சிறப்பும்‌ பலனும்‌ 

. இமயம்‌ முதல்‌ குமரி வரை உள்ள அத்தனை புண்ணிய 
தீர்த்தங்களும்‌ (புஷ்யமாதம்‌) தைமாதம்‌ முதல்‌ நாள்‌ மகர 
சங்கராந்தியன்று ஐயாற்றுத்‌ துறையில்‌ நீராட (சலக்க) வருகின்ற. 
தென்றால்‌ அதில்‌ நாமும்‌ மூழ்கினால்‌ நமக்கும்‌ நற்கதிதானே ! 

“கங்கை கோதா விரிமுதலாய்க்‌ கணிக்‌ கவரிய தீர்த்தங்கள்‌ 

தங்கள்‌ பாவம்‌ தீர்த்தற்குத்‌ தைமா தத்திற்‌ சங்கிரம 

மங்கை பாக னையாறறுத்‌ துறையிற படிய வருமென்றா 

லங்கு மூழ்க நற்கால மதுபோற்றக்க சிறப்புண்டோ!" 

தை மாதம்‌ பொங்கலன்று நாமும்‌ மூழ்கி விரதம்‌ இருந்து 
நான்மறை அந்தணர்க்குத்‌ தபதானம்‌ கோதானம்‌ ஏதேனும்‌ 
ஒன்றைச்‌ செய்து ஐயாறப்பரைத்‌ தமிழாலும்‌, வடமொழி 
க்க வழிபட்டால்‌ பிறவித்துயர்‌ என்பது கிடையாது. 

“வந்து மூழ்கி யுபவசித்து வகைவந்த நன்மறை யோர்க்குத்‌ 

தந்து சேவித்தை யாறன்‌ றனைத்தண்‌ டமிழால்‌ வடசொல்லிற்‌ 

சிந்தை யாரத்‌ துதித்‌ தேத்தித்தீப முதலா யேதேனு 

முந்த வீயுந்‌ தகையோர்க்கு முடியாப்‌ பிறவித்‌ துயருண்டோ |" 

. ஐயாற்றுப்‌ பூசை மண்டபத்தே நீராடியோர்க்கு 
நினைத்தவை கைகூடும்‌; எல்லா வளமும்‌ 'கிட்டும்‌; துன்பம்‌ 
அகலும்‌; நோய்‌ விலகும்‌; ஏழேழு பிறப்புப்‌ பாவமும்‌ அகலும்‌; 
பகையகன்று முத்திப்‌ பேறு கிடைக்கும்‌. இது உண்மை. சத்திய 
வார்த்தை. | 

14 நினைத்த கருமங கைகூடும்‌. நிலையி லிங்கிற்‌ புகவுயக்கு 
மெனைத்து வளமு மெளிதாககு மிடர்‌ நோயறுக்கு முயாவாணா 
ளனைத்து மளிக்கு மெழுமையினு மகலாப்‌ பாவ மறத்துடனாய்‌ 

. .முனைத்து பகைதீர்த்‌ தழியாத முத்தி யளிக்கு மீதுண்மை. 

13. பஞ்சநதமான்மியம்‌ : செய்யுள்‌ ஏட்டுப்பிரதி, ஸரஸ்வதி மஹால்‌, 
காவிரிச்‌ சருக்கம்‌ 


'தஇருலவயாறு' நூல்‌ சதாசிவ பஞ்சாமி /988_பக்கம்‌ 6 


63 
9. மோட்சப்‌ படித்துறை : அன்றாடம்‌ காணும்‌ உண்மை 
“காசிக்கு வீசம்‌ அதிகம்‌ திருவையாறு" எனும்‌ 'பழமொழி 
ஒன்று வழங்கப்படுகிறது. இதற்குக்‌ காரணம்‌ என்னவாக 
இருக்கும்‌?... என அராய்ந்தபோது,. கங்கைக்கரையில்‌ (காட) 
அரிச்சந்திர கட்டத்தில்‌ எந்நாளும்‌ - எந்நேரமும்‌ இறந்தவர்களின்‌ 
பிணம்‌ வந்தவாறு இருக்கும்‌. எரித்து ற்றில்‌ விட்டவண்ணம்‌ 
இருப்பர்‌. அவ்வாறே, திருவையா று பூசை ப்படிுத்துறை காவேரி 
தீர்த்தக்‌ கட்டத்தில்‌, நாளும்‌. தவறாமல்‌ இறந்தோர்க்கு இறுதிச்‌ 
கடன்‌ செய்வோர்‌ கூட்டம்‌ ஏராளமாக வெளியூர்களிலிருநீ ந்து 
- வந்தவண்ணம்‌ இருப்பர்‌. காவிரிக்‌ கரைத்தோட்டத்தில்‌ உள்ளா 
அரச மரத்தடியில்‌ பிண்டம்‌ போடுவது, கயை அட்ஷயவிடத்தில்‌ 
(அலமரத்தடி.யில்‌) பிண்டஸ்ரார்த்தம்‌ செய்வதற்கு சமம்‌ “என்ற 
கோட்பாடே காரணமாகும்‌. இறந்தோர்‌ அஸ்தியை (இங்கு 
கரைப்பது காசியில்‌ கரைப்பதற்குச்‌ சமம்‌. . எனவே, இறந்தோரை 
மோட்சத்திற்கு அனுப்ப அஸ்தி, பிண்டமிவற்றைப்‌ போட்டு 
மூழ்கும்‌ தனிப்படித்துறையாகும்‌. 


இன்றும்‌ நிறைய புரோகிதர்கள்‌ (புரோ + தெம்‌ = பிறவிக்கு 
நன்மை தருவோர்‌! இதற்காகவே ஆற்மங்கரையிலம்‌, பேருந்து 
நிலையத்திலும்‌ காலையில்‌ பலர்‌ கந்து காத்திருப்பார்கள்‌, 
அவர்கள்‌ வருவோர்‌ சக்திக்கு ஏற்ப நீத்தார்‌ கடனை முடித்‌ 
தனுப்புவர்‌. கருமம்‌ + அதி = கருமாதி என்றால்‌ பெற்று வளர்த்‌ 
தவர்களுக்கு செய்யும்‌ முதல்‌ கடமை என்று பொருள்‌. எள்ளும்‌ 
தண்ணீருமாக இறைத்து ஒரு அண்டி.ற்குரிய எள்ளும்‌ அரிசியும்‌ 
கலந்த உணவினைப்‌ பிண்டமாக அளித்து பிதிர்க்களாகிய 
தென்புலத்‌ தாரின்‌ அன்மா சாந்தி அடையச்‌ செய்வதாகும்‌. 
. இதனை ஏற்ற இறந்தோரின்‌ அன்மா (உயிர்‌) மகிழ்ந்து வாழ்த்தும்‌. 
அதற்கு அறிகுறியாகத்தாம்‌ மொட்டையடித்து, காவிரியில்‌ மூழ்கி 
வந்து பிதிர்வடிவில்‌ உள்ள புரோகிதரிடம்‌ அட்ஷதை, சந்தவப்‌ 
பொட்டணிந்து அசி பெறுவர்‌. அதன்பின்‌ முக்கிய உறவினர்‌ 
களுடன்‌ தலைக்கட்டு மரியாதைபெற ஐயாறப்பர்‌ அலவ 


மண்டபத்தே வந்து அமர்வார்‌. சம்பந்தி, பங்கா, மாமன்‌ மார்‌, 


Af 
4 


மைத்துனர்‌ அசியோர்‌ சந்தனம்‌ வெற்றிலை பாக்குடன்‌ புத்தாடை 
வழங்க அதனை உடுத்திக்கொண்டு யாவகும்‌ ஐயாறப்பர்‌ அலயம்‌ 
சென்று அம்மையப்பருக்கு அர்ச்சனை வழிபாடாற்றி உணவ 
விடுதியில்‌ (ஹோட்டல்‌) வடை பாய்சத்துடன்‌ உறவினரோடு 
உணவருந்திச்‌ சிறப்பாக நீத்தார்‌ கடனை நிறைவேற்றிய ம௫ழ்வில்‌ 
அவரவர்‌ ஊர்செல்லும்‌ காட்சியை அன்றாடம்‌ காணலாம்‌. 
இவ்வாறே மாளயபட்ஷத்திலும்‌ (புரட்டாசி அமாவாசைக்குப்‌ 
பிறகு) திதிசெய்ய மறந்தோர்‌ இங்கு வந்துசெய்வர்‌. சிரார்த்தம்‌ 
(சிரத்தையோடு செய்வது) தெ + வசம்‌ = தெய்வநிலை அடைந்‌ 
தோர்க்கு இலைபோட்டுக்‌ கொடுப்பதைச்‌ சிறந்ததாகக்‌ கருதி 
இங்கு வந்து செய்வம்‌. ிரார்த்தம்‌ பிராமணர்கள்‌ பிதிரர்களாகவே 
பிராமணர்களை அமர்த்தி, அவர்களுக்கு மனப்பூர்வமாக 
பஞ்சபட்ச பாயசான்னத்தோடு உணவிட்டு நமஸ்காரம்‌ செய்து 
 பூரிதட்சடஷணையடன்‌ கொடுப்பர்‌, 


"Adder வவ ண 


திருவையாற்டுச்‌ சிறப்பில்‌ நகரத்தாரின்‌ திருப்பணிகள்‌ 


_ ஓப்பறறனவாகும்‌. அவை :' 
1. அறம்‌ வளர்த்த தாயக திருக்கோயில்‌ திருப்பணி 
உராம.மே.சுப.சே௮.  ' சேவக்‌ மெய்யப்பச்செட்டியார்‌ 


குடும்பத்தினர்‌ 


2. மேட்டுத்‌ தெரு அப்பர்‌ குட்டை இருக்குளத்‌ திருப்பணி : 
காரைக்குடி, அவி. பசித்‌ அரம்‌ உபய 


3. அன்னசத்திரம்‌ :சருத்தான்‌செட்டியார்‌ வகையறா - 
சி.நா. சத்திரம்‌ | 


4. பசுமடம்‌ :வ. அழ ராம வகையறா உபயம்‌ - 
ஐயாறப்பருக்கு அபிடேகப்‌ பால்‌ தருகிறார்கள்‌ 


5. தேவார பாடசாலை :.அ.லெ.ராம.மெய்யம்மை அச்சி 
உபயம்‌ | ' 4 ல்‌ 
ti : =j, 
6. கடைத்தெரு தண்ணாீர்பந்தல்‌, தர்மம்‌ : பி.௪.அரு இங 
TA 7.  செண்பகப்பேட்டைத்‌ தெரு நந்தவனம்‌ :தேவகோட்டை 
. பி.ச.அரு, 


6. வேதபாடசாலை :ஒய்யக்கொண்டான்‌ சிறுவயல்‌ செ. 


65 
10. கலயாணமகால்‌ கல்லூரிப்‌ படித்துறை 
இன்று திருவையாறு அரசர்‌ arawi எனச்‌ சிறப்புடன்‌ 
விளங்கும்‌, மொழி அரசியும்‌, சகலையரசியம்‌ செங்கோலோச்சும்‌ 
பல்கலைக்‌ கல்லூரி உள்ள இடமே கல்யாணமகால்‌ கட்டி டமாகும்‌. 
தாஜ்மஹால்‌, நாயக்கர்மஹால்‌ என்பது போல 'கல்யாணிமஹால்‌' 
என்பதே மருவி கல்யாணமால்‌ என வழங்கி வருகிறது. இதன்‌ 


வரலாறு சுவையுடையது. 


தஞ்சையை அண்ட 2 அம்‌ சரபோஜி மன்னன்‌ (௫ி.பி.1708 . 
1832) சிறந்த கலைக்‌ காவலன்‌; மராட்டிய மன்னர்களில்‌ தலை 
சிறந்து விளங்கியவன்‌. ஒரு ஈமயம்‌ வடநாடு யாத்திரை சென்ற 
போது கங்கைக்கரையில்‌ வாழ்ந்த கஸ்பா என்ற பெண்ணை 
விரும்பி அழைத்தனனாம்‌. அது! சமயம்‌ அவள்‌, அரசனிடம்‌, 'தாம்‌ 
தன்‌ சகோதரியுடன்‌ கங்கைக்கரை அரண்‌ மனையில்‌ வாழ்வது 
போல உம்‌ ஊரில்‌ அமைத்துத்‌ தந்தால்‌ அங்கு வருவதாசச்‌ 
கூறினளாம்‌. அதனை ஏற்ற சர்போஜி மன்னர்‌, ஐயாற்றுக்‌ காவிரிக்‌ 
கரையில்‌ இவ்வரண்மணையைக்‌ கட்டிக்‌ கொடுத்தனராம்‌. 
இரண்டு பேருக்கும்‌ நான்கு அடுக்குகளைக்‌ கொண்ட... இரண்டு. 
கட்டிடங்களை ஒரே அமைப்பில்‌ வித்தியாசம்‌ . இல்லாமல்‌ 
வழ-வழப்பாசுப்‌ பளிங்குச்‌ சுவரால்‌ அமைத்துக்‌ கொடுத்துள்ளதை 
இன்று கண்டாலும்‌ பழைய சுவர்களில்‌ முகம்‌ தெரியும்‌. 
கூண்டில்லாத சமதள அமைப்புச்‌ கட்டிடக்‌ கலைக்கு சான்றாக 
(து! விளங்குகிறது. இருபுறமும்‌ நீண்டப்‌ படி.த்துறை கொண்டது. 
இருபடித்துறை இருபுற மாடங்களிலும்‌ விநாயகர்‌, தண்டபாணி 
உள்ளனர்‌. தோழியர்‌, அரசியல்‌ பாதுகாவலர்‌ பக்கலில்‌: தங்கும்‌ 
தனிக்‌ கட்டிடங்களும்‌, தனிப்‌ படி.த்துறைகளும்‌ உள்ளன. 
11. இராணிகல்யாணி பாய்‌ படித்துறை 

அரசியார்‌ மட்டும்‌ குளிக்கும்‌ mehi படி.த்நுறையாரமும்‌, 
இது கீழ்புறம்‌ (சமையல்கடடு இன்றுள்ள படித்துறை மாடங்கள்‌ 
இரண்டில்‌ கீழ்புறம்‌ கல்யாணி அரசி வணங்கி நிற்க, எதிர்‌ மாடத்தே 


கிருஷ்ணன்‌ வேய்ங்குழல்‌ ஊதிக்‌ கொண்டு காட்சி தருகிறான்‌. 


66 


“கல்யாணிமகால்‌”' என்பதற்கு இச்சிலையே தக்க சான்றாக 
அமையும்‌. அதன்பிறகு சரபோஜி மன்னனின்‌ அசை நாயகி 
லாகுபாய்வசம்‌ வந்தது. இந்த லாகுபாய்‌ அம்மாவிடம்‌ 31.12.1829ல்‌ 
தியாகப்ரம்மம்‌ தன்‌ வீட்டை விற்றார்கள்‌. 
12. கயிலாச வாகனப்‌ படித்துறை. 

சித்திரை உற்சவ வசந்த உற்சவ காலங்களில்‌ -ஐயாறப்பர்‌ 
எழுந்தருளி அமரும்‌ படித்துறையாகும்‌. (கல்யாணமஹால்‌ 
மண்டகப்படி.) 


13. திருமஞ்சனப்‌ படித்துறை 
அருள்மிகு ஜயாறப்பருக்குத்‌ இனம்‌ காவிரி நீர்‌ 
அபிடேகத்திற்கு எடுத்துச்‌ செல்லும்‌ துறையாகும்‌. தெய்வத்‌ 
தன்மை வாய்ந்த படித்துறை என்பதற்குச்‌ சான்றாக 
இதன்‌ தனிச்சிறப்பு : | 
NS அழி நீனமுள்ள இதன்‌ படிக்கட்டுகள்‌ யாவுமே 
சந்தனக்கல்லால்‌ ஆனவை. இன்றும்‌ சிறிதும்‌ சிதறாமல்‌ வழவழப்‌ 
பாகக்‌ காட்சி தருகிறது. இது எங்கும்‌ காணக்‌ கிடைக்காத அற்புதம்‌. 
சலவைத்‌ தொழிலாளர்‌ நன்கு அழுக்குப்‌ போவதாகக்‌ கூறி இங்கு 


வருவர்‌. 


14, யசந்தரப்பா சந்துப்‌ படித்துறை 

கி.பி. 1830 இல்‌ மராட்டிய மன்னர்‌ 2ம்‌ சிவாஜியால்‌ 
மானியமாகக்‌ கொடுக்கப்பட்டது. யசந்தரப்பாவின பேரன்‌ 
கிருஷ்ணராஜ்‌ சூரிய வம்சி குடும்பத்தாருள்ளனர்‌, 


தனக்கென சிறிய படி.ந்துறையாக அமைத்துச்‌. 
கொண்டுள்ளனர்‌ எனத்‌ தெரிகிறது. துறையின்‌ எதிரில்‌ 12 கால்‌ 
மண்டபமும்‌, தெற்குப்‌ பார்த்த விநாயகர்‌: கோயிலும்‌ உள்ளது. 
அதைத தொடர்ந்துள்ள சந்தனச்கல்‌ படித்துறை திருமஞ்சனப 
பழு.ஐதுறை எனறு கூறுவர்‌. படித்துறை இருபுற மாடங்களில்‌ 


னை ரகச வைஷு டன டிட்‌ ற லைகா டர SRA அஸி டட அ. லா தகவ REINS வ அ வயலும்‌, 


a அளகை: cu உனை உ 24.௮ ணை ர்க்கும்‌ 
ஸர ஜியா ப்ப. பாகேகாவ்‌ சபா... பொனவிழா மலர்‌ 1991 ட தீ 
நரி ac aE OT iy bh Mie bee Sil பப ததுளள லவை ஏடடுப்பத்திரம்‌ 


67 


மேற்கில்‌ இராமர்‌, தை, இலக்குவரும்‌ எதிரில்‌ இராவணன்‌ 
வணங்கி நிற்பது போன்ற சிலையும்‌ உள்ளது ஓர்‌ சிறப்பு அம்சம்‌. 
15 இராணி பீமாபாய்‌ அம்மி அரண்மனைப்‌ படித்துறை: 

இருபுறமும்‌ விமான மண்டப மேடை. படித்துறை 8ழ்புற 
மாடத்தில்‌ பீமாபாயி ஷாப்‌ அரசி சிலை வடிவில்‌ சர்வாலங்கார 
புஷிதையர்ய்‌ வணங்கி நிற்கிறாள்‌. சுவரில்‌ சப்தகன்னியர்‌ 
உள்ளனர்‌. விட்டோபா கோயிலுக்குரியவரின்‌ அரண்மனைப்‌ 
படித்துறையாகும்‌ இது. 


16. முத்து நாயக்கன்‌ படித்துறை: 

'முத்துவீரப்ப நாயக்கன்‌ என்பது முத்து நாயக்கன்‌ 
என்றாயிற்று. தஞ்சையிலும்‌, மதுரையிலும்‌ இந்நாயக்க மன்னனின்‌ 
ஆட்சிக்‌ காலம்‌ கி.பி. 1682 1689. இவன்‌ ஏகபத்தினி விரதன்‌. அவன்‌ 
அட்சிக்‌ காலத்து இத்தெரு, படித்துறை ஏற்பட்டிருக்க வேண்டும்‌, 
அறம்‌ மலிந்த நெஞ்சினராய்ச்‌ சத்திரங்களையும்‌ பார்ப்பனக்‌ 
குடியிருப்புகளையும்‌ அமைத்தவர்‌. படித்துறை இருபுற 
மாடங்களிவும்‌ இராமர்‌, சிதை, இலக்குவர்‌ எதிரில்‌ நாயுடன்‌ 
பைரவர்‌ நிற்கிறார்‌, 

17. இராஜாப்‌ படித்துறை: 

அளஜா மகாராஜா வந்தால்‌ நீராடுவதற்கூத்‌ தனி மண்டப 
அமைப்போடு உள்ள தனிப்‌ படித்துறை. இத தஞ்சாவூர்‌ குஜராத்தி 
சபா வசமுள்ள து. 

18. விக்டோபா கோயில்‌ படித்துறை: 

“தஞ்சை பாராட்டிய மன்னர்‌ இரண்டாம்‌ துளஜா 
மகார ஜா (G).19.17631787). இவர்‌ இருவையாறு தியாகப்ரமம்‌ 
தந்தையார்‌. இராமப்ரம்மத்தை ஆதரித்து திருமஞ்சன வீதியில்‌ வீடு 
வழங்கியவர்‌. மகாராட்டிரருக்கு உறவினர்‌ யாரும்‌ வடக்கே 
டாதலின்‌ துளசிங்க மகாராஜாவிற்கு காமாட்சிபீமா பாயிஷாப்‌ 


என்னும்‌ பெண்ணைப்‌ பார்த்தார்கள்‌. அப்பெண்‌ பாண்டுரெங்க 


7 மதுரை நாயக்கர்‌ வரலாறு: YA. பரமானந்தர்‌ பாரி நிலையம்‌. 
சென்னை பக்கம்‌ 317 2ம்‌ பதிப்பு 1966 


L செய்தி வழங்கியவர்‌ இரு. சந்தரக்குருக்கள்‌ வயது 90. 10.10.22 


68 

பக்தை, தஞ்சாவூர்‌ மகாராஜாவிற்குத்‌ தான்‌ வாழ்க்கைப்‌ 
படுவதாயிருந்ததால்‌, சந்திரபாகா நதிக்கரையில்‌ உள்ள 
விக்டோபாவைப்‌ போல்‌ அங்கும்‌ தனக்காசு கோயில்‌ அமைத்துக்‌ 
கொடுத்தால்‌ சம்மஇப்பதாகக்‌ கூறினாள்‌. அவள்‌ அழகில்‌ மயங்கிய 
மன்னரும்‌, சரி என்று திருவையாறு காவிரிக்‌ கரையில்‌ இந்த 
விக்டோபா கோயிலையும்‌ அமைத்துக்‌ கொடுத்தார்‌. பக்கத்தி 
லேயே அரண்மனை (மாளிகை ஒன்றும்‌ கட்டிக்‌ கொடுத்தார்‌. 
அழகிய படித்துறையுடன்‌ இதற்கு முன்‌ உள்ளது. இத்தியாவிலேயே 
இரண்டு இடங்களில்தான்‌ பாண்டு ரெங்கன்‌ கோயில்‌ உள்ளது. 
பண்டரிபுரத்தில்‌ ஒன்றும்‌, இங்கு ஒன்றுமாகும்‌. மற்றொரு சிறப்பு: 
பாண்டுரெங்கன்‌ முடி:பில்‌ சிவலிங்கம்‌ உள்ளது சண்டு தரிசிக்க 
வேண்டியது. எதிரில்‌ பீமா பாயிஷாப்‌ சிலையும்‌ உள்ளது. 
“பக்கத்தில்‌ காரி விசுவநாதர்‌ தனிக்‌ கோயிலையும்‌ சுட்டிக்‌ 
கொடுத்து, சிவவிஷ்ணு பேதமின்றி வழிபடச்‌ செய்தான்‌. மிகப்‌ 
பழமையான கோயில்‌ இதனைப்‌ புதுப்பித்தால்‌ நன்றாக இருக்கும்‌. 
மாணியின்‌ பாள்‌ antares பாயிஷாப்‌ 160 வயது வரை வாழ்ந்தார்‌. 
அவனது பரம்பரையினர்‌ இங்கு உள்ளனர்‌. கோயில்‌ காஞ்சி 
சங்கராச்சாரியார்‌ பராமரிப்பில்‌ உள்ளது. 


19. செவ்வாய்க்‌ கிழமைப்‌ படித்துறை அல்ல செவ்வப்ப 
காயக்கன்‌ படித்துறை: 

கீழ்புறம்‌ மண்டபமும்‌, மேல்புறம்‌ மங்கள விநாயகர்‌ 
கோயிலும்‌, இடையே படித்துறையும்‌" கொண்டு விளங்குகிறது. 
அடி, தைச்‌ செவ்வாய்‌ கிழமைகளில்‌ ஸ்வாமி எழுந்தருளி தீர்த்தம்‌ 
கொடுத்திருக்குமோ எனக்‌ கருதி பலரையும்‌ வினவினோம்‌. 
அப்படி என்ர றும்‌ இல்லை, என்றே பெரியவர்‌ பலரும்‌ கூறினர்‌. 
அருள்மிகு இயாறப்பரின்‌ திருவருளை நயந்து விண்ணப்பித்த 
:அியம்‌ இரு. எல்‌.என்‌. ராமசாமி எம்‌.ஏ.,பி.எல்‌., அன்பர்‌ மூலம்‌ 
.சான்றொடு இருவருள்‌ விளக்கம்‌ கிடைத்தது. செவ்வாய்க்‌ கிழமை 
அல்ல. செவ்வப்ப நாயக்கன்‌ படித்துறை என்பதே அது என்றதும்‌ 


: பல்பு ம்‌, 


69 

“இ.பி. 1532- 1560 வரை 28 ake சோழ: நாட்டில்‌ 
செங்கோலோச்சிய செவ்வப்ப நாயக்கர்‌ தமிழகத்திலேயே மிக 
உயர்த்த கோபுரமான: திருவண்ணாமலை இராசகோபுரத்தை 
எடுப்பித்து அழியாப்‌ புகழ்‌ அடைந்தவர்‌. இவர்‌ கட்டுவித்த 
கோபுரங்களும்‌, திருமதில்‌. * பிரகாரங்களும்‌, கோயிற்திறாப்‌ 
பணிகளும்‌ ஏராளம்‌. இவற்றுள்‌ குறிப்பிடத்தக்கவை காஞ்சிபுரம்‌, 
ஸ்ரீசைலம்‌, விருத்தாசலம்‌, திருவாசூர்‌ கோயில்களுக்குச்‌ 
கோபுரங்கள்‌ கட்டித்‌ திருப்பணி செய்ததோடு, ஸ்ரீசைலம்‌, திருப்பதி 
போன்ற கோயில்‌ விமானங்களுக்குப்‌ பொன்‌ வேய்ந்தும்‌ 
சமயப்பணி செய்துள்ளார்‌. திருக்கோயில்‌ திருப்பணி செய்வதில்‌ 
பேரார்வம்‌ காட்டிய இம்மன்னன்‌ சுவாமிமலை திருக்‌ கோயிலைத்‌ 
திருப்பணி செய்து, சுவாமிநாத சாமி சந்நிதி முன்‌ மண்டபத்‌ 
தூணில்‌ தன்‌ உருவச்‌ சிலையை இடம்பெறுமாறு செய்தான்‌. 
இவ்வளவு திருப்பணிகளைச்‌ செய்த மன்னவன்‌ தஞ்சைக்குப்‌ 
பக்கத்தில்‌ உள்ள திருவையாற்றில்‌ திருப்பணி செய்யாமல்‌ 
இருப்பானா? “அச்சுத நாயக்கர்‌ போல, செவ்வப்ப நாயக்கனும்‌ 
சில திருப்பணிகள்‌ செய்துள்ளான்‌. ஐயாறப்பர்‌ திருக்கோயில்‌ 
திருமதில்‌ பிரகாரம்‌ அவன்‌ திருப்பணியாகத்தான்‌ இருக்க 
வேண்டும்‌. எனவே காவிரிப்‌ படித்துறைகள்‌ ஒவ்வொன்றும்‌ ஒரு 
மன்னர்‌ பெயரால்‌ வருவது போல தஞ்சை நாயக்க மன்னர்களில்‌ 
செவ்வப்ப நாயக்கரால்‌ கட்டப்பெற்ற படி.த்துறையே இது. நீண்ட 
காலப்போக்கில்‌ செவ்வப்ப நாயக்கன்‌ செவ்வப்பவாத, 
செவ்வப்பா செவ்வாய்க்‌ கிழமையாகி எப்படியோ மருவி 


| வந்துவிட்டது என்பது G தெற்றெனத்‌ தெரிகிறது. 
20.' ap SH அக்ரஹாரம்‌ படித்துறை. 
' காவிரிக்‌ சுரையில்‌ அந்தணர்‌ வித்த காலம்‌ ஒன்று உண்டு. 
இப்போது யாவரும்‌ வாழ்கின்றனர்‌ (இருமலை நாயக்கர்‌ இ.பி, 1623 
1659) நாயக்கர்‌ அட்சி தஞ்சையில்‌ இருந்த காலத்தே அவரது 
படைத்தலைவரான இராமப்பய்யர்‌ அக்காலத்தே வீரப்புகழ்‌ 
மிக்கவராய்த்‌ திகழ்ந்தார்‌, அவர்‌ தஞ்சையில்‌ இருந்தபொழுது 


* இருவாரூர்‌ குடவாசல்‌ பால சுப்ரமணியம்‌ கோயில்‌ அவிய 1988 
பக்கம்‌ 29. 


1 கனை நாயக்கர்‌ வரலாறு பாரி நிலையம்‌, சென்னை. 1966 பக்கம்‌ 164. 


70 
திருவையாற்றின்‌ வளம்‌ கண்டு காவிரிக்‌ கரையில்‌ தன்‌ பெயரால்‌ 
வீடுகள்‌ கட்டி, நீராடத்‌ துறையும்‌ கட்டியிருக்க வேண்டும்‌. 
இராமப்பய்யர்‌ அக்ரஹாரம்‌ இன்று இராமப்பா ௮க்ரஹாரமாகி 
படிக்கட்டுகள்‌ போய்‌ களையிழந்து காணப்படுகிறது. 350 
அண்டுகளுக்கு மேல்‌ அதிவிட்டதல்லவா ? — 


2i. ee பய்‌ சாமியார்ப்‌ படித்துறை: ்‌ 


“ மராட்டிய மன்னன்‌ இரண்டாம்‌ சிவாஜியின்‌ (கி.பி. 1832 
1855) குரு சேதுபாவா சாமி என்பவராவார்‌. பாவாசாமி 
அக்ரஹாரத்தே அவரது அரண்மனை வீடுகள்‌ எண்‌ 8,9,10 உள்ளன. 
அக்காலத்தே அவர்‌ குடும்பத்தார்‌ கோஷாப்‌ பெண்கள்‌ 
இரட்டைக்‌ குதிரைப்‌ பீட்டனில்‌ ஒத்தத்‌ தெரு வழியாக வந்து 
நீராடுவதற்கெனவே தமக்கென தனியாகக்‌ கட்டிய படித்துறை 
யாகும்‌. பாவாசாமி (யார்‌) படித்துறை காலப்போக்கில்‌ சாமியார்ப்‌ 
படித்துறை என முதற்குறையாகி விட்டது. அங்குள்ள காசி 
விஸ்வநாதர்‌ கோயிலும்‌ அவர்களுக்காகவே அவர்கள்‌ கட்டிக்‌ 
கொண்டவை ஆகும்‌. அடுத்துள்ளது தியாகய்யர்‌ படித்துறை. 
22. தியாகய்யர்‌ படித்துறை: 

சாமியார்‌ படித்துறை அடுத்துள்ள படித்துறை இது. 
தற்கால அமைப்பில்‌ நீண்ட சிமெண்ட்‌ படித்துறையாக 
சருக்கையுடன்‌ அமைந்துள்ளது. இடி.ந்துமுள்ளது. இதில்‌ 
அப்பகுதி மக்களும்‌, விழாக்காலத்தில்‌ பக்தர்களும்‌ நீராடுவர்‌, 

காவிரித்தாய்‌ சலசல ஒலிசுருதியுடன்‌ "சோபில்லு 
சப்தஸ்வரசோ” எனும்‌ தியாகராஜர்‌ கீர்த்தனையை இனிமையாகப்‌ 
பாடிக்‌ கொண்டே ஓடிக்‌ கொண்டுள்ளாள்‌. உலகமே ஈடு 
இணையற்ற இசைமாமேதையாகப்‌ போற்றப்‌ பெறும்‌ ஸ்ரீதியாக 
ப்ரம்மம்‌ எனப்படும்‌ சத்குரு தியாகராஜ சுவாமிகளின்‌ ' ஜீவசமாதி' 
ஊர்க்கோடி இக்காவிரிக்கரையில்‌ அமைந்துள்ள ஒரு தனிச்‌ சிறப்பு, 
மன்னர்களின்‌ சமாதிக்‌ கோயிலை * பள்ளிப்படை என்பர்‌. 
அதுபோல்‌ இவரும்‌ ஓர்‌ சங்கே சக்கரவர்த்தி யாதலின்‌ இவரது 
* இருவையாறு எச்‌. வாசுதேவராவ்சாஹேப்‌ அர்வே 12.12.92. 30 

வயதுடையவர்‌ நேரில்‌ கூறியவை. 


73 / 

சமாதிக்‌ கோயிலையும்‌ ஒரு 'பள்ளிப்படை' என்றே கூறலாம்‌. 
பிராமணர்களின்‌ சமாதிகள்‌ அடங்கிய மயான பூமியே இது, 
பிருந்தாவனத்தின்‌ மூன்‌ சலவைக்கல்லிலான திருவுருவில்‌ 
“தியாகப்‌ பிர்மம்‌” அமைதியே வடிவாய்‌ அமர்ந்து கொண்டு நாடி. 
வருவோர்க்கு நலம்‌ பல BVAS கொண்டுள்ளார்‌. 
23. மயானப்‌ படித்துறை: 

திருவையாற்றில்‌ இறந்தவர்களுக்கெல்லாம்‌ எமவாதனை 
கிடையாது. - ஆட்கொண்டார்‌ சந்நிதியில்‌ போடும்‌ குங்குலியப்‌ 
புகை படரும்‌ தூரம்‌ வரை காலதூதர்‌ வாரார்‌. சிலகணங்களே 
அ/மைத்துச்‌ செல்வர்‌ எனும்‌ சிறப்புடைய தலத்தின்‌ மயான (நி, 


இறந்தவர்‌ சடலங்களைக்‌ டைத்தி, இத்துறைக்‌ காவிரித்‌ 
தீர்த்தத்தால்‌ வைதிக Arenu செய்யும்‌ காவிரிப்‌ படித்துறை, 
மராட்டிய மன்னர்குரிய இப்பகுதி “gin Ag; தொண்டித்‌ தோட்டம்‌” 
என அக்காலத்தே வழங்கி வந்தது. 


24. ஐராவணப்‌ படித்துறை: 

ஐயாற்றின்‌ கிழக்கே 188 தூரத்திலுள்ள கார்கி! 
படி.த்துறையே ஐராவணப்‌ படித்துறையாகும்‌. அரசு, வேம்பு 
மரத்துடன்‌ இருந்த கருங்கல்‌ படித்துறை புயலில்‌ சிதைந்து 
மண்படித்துறையாகிவிட்டது. அருமையான தூய தமிழ்ப்‌ பெயர்‌ 
கொண்ட இதனை அறிய, பல்கால்‌ கவன்று திருவருட்‌ குறிப்பின்‌ 
அணை கொண்டே அறிய முடிந்தது. | 


இதனை, டாக்டர்‌ உ.வே.சாமிநாதய்யர்‌ அவர்கள்‌ 
திருவையாற்றுக்‌ குறிப்பில்‌ “செங்கழுநீர்டை”  ஐராவணப்‌ 
படித்துறை போகிற வழிக்குக்‌ கிழக்கும்‌ மேற்கும்‌ எனக்‌ 
குறிப்பிடுகிறார்‌. இது எங்குள்ளது என்பதறிய பலபாடுபட்டோம்‌. 
சிவனடியார்‌ & வேணுகோபால்‌ என்பவரின்‌ செங்கழுநீர்‌ 
்‌. நிலத்தைக்‌ கொண்டு கார்குடிப்‌ படித்துறைதான்‌ ஐராவணப்‌ 
படி.த்துறை என்பது தெளிந்தோம்‌, ஐராவணம்‌ என்பதற்கு 
இந்திரனின்‌ யானை என்றும்‌ சுயம்புமண்‌ என்றும்‌ பொருள்‌. 
அப்பர்‌ சுவாமிகள்‌ திருவாரூர்த்தாண்ட சத்தே, “உயிரா 
வணமிருந்து.......... 


Ta 
8. அயிராவண மேறாதா னேறேறி அமரர்‌ நாடாளாதே 
. ஆரூராண்ட 
4. அயிராவண மேயென்‌ எம்மானே நின்‌ அருட்‌ 
கண்ணால்‌ நோக்காரார்‌ அல்லாதாரே” எனப்‌ பாடியுள்ளார்‌. 


முதல்‌ ஐராவணத்திற்கு இந்திரனது யானையாகிய 
அயிராவணத்திலேறாமல்‌ என்றும்‌, இரண்டாவது. அயிரா 
வணத்திற்கு சுயம்பு (புற்று மண்‌) வடிவமான வன்மீக நாதப்‌ 
பெருமானே என்றும்‌ பொருள்‌. எனவே இரண்டாவது ஐறாவணப்‌ 
பொருள்படி, மணற்படித்துறையாகவே உள்ளது. பெயருக்கேற்ப 
இன்றளவும்‌ இயல்பான மண்படித்துறை நிலையிலே ஐராவணப்‌ 
படித்துறையாக உள்ளது. அதனால்தான்‌ கருங்கல்‌ படித்துறை 
நிலைக்கவில்லை போலும்‌, 


2. வரலாறு வழங்கும்‌ திருவையாறு நிறைவுரை: 

வரலாறுகள்‌ வாழ்க்கையின்‌ வழிகாட்டியாக நம்மை 
நல்வழிப்படுத்தவல்லன என்பதனை திருவையாறு வரலாற்றில்‌ 
வரும்‌ கரிகாற்‌ பெருவளத்தானின்‌ வரலாறு மூலம்‌ அறிந்தோம்‌ 
பழங்காலச்‌ செய்தியாக புத்துணர்வூட்டும்‌ செய்தியாக அமைகிறது, 
இதனால்‌ நம்மை அறியாமல்‌, நம்‌ முன்னோர்‌ தம்‌ திறனை 
அவர்தம்‌ ஆட்சித்‌ திறனைக்‌ கண்டறிந்து வியக்கின்றோம்‌. சோழ 
வளநாட்டின்‌ பெருமைக்குக்‌ கரிகாலனின்‌ அட்ச ஓர்‌ கலங்கரை 


ai n” 


விளக்கம்‌ எனலாம்‌. அவனால்‌ எழுப்பப்பட்ட “ கல்லணை 
அவன்‌ புகழ்‌ போற்றும்‌ நினைவாலயமாகத்‌ திகழ்றெது. அவன்‌ 
காலம்‌ ஓர்‌ பொற்காலம்‌ எனலாம்‌. ஏன்‌? பிற்காலத்‌ தஞ்சை 
மன்னர்கள்‌ கூட அவன்‌ அடிச்சுவட்டைப்‌ பின்‌ பற்றி ஐயாற்றுக்‌ 
காவிரிக்‌ கரையில்‌ பல படித்துறைகளை அமைத்து வரலாறு 
படைத்துக்‌ கொண்டனர்‌. இவையாவும்‌ நமக்குக்‌ கிடைத்தற்கரிய 
கருத்துக்‌ கருவூலங்களாகும்‌. இதுவரை எவரும்‌ செய்யாறு 
செயற்கரிய பணி காலங்காலமாய்‌ அவர்கள்‌ புகழ்‌ பாடும்‌ பரணி 
எனலாம்‌. இவைகளைப்‌ படித்த நமக்கு “ஐயாற்றுப்‌ பெருயை 


இத்தகையதா ?" என நம்மை ஓர்‌ வியப்பிலாழ்த்தும்‌பறதன்றேர? 


73 
தேசத்தார்‌ பரவியேத்தும்‌ திருவையா றமாந்ததேனை 
வாசத்தால்‌ வணங்கவலலார்‌ வல்வினை மாயுமனறே". 


அப்பர்‌. 


CS 2 ah ma 
பொருளடக்கம்‌ 


வு T 


3. p சிறந்த திருவையாறு: 


சோணாட்டு வளமும்‌, தலமும்‌,--திருவையாற்றுத்‌ தல 

மேன்மை -- கோயிற்‌ சிறப்பும்‌ பழமையும்‌, ஓலமிட்ட விநாயகர்‌ -- 
L அருள்மிகு ஆட்கொண்டார்‌ அலயம்‌ 2. தென்கயிலாயமெனும்‌ 
பஞ்சவன்‌ மாதேவீச்சுரம்‌ 3. வடகயிலாயமெனும்‌ ஓலோகமா 
தேவீச்சுரம்‌ 4. ஐயாறப்பர்‌ ஆலயம்‌.-காவரி கோட்டம்‌ காசி 
விசுவநாதர்‌ விசாலாட்சி உட்கோயில்‌--திருத்தலத்தரு அம்மன்‌ 
கோயில்‌ வழிபாட்டிற்கு வந்த காலம்‌ 5. அருள்மிகு அறம்‌ வளர்த்த 
நாயகி கோயில்‌ எனும்‌ திருக்காமகோட்டம்‌--அன்னையின்‌ , ' 
எழிற்கோலம்‌--தனிச்றெப்பு ஐயாற்று ஆறுதீர்த்தங்களின்‌ பெருமை- 
-வெளியூர்களில்‌ ஐயாறப்பர்‌ கோயில்கள்‌ -- பழமை நினைவுகள்‌ 
உண்மை நிகழ்ச்சிகள்‌, நிறைவுரை 
இணைப்பு : திருக்கோயில்‌ வரைபடம்‌ 

நாவுக்கரசர்‌ வரலாறு வண்ணப்படம்‌ 

கோயிற்ப்ட ங்கள்‌ மூர்த்தங்கள்‌ 


| 74 
3. திருக்கோயிலிற சிறந்த திருவையாறு 
(மூர்த்தி, தல, தீர்த்த மகிமை) 
“நோக்கிய இடங்க ளெல்லாம்‌ நுவலரும்‌ தலங்களாகத்‌ 
தேக்கிய தீர்த்த மாகச்‌ சிவலிங்க மூர்த்தியாக 
ஆக்கிய தவத்தா னாளும்‌ அடைந்தவர்க்‌ கறமென்றோதும்‌ 
பாக்கிய மாக்கிம்‌ மேலுய்ப்‌ பதுமுது சென்னிநாடு.” 
~ மகாவித்‌ த்துவான்‌ மீனாட்சி சுந்தரம்‌ பிள்ளை 


குறிப்பு: நமத ஐயாறப்பர்‌ ஆலய வரலாற்று நூலில்‌ 
வெளிப்படுத்தாத புதிய செய்திகள்‌ பல இதில்‌ இடம்‌ பெற்றுள்ளன. 
சோணாட்டு வளமும்‌ தலமும்‌: 

“சோழ வளநாடு சோறுடைத்து' என்பது மட்டுமன்று, 
கோயிலுடைத்து என்னும்‌ பெருமையினையும்‌ கொண்டது. 
- சோழநாடு எந்த அளவிற்கு நெல்‌ நிறைந்த நாடாக விளங்குகிறதோ, 
்‌ அந்த அளவிற்குக்‌ கோயில்‌ மலிந்த நாடா கவும்‌ த திகழ்கின்றது. கழனி 


்‌ - வளமும்‌, கோயில்‌ வளமும்‌ சோணாட்ட. ற்குத்‌ தனிப்‌ பெருமை 


யனிக்கிறது. இத்துணைக்கும்‌ மூல காரணம்‌ காவிரி வளமே. 
திருவையாற்றுத்‌ தல மேன்மை: 


. வளம்‌ சார்ந்த தலங்களில்‌ காவிரி வடகரைத்‌ தலங்களில்‌ 51 
வதாக விளங்குவது திருவையாறு. காசி விசுவநாதர்‌ கோயில்‌ 
போன்று இத்தலம்‌ புனிதம்‌ மிக்கதாகப்‌ போற்றி வணங்கப்‌ 
படுகிறது. மூவரின்‌ பாடல்‌ பெற்ற தலம்‌ : (சம்பந்தர்‌ 5, அப்பர்‌ 12, 
சுந்தரர்‌ ! அக 18 பதிகங்களைக்‌ கொண்டது அப்பர்‌ பெருமானின்‌ 
அதிகப்பாடல்‌: பெற்ற தலங்களில்‌ மூன்றாவது தலம்‌. 

காவிரியின்‌ . கரையில்‌ எவ்வளவோ கோயில்கள்‌ 
இருப்பினும்‌ இந்தக்‌ கோயில்‌ ஒன்று மட்டுமே “காவிரிக்கோட்டம்‌" 
என்ற de பெயரினைப்‌ பெற்றுத்‌ திகழ்கிறது. 

அழு. அமாவாசை நாளில்‌ அப்பர்‌ அடி.களுக்குச்‌ 
சிவபெருமான்‌, “நம்மை நீ கயிலையில்‌ இருந்த அம்முறைமை 
பழுதில்‌ சர்‌ திருவையாற்றிற்காண்‌” என திருக்கயிலாயக்‌ காட்டி 
அளித்த திருத்தலம்‌ இது. 


75 

சம்பந்தப்‌ பெருமான்‌ ஐயாறன்‌ அருள்‌ நிழலில்‌ தங்கி 
கலைமணங் கமழும்‌ ஐயாற்றின்‌ இயற்கை எழிலைச்‌ சந்தத்‌ தமிழில்‌ 
இருமுறை வந்து பாடியருளிய தலம்‌. 

சுந்தரமூர்த்தி நாயனாருக்கும்‌, சேரமான்‌ பெருமாள்‌ 
நாயனாருக்கும்‌ இறைவன்‌ காவிரியின்‌ வெள்ளத்தைப்‌ பளிங்கு 
மலை போல்‌ மேற்புறம்‌ ஒதுக்கி வழிவிடச்‌ செய்த ஒப்பற்ற திருப்பது, 
சங்கே மும்மூர்த்திகளில்‌ ஒருவரான சத்குரு தியாகராஜ சுவாமிகள்‌ 
ஜீவன்‌ முக்தியடைந்த திருத்தலம்‌. 
“கோயிற்‌ சிறப்பும்‌ பழமையும்‌: 

திருவையாறு நகரின்‌ நடுநாயகமாக அமைத்து விளங்குவது 
ஐயாற்றீசர்‌ இருக்கோயில்‌. திருக்கயிலாய பரம்பரை தருமபுர 
அதீனத்திற்குச்‌ சொந்தமான இத்திருக்கோயிலினுள்‌ ஐந்து கோயில்‌ 
கள்‌ உள்ளன. இவ்வைந்தனுள்‌ முதன்மையும்‌, தொன்மையும்‌ 
மிக்கது ஐயாறப்பர்‌ கோயில்‌. இக்கோயில்‌ ஐந்து இருச்‌ 
சுற்றுக்களோடும்‌' அழகிய கோபுரங்களோடும்‌ விளங்கக்‌ காண்‌ 
கிறோம்‌. இத்திருக்கோயிலின்‌ மொத்தப்‌ பரப்பளவு 147 3/4 ஏக்கர்‌. 
கிட்டத்தட்ட தஞ்சை பெரிய கோயிலை விட இரண்டு மடங்கு 
அதிகப்‌ பரப்புடையது. 

இதுகாறும்‌ திருவையாறு ஐயாறப்பர்‌ கோயில்‌ அதுத்த 
சோழனால்‌ கட்டப்பட்டது என்ற கழுத்து நிலவியது. அனால்‌ 
-ஏண்மைக்காலத்‌ தொல்லியல்‌ கண்டுபிடிப்புகள்‌ இதனை மாற்றி 
அமைத்துள்ளன. இக்கோயில்‌ தெற்குச்‌ சுவரில்‌ புகழ்பெற்ற பல்லவ 
மன்னன்‌ தெள்ளாறெறிந்த நந்திவர்மனின்‌ சுல்வெட்டு ஒன்று 
கண்டுபிடி.க்கப்பட்டது. அதனால்‌ இவன்‌ அதித்த சோழனை விடக்‌ 
காலத்தால்‌ முற்பட்டவன்‌ என்பதும்‌, இத்திருக்கோயில்‌ அதித்த 
சோழனுக்கு முன்பே கட்டப்பட்டுள்ளது என்பதும்‌ உறுதியாறைத. 
இதனால்‌ பல்லவ மன்னர்‌ காலத்தில்‌ உருவாக்கப்‌ பெற்ற கோயில்‌ 
சோழ மன்னர்கள்‌ காலத்தில்‌ விரிவாக்கப்‌ பெற்றுள்ளது என்பதை 
அறிய  மூடி.கிறது. தவர்‌. முூதலிகளால்‌ பாடல்‌ பெற்ற 
காலத்திலேயே இக்கோயில்‌ செங்கல்‌ தளியாக இருந்திருக்௪ 


+ இழுவையாறு : புலவர்‌ செந்துறையூஞத்து டாக்டர்‌ ச. மெய்யப்பா, 
மணியாசகர்‌ படிப்பும்‌, சிதும்பரம்‌ 1989, பஞ்சும்‌ 2. 


76 

வேண்டும்‌. எனவே ஐயாறப்பர்‌ கோயில்‌ எப்பொழுது 
g வழிபாட்டிற்கு வந்தது என்பதை நம்மால்‌ கணிக்க இயலாது. 

பல்லவர்‌ திருப்பணி என்பதற்குச்‌ சான்று: சோழர்‌ கால 
துவாரபாலகர்களுக்கு. நான்கு கைகள்‌ இருக்கும்‌. பல்லவர்கால 
துவார பாலகர்‌ வாயில்‌ காவலர்களுக்கு இரண்டே கைகள்தான்‌ 
இருக்கும்‌. இங்குள்ள வாயில்‌ காவலர்கள்‌ இரண்டு கைகள்‌ 
உடையவர்களே. 
ஓலமிட்ட விநாயகர்‌: 

அன்று, காவிரித்‌ தென்கரையாயிருந்த கண்டி யூரில்‌ 
நின்றபடி சுந்தரர்‌ ஐயாற்றெம்‌ பெருமானைப்‌ “பரவும்‌ 
பரிசொன்றநியேன்‌ நான்‌.... காவிரிக்‌ கோட்டத்‌ தையாருடைய 
அடிகளோ" எனப்‌ பதிகம்‌ பாடி ஓலமிட்டழைத்தார்‌. எதிர்‌ 
ஒலியாக, 'ஓலம்‌ ஓலம்‌' (அபயம்‌அபயம்‌) என எதிர்க்குரல்‌ 
கொடுத்து அழைத்து வந்த பிள்ளையார்‌ “ஓலமிட்ட விநாயகர்‌” 
இவர்‌ தெற்குக்‌ கோபுர வாயில்வழி நுழையும்‌ நமக்கு, முதலில்‌ ' 
- காட்சி தருகிறார்‌. இடப்புறம்‌ கிழக்குப்‌ பார்த்த சந்நிதி, சுந்தரருக்கு 
. அபயமளித்து அழைத்து வந்ததால்‌ சுந்தர விநாயகர்‌ எனவும்‌ கூறி 
. வழிபடுகின்றோம்‌. சுந்தரருக்கு மட்டுந்தான்‌ அபயம்‌ பாதுகாப்பு 
' அளிப்பவரா? ஏன்‌? நாமும்‌ நம்‌ துன்பங்களைச்‌ சொன்னால்‌ 
ஓடோடி வந்து உதவுகிறார்‌என்பதனை இன்றும்‌ சங்கட கர சதுர்த்தி 
நாளில்‌ ஏராளமானோர்‌ வழிபட்டு நலம்‌ பெறுவதைக்‌ Gatang 
நன்கு அறியலாம்‌. . 
1. அருள்மிகு ஆட்கொண்டார்‌ ஆலயம்‌ 
| தெற்குக்‌ கோபுர வாயில்‌ இரு! [றம்‌ ஆட்கொண்டார்‌, 
உய்யக்‌ கொண்டார்‌ எனும்‌ இரு துவார பாலகர்கள்‌ உள்ளனர்‌. 
, புராணங்களில்‌ அசிதாங்க குண்டன்‌ சச குண்டன்‌ எனக்‌ கூறும்‌ 
தனிக்கோயில்‌. . தெற்குப்‌ பார்த்த மூர்த்தங்கள்‌ சிறந்தவை 
என்பார்கள்‌. தெட்சணாமூர்த்தி நடராஜர்‌, சண்டேசர்‌ போன்ற 
தென்முகுமூர்த்தங்கள்‌. அருட்சக்தி மிக்கவர்கள்‌. இவர்களைப்‌ 
போன்றே எ்த்த்ல்த்திலுமில்லா ஆட்கொண்டார்‌ தெற்கு நோக்கி 
எம்னணை உதைத்து, எமன்திசை நோக்கி நிற்கிறார்‌. எங்கும்‌ 
கக்கத்‌. 'கீலம்ினண்டி.. பைவக்‌ கலமுண்டு; நந்திகேஸ்வரத்‌ 


17 
தலமே, அவாரபால்கத்‌ தலமோ எங்கு ATTS. ஐயாறப்பர்‌ 
நந்தியெம்‌ பெருமானுக்கும்‌, துவார பாலகருக்கும்‌ இங்கு.தம்‌ முழு 
அற்றலையும்‌ சொடுத்துன்ளார்‌ என்பது ஒரு தனிச்சிறப்பு. 


அவரக கோஷம்‌: 


7 ணி: 

லையிட்ட விநாயகர்‌ பக்கத்திலேயே அட்கொண்டார்‌ 
தெற்கு கோக்க எமனை உதைத்த கோலத்தில்‌ வலது காலைத்‌ : 
தூக்யெ நிலையில்‌ கால்மாட்டில்‌ எமன்‌ க்கச்‌ சாய்வாகக்‌ 
காட்சி தருகிறார்‌. வலது கரத்தில்‌ siyoh முத்திரை காட்டி இடது 
கரத்தால்‌ கதாயுதத்தை அழுத்திய நிலையில்‌, காலடியில்‌ எமன்‌ 
கிடக்கவுள்ளார்‌. மேல்‌ வலக்கை விஸ்மய முத்திரைக்‌ காட்டி, மேல்‌ 
இடக்கை அபயகரத்துடன்‌, காதில்‌ நாகபத்ர குண்டலமும்‌, 
மார்பில்‌ :ஃ.முத்துராக்கமுடன்‌, தேள்‌, நண்டுக்காலி மாலையும்‌ 
நாகமும்‌ பூண்டு கடிபந்தமுடன்‌ காட்சி தருகிறார்‌. 7 அடி 
உயரமன்ளவர்‌, 


நகரப்‌ பாதுகாவல்‌ தெய்வம்‌ க்ஷேத்திர பாலகராக, 
மக்களுக்கு அபத்சகாயராக எத்தகைய இடுக்கண்களையும்‌, 
களையும்‌ வரப்பிரசாதியாக அருள்‌ நலம்‌ பாலிக்கிறார்‌. நம்பிக்கை 
மிகு தெய்வம்‌, யார்‌ வீட்டில்‌ எந்த விசேடம்‌, விழா நடத்தினாலும்‌ 
ஆட்கொண்டாரிடம்‌ வேண்டிக்‌ கொண்டே செய்வர்‌, நலமாக 
(0டி.பும்‌. (முடிந்தவுடன்‌ அவரவர்‌ சக்திக்கேற்ப அபிடேகம்‌ 
செய்பவரும்‌, அருச்சனை செய்பவரும்‌, இயலாதவர்‌ 25 காசுக்கு 
குங்குலியம்‌, வாங்கிப்‌ போடுவோரும்‌ உண்டு. தேள்‌, பாம்பு, 
முதலிய விஷ உயிர்கள்‌ தண்டா. உடம்பில்‌ தேள்‌, பூரான்‌ ஊர்வது 
போல வெள்ளியில்‌ சார்த்தியிருப்பர்‌. விசேட அபிடேக காலத்தில்‌ 
வெள்ளி அங்கி அணிவிப்பர்‌. முருக்கிய மீசையும்‌ பல்வரிசையுடன்‌, 
கோரைப்‌ பற்களும்‌ கூடிய அவரது கம்பீரமான தோற்றம்‌ 
பார்ப்போர்‌ மனதைப்‌ பரவசப்படுத்தும்‌, அச்சம்‌ தராது, பார்வை 


வீடி பெரிதாக இருந்தாலும்‌ குளிர்ச்சியாக விருக்கும்‌, 
வடைமாலை அலங்காரம்‌: 


அடரசநேயர்‌ போல இவருக்கும்‌ வடைமாலை 
அணிவிப்பர்‌. காரணம்‌ கோரஸ்வரூபம்‌ காலன்‌ மீது கொண்ட 


கோப வேசம்‌ தல்‌ பிந்து சனிவுடன்‌ அருள்‌ நலம்‌ அவர்தர நாம்‌ பெற 


78 

வடைமாலை சார்த்துகிறோம்‌. உளுந்திற்கு அவ்வாற்றலுண்டு. 
அண்டில்‌ பல நாட்கள்‌ நடந்தாலும்‌ மார்கழி திருவாதிரை 
நன்னாளில்‌ சிறப்பாகப்‌ பெருமானின்‌ இருவுருவமே தெரியாத 
அளவு வடைமாலைகளை RID முதல்‌ உள்ளங்கால்‌ வரை 
அணிவித்திருக்கும்‌ காட்சி கண்கொள்ளாக்‌ காட்சியாக இமுக்கும்‌. 
நமக்குத்‌ தெரிந்து இன்றும்‌ 3 ipa. உளுந்து அரைத்து Ha மிச 
மெல்லிதாக மிக்ச்‌ சிறிய வடிவில்‌ தட்டி. மணிக்கயிற்றில்‌ கோர்த்து 
அண்ரிவிப்பர்‌. தேங்காய்‌ எண்ணெயில்தான்‌ செய்வர்‌. வடை மிச 
மொறுமொறுப்பாக மிளகு, பெருங்காய மணத்துடன்‌ சுவையாக 
இருக்கும்‌. பல மாதங்கள்‌ அனாலும்‌ கெடாமல்‌ இருக்கும்‌. பம்பாய்‌ 
டி.ல்லி போன்ற வெளியூரிலுள்ளோரும்‌ வெளிநாட்டிலுள்ளோரும்‌ 
வேண்டி.க்‌ கொண்டு அபிடேகம்‌ செய்து அணிவித்த 
வடைமாலைப்‌ பிரசாதம்‌ அனுப்பப்‌ பெற்றுக்‌ கொள்வார்கள்‌. 
GaGa மகிமை: 

.அம்கொண்டார்‌ சந்நிதி எதிரில்‌ பெரிய கிணறு வடிவில்‌: 
நிக்குற உள்ளது. Ds எந்நாளும்‌ எந்நோமும்‌ ஒளிவீசிப்‌ 
புகைந்து கொண்டேயிருக்கும்‌. பக்தர்கள்‌ குங்குலபம்‌ எனும்‌ 
வாசனைததாளை வாங்கிப்‌ போட்டுக்‌ கொண்டேயிருப்பர்‌. அத்தீச்‌ 
சுவாலை விட்டு எரியும்‌ போது, நம்‌ தீவினை யாவும்‌ எரிந்து 
புகைந்து போகும்‌, சிவ பெருமானுக்குசந்த நறுமணப்‌ புகைப்‌ 
பொருள்களில்‌ சாம்பிராணி போல்‌ குங்குலியமும்‌ ஒன்று. 
குங்குலியக்‌ கலய நாயனார்‌ இத்தொண்டு செய்தே மூச்தி பெற்றார்‌. 
இறைவன்‌ எமனிடம்‌ இக்குங்குலியப்‌ புகை செல்லும்‌ தூரம்‌ வரை 
நம்‌ பக்தர்கள்‌ உயிரைப்‌ . பிரிக்க நெருங்கக்‌ கூடாது என 
அணையிட்டதாகத்‌ தலபுராணம்‌ கூறும்‌. “அஞ்சேல்‌ என்று அருள்‌ 
செய்வான்‌ © ௮மருங்‌ கோயிலல்லவா?" திருக்கடையூரில்‌ 
மார்க்கண்டேயன்‌ எனும்‌ சிறுவனைக்‌ காத்த கால சங்கார மூர்த்தி 
போல, சுசரிதன்‌ எனும்‌ சிறுவனின்‌ உயிரைக்‌ காக்க எமனை 
உதைத்து, அவனை அட்கொணடதனால்‌ அட்கொண்டார்‌ 
அனார்‌. தலபுராணத்தே இதனை “எமதன்‌ வங்கி ஆலயம்‌'' எனக்‌ 
குறிப்பிடும்‌. மனிதாகளாகிய நாமும்‌ வபபயமின்றி நீண்ட நாள்‌ 
வாழ அட்கொண்டாராமெ கால. சங்கார மூர்த்தியை 


79 
வழிபட்டுய்வோம்‌. இங்கும்‌ திருக்கடையூர்‌ போல மணிவிழாச்‌ 
சாந்தி செய்வோர்‌ ஏராளம்‌. வாழ்வில்‌ ஏற்படும்‌ இடர்களையவும்‌ 
நீண்ட ஆயுள்‌ பெறவும்‌ இதனைப்‌ பாராயணம்‌ செய்வோம்‌ நன்மை 
பெறுவோம்‌. 
திருச்சிற்றம்பலம்‌ 
" நினனடியே வழிபடுவான்‌ நிமலா நினைக்கருத 
என்னடியான்‌ உயிரைவவ்வேல்‌ என்றடற்‌ கூற்றுதைத்த 
பொன்னடியே பரவிநாளும்‌ பூவொடு நீர்சுமக்கும்‌ 
நினனடி.யார்‌ இடர்களையாய்‌ நெடுங்களம்‌ மேயவனே." _யரான சம்பந்தா 
மார்க்கண்டேயர்‌ அருளிய மகாம்ருத்யுஞ்சய தோத்திரம்‌ 
ருத்ரம்‌ பசுபதிம்‌ ஸ்தாணும்‌ நீலகண்டம்‌ உமாபதிம்‌ 
நமாமி சிரசா தேவம்‌ கிம்நோ ம்ருத்யு: கரிஷ்யதி 
கால கண்டம்‌ காலமூர்த்திம்‌ காலாக்னிம்‌ காலநாகசனம்‌ 
நமாமி சிரசாதேவம்‌ கிம்நோ ம்ருத்யு கரிஷ்யதி.... 
மிருத்யுஞ்‌ ஜாய ருத்ராய நீலகண்டாய சம்பவே 
அம்ருதேசாய சர்வாய மகாதேவாயதே நம: 
ஸம்ஸார வைத்ய ஸர்வஞ பிஷஜாம்‌ அபியோ பிஷக்‌ 
ம்ருத்யுஞ்ஜய ப்ரஸன்னாத்மா தீர்க்கம்‌ 
மிருத்யுஞ்சய மகாமந்திரம்‌ 
. ஓம்‌ தரியம்பகம்‌ யஜாமஹேற சுகந்திம்‌ புஷ்டி வாத்தனம்‌ 
oer பந்தனாத்‌ ம்ருத்யோர்‌ முஷீய மாம்ருதாந 
ஸ்ரீ ருத்ரம்‌ (பஜுர்வேதம்‌) 
இம்‌ மகாமந்திரத்தை நாள்தோறும்‌ ஒதிவருபவர்கள்‌ கால 
பயமின்றி நீடு வாழ்வர்‌. 
இதுவரை ஐந்தாம்‌ பிரகாரமாகிய தேரோடும்‌ வீதி தெற்குக்‌ 
கோபுர வாயிலில்‌ இருந்தோம்‌. இனிக்‌ கோயிலின்‌ உள்ளே 
செல்வோம்‌ முன்னர்‌ திருக்குளம்‌ பழைய காசி விசுவநாதர்‌ 
கோயிலைக்‌ கடந்து நேரே உள்ள நான்காம்‌ பிரகாரத்தை 
வலமாகத்‌ தொடர்‌ றோர்‌. தென்மேற்கு மூலையில்‌ அழிய 


சோயில்‌ ஒன்றைப்‌ பார்க்கிறோம்‌. 


80 


2. தென்கயிலாயம்‌ பஞ்சவன்‌ மாதேவிச்‌ காப 


ட்‌. 


இக்கோயில்‌ (இ.பி. 1014-1042) முதலாம்‌ இராஜேந்திர 
சோழனின்‌ பட்டத்தரசியார்‌ பஞ்சவன்மாதேவீயாரால்‌ புதுப்‌ 
பிக்கப்‌ பெற்றது. அதனால்‌ இக்கோயிலுக்குப்‌ வக்‌ 
மாதேவீச்சுரம்‌ என்றும்‌, இறைவனுக்குப்‌ பஞ்சநதிவாணர்‌ என்றும்‌ 
பெயர்‌. 

பிரகாரத்தே, தன்‌ கணவன்‌ இராஜேந்திரன்‌ வடக்கே 
நுளம்ப நாட்டின்‌ தலைநகரான ஹேமாவதியிலிருந்த! கொண்டு 
வரப்பெற்ற வெற்றிச்‌ சின்னங்களான கரண்கள்‌ பலவற்றைச்‌ 
சேகரித்து தாம்‌ எடுப்பித்த இக்கோயிலைச்‌ சுற்திலும்‌ மண்டப 
மாக்கி மகழ்ந்துள்ளாள்‌. நுட்பமான கலைத்திறன்‌ மிகச 44 
காண்களுூம்‌, கல்வெட்டுக்களும்‌ நேரில்‌ கண்டு அரிக்குது 
தக்கவையாகும்‌. சந்நிதி முன்‌ மண்டப விதானத்தே பழங்கால 
வண்ண ஒவியங்கள்‌ (15 ம்‌ நூற்றாண்டு] அப்பர்‌ பெருமானின்‌ 
வாழ்க்கை வரலாற்றை அப்படியே தத்ரூபமாகப்‌ படம்‌ பிடிகுதுக்‌ 
காட்டுகெறன்‌. எதிரில்‌ அவ்‌ வண்ணப்படம்‌ இணைக்கப்‌ 
பட்டுள்ளதைக்‌ சுண்டு களியுங்கள்‌. 

இக்கோயில்தான்‌ அப்பர்‌ சுவாயிகளுக்குக்‌ கயிலாயக்‌ 
காட்சி நல்கிய திருக்கோயிலாகும்‌. மூலவர்‌ சிவலிங்கத்‌ 
திருமேனியுடன்‌ பின்புறம்‌ அம்மையப்பராகவும்‌ காட்சி தருகிறார்‌. 
இக்கோயில்‌ அமைப்பே வடமேற்கு மூலையைப்‌ பார்த்த வண்ணம்‌ 
புதுமையாகத்‌ திரும்பியுள்ளது. காரணம்‌ என்னவாக இருக்கும்‌ 
என ஆய்ந்தபொழுது திருவருள்‌ விளக்கத்தால்‌ கிடைத்த Gavi son: 
(கி.பி. 7 அம்‌ நூற்றாண்டில்‌ வாழ்ந்த அப்பர்‌ சுவாமிகள்‌ இறை 
யருளால்‌, இமயத்துள்ள மானசரோவர்‌ குளத்தில்‌ மூழ்கி ஐயாற்றுத்‌ 
திருக்குளத்தில்‌ வந்து எழுகிறார்‌. அக்குளம்‌ மேட்டுத்‌ தெரு, 
அப்பர்‌ குட்டை (உப்பன்குட்டை) என வழங்கும்‌ சுத்தி 
தீர்த்தத்தில்‌ மாக எழுந்து பார்க்கிறார்‌. கயிலாயக்‌ காட்டு க்‌ 


id <24! இத்தென்கயிலாயக்‌ (கோயில்‌ அற்புதமாய்க்‌ காட்சி 
f “7? 2 . .. பட்‌ கக a Sd தத மய 
தருகிறது. அப்போது எப்படித்‌ தெரிந்திருக மய... மலரை 


கோபுரம்‌ மதில்‌ தெரு வீடுகள்‌ அக்காலத்தே டுல்லாதிருந்த 
நிலையில்‌, இக்கோயில்‌ நன்கு தெரிந்திருக்கும்‌ oever? எருனை 


நம்‌ அரசுக்‌ கமா கொண்டு பார்தகநால்‌ நன்கு புலணாரும்‌, (தே 


ne 


19, 


ர arn 


தக்கன்‌ 


ர ம 


டல ra ப. 


ல்‌ 


1. திலவகதியார்‌ வரவேற்றல்‌ திருவதிகை - சீர்காழியில்‌ ஞானசம்பந்தர்‌ 
2. திருச்சத்திமுற்ற வழிபாடு. நல்லூரில்‌ இறைவன்‌ திருவடி சூட்டல்‌ 

3. அப்பூதியடிகள்‌ வரவேற்று, மனைவி சமைக்க, மகன்‌ வாழை இலை 
4. பாம்பு கடித்து மாள, நாவுக்கரசர்‌ வினவி, எழுப்பி, உணவண்டு 


6. 


7. 


8. 


Foa 


FE gdh எக்கா E வே ருக்கு ச டல வைய்‌ ல்‌ னம்‌ i ட வ ட பலி Bare பல அட்ட Gr amet we அ லோ வட கட்கு Gai 


ஏ ள்‌ Pt கடல Oe FFE 


ட : on f : ine ச்‌ be i 
கண்ட coe iis a a ததன்‌ 


திருவீழிமிழலையில்‌ படிக்காசு பெறுதலும்‌, திருமறைக்காட்டில்‌ 
மறைக்கதவம்‌ திறத்தலும்‌ l 
திருப்பைஞ்ஞலியில்‌ இறைவன்‌ கட்டமுது தருதலும்‌, காளத்தி சென்று 
வழிபடலும்‌ 


காசி விசுவநாதர்‌ தரிசனம்‌, கங்கையில்‌ நீராடி, கயிலை செல்லல்‌ 


Fan | f | at ey ‘ 
4 > a - # gmon ane va 
te 1 ff ட me ow Se ஸர E 2: fo க ரத ANETE es Te An a rara m 


ட மயிறு 


a 
இடத்தில்‌ இன்றும்‌ அழு. அமாவாசையன்று - அப்பருக்குக்‌ 
கிடைக்கும்‌ இக்கயிலைக்‌ காட்சி _ தமக்கும்‌ கிடைக்குமே! 
வாருங்கள்‌ பார்க்கலாம்‌. அதனால்தான்‌ அப்பார்‌ பெருமானைக்‌ 
'குளிச்செழுந்த நாயனார்‌' என்று திருப்புசலூர்க்‌ கல்வெட்டுக்கள்‌ 
பேசுகின்றன. தாறாசரம்‌ கோயில்‌ சிற்பங்களில்‌ ஒன்று அப்பர்‌ 
கைலைக்‌ காட்சியை அப்படியே, படம்‌ பிடித்துக்‌ காட்டுகிறது. 


3. வடகயிலாயம்‌ ஓலோகமாதேவீச்சுரம்‌ 


நான்காம்‌ திருச்சுற்றின்‌ வடக்கில்‌ ௨ ள்ளது வடகயிலாயம்‌. 
அழகிய இக்கோயில்‌ முதலாம்‌ இராச இராசனது மனைவி 
யாராகிய தந்தி சக்தி விடங்கியரான்‌ ஓலோகமாதேவியாற்ல்‌ 
கட்டப்‌ பெற்றது. இதனாலேயே இக்கேர்யில்‌ 'ஒலோகமா 
தேவீச்சுரம்‌' என்று திருப்‌ பெயர்‌ பெற்றுத்‌ திகழ்கிறது. முற்றிலும்‌ 
கல்லால்‌ கட்டப்பட்ட சிறுகோயில்‌ சிற்ப வேலைப்பாடுகள்‌, 
கல்வெட்டுக்கள்‌ நிறைந்து காணப்படுகிறது. : இக்கோயிலில்‌ 
விழாக்கள்‌ நடக்க ஏராளமான நிலங்களும்‌ அணிகலன்களும்‌ 
நன்கொடையாகக்‌ கொடுக்கப்பட்டுள்ளன. தஞ்சையைத்‌ தலை 
நகராகக்‌ கொண்டு தன்னிகரற்ற ஆட்சி புரிந்த மாமன்னர்‌ முதலாம்‌ 
இராஜராஜர்‌ கி.பி. 985ல்‌ மூடி சூடி. 101/ வரை அண்டார்‌. எனவே, 
இராஜராஜன்‌ தஞ்சை பெரிய கோயிலைக்‌ கட்டி. முடித்த அச்‌ 
காலத்திலேயே அவன்‌ மனைவியாரால்‌ இக்கோயில்‌ இ.பி. 1006 ல்‌ 
கட்டப்‌ பெற்றது என்பது தெளிவாகத்‌ தெரிகிறது. மூலவர்‌ 
சிவலிங்கத்‌ திருமேனி மட்டுமே உள்ள கோயிலாகும்‌. 


4. ஐயாறப்பர்‌ ஆலயம்‌: காவிரிக்‌ கோட்டம்‌ 
ஓசை ஓலியெலாம்‌ ஆனாய்‌ நீயே: 


. அப்படி. யே வலமாக வந்து! விக்கிரமசோழன்‌ கோபு ர 
வாயில்‌ , வழியே--கோயிலினுள்‌ மூன்றாம்‌ இருச்சுற்றை வலம்‌ 
வருகிறோம்‌. தென்‌ மேற்கு மூலையில்‌ நின்று வடக்கு நோக்கி, 
“ஐயாறா ! ஐயாறா! என அழைக்கிறோம்‌. அடுத்தடுத்து 'ஐயாறா' 
என்ற ஒலி படிப்படியாக 7 முறை ஐயாறனே எதிர்‌ ஒலிப்பது போல்‌ 
உள்ளது. கேட்டு “ஒசை ஒலியெலாம்‌ அனாய்‌ நீயே” என அப்பர்‌ 
பெருமான்‌ இதனால்தான்‌ பாடினார்‌ போலும்‌ என மகிழ்ந்து வலம்‌ 
வருகிறோம்‌. வடகிழக்கு ஈசான்ய மூலையில்‌ யாக சாலைமரம்‌ 


82. 

நடுவே நெற்களஞ்சியமும்‌ உக்ரான ... அறையில்‌ கலக்காசுப்‌. 
பிள்ளையாரையும்‌ தென்கிழக்கு அக்னி மூலையில்‌ மடைப்‌ 
பள்ளியும்‌ கண்டு கொடிமர விநாயகர்‌, நந்தியை வணங்கி 
கோயிலினுள்‌ 200கால்‌ மண்டபத்தே நுழைகிறோம்‌. இடையே முக 
மண்டபம்‌ பிரசார மண்டபம்‌, அலுவலக மண்டபம்‌, அலங்கார 
மண்டபம்‌, சபா மண்டபம்‌, மகா மண்டபம்‌, ஸ்நபன மண்டபம்‌ 
கடந்து அர்த்த மண்டப வாயிலில்‌ ஐயாறப்பர்‌ சந்நிதி முன்‌ வந்து 
நிற்கிறோம்‌. 
நந்தி வகை: | 

வெளியில்‌ பிரும்ம நந்தியியையும்‌, கொடிமர அருகில்‌ 
இடப நந்தி (மால்விடை) யையும்‌ நடுவே மணக்கோலத்துட்ன்‌ 
அதிகார நந்தியாக மான்மழுவுடன்‌ வணங்கி நிற்பவரையும்‌, சந்நிதி | 
எதிரில்‌ சிலை வடிவில்‌ உள்ள அந்தரால நந்தியையும்‌ அதன்‌ 
அருகில்‌ பித்தளை ஐம்பொன்‌ சிலா ரூபத்தில்‌ உள்ள தரும 
நந்தியையும்‌ அதன்‌ அருகில்‌ பித்தளைப்‌ பலி பீடத்தையும்‌ அதன்‌ . 
பின்‌ உள்ள பித்தளைக்‌ கண்ணாடியையும்‌ பார்த்து சந்நிதி முன்‌ 
நிற்கிறோம்‌. ப 
பலிபீடம்‌, கண்ணாடி ஏன்‌ ? 

பலிபீடம்‌. நம்மிடம்‌ உள்ள அணவம்‌ முதலிய தீமைக்‌ 
குணங்களைப்‌ பலியிட்டுத்‌ தூயராய்ச்‌ சென்று வழிபடவும்‌ 
பித்தளை வட்டக்‌ கண்ணாடி. வருகின்ற இய சக்திகள்‌ பாபிகள்‌, 
நாத்திகர்‌ தோஷங்களை அபகரிப்பதுமாகிய முகரம்‌ எனப்படும்‌. 

(நந்தியின்‌ குறுக்கே பேர்கலாகாது என்கிறார்கள்‌. ஏன்‌ 
எனச்கேட்டுக்‌ காரணம்‌ அறிந்த பொழுது வியந்து போனோம்‌. 
சிவலிங்கப்‌ பெருமானுக்கும்‌ நந்திக்கும்‌ குறுக்கே 
செல்லக கூடாது... 

கைவாயத்தில்‌ நவரத்தின மணி பதித்த மரகத ஊஞ்சலில்‌ 
்‌ பார்வதியுடன்‌ பரமேசன்‌ அமர்ந்திருக்க, அவர்கள்‌ முன்‌ எதிரில்‌ 
வீற்றிருக்கும்‌ நந்திதேவர்‌ விடும்‌ மூச்சுக்‌ காற்றினால்‌ அந்தத்‌ தெய்வீக 
ஊஞ்சல்‌ மென்மையாக அசைந்து அடிக்‌ கொண்டு பரமேஸ்வர 
தம்பதியரை அனந்தப்‌ பரவசப்படுத்துறெது.  திருவையாறும்‌ 


. 83 
கைலாயம்தானே அதனால்‌ தான்‌ குறுக்கே செல்லக்கூடாது. 
குறுக்கே சென்றால்‌ ஊசல்‌ தடைப்படும்‌, என்பது காரணமாகும்‌. 
அடடா! என்ன உண்மை. நம்‌ முன்னோர்கள்‌ கடவுளைக்‌ 
கற்பனைக்‌ சுண்கொண்டு மானசீகமாக நம்மைப்‌ போலவே 
இறைவனை ஊஞ்சலில்‌ அமர்ததி மகி வைத்துப்‌ பார்ப்பதில்‌ 
எவ்வளவு மரியாதை! எவ்வளவு ' பய பக்தி இஃதன்றோ 
இறையுணர்வு. சிவ அம்சமே நந்தி தேவராதலின்‌ அவரை முதவில்‌ 
பாடி.ப்‌ பணிவோம்‌. o 


நந்திகேஸ்வர காயத்திரி: 

கத்‌ புருஷாய வித்மஹே சக்ர துண்டாய தீமஹி 

தந்நோ நந்திப்ரசோத யாத்‌: -சாண்டி.லய முனிவர்‌ . 

நந்திஎம்‌ பெருமான்‌ தன்னை நாடொறும்‌ வணங்குவோர்க்குப்‌ 

புந்தியில்‌ ஞானம்‌ சேரும்‌! பொலிவுறு செல்வம்‌ கூடும்‌! 

சிந்தையில்‌ அமைதி தோன்றும்‌! சிறப்புறு மக்கள்‌ சேர்வர்‌! 

இந்திர போகம்‌ கிட்டும்‌! அனா வாழ்வதானே !| 

௨ ந ந்தீஸ்வரர்‌ ஜ்‌ 

அருள்மிகு. sien 

கி.மு.வில்‌ வாழ்ந்த கரிகாற்‌ சோழனுக்கு எல்லாம்‌ வல்ல 
சித்தராக வந்து தான்தோன்றி | நாரதராக, இங்கு சுயம்பு .வடி.லில்‌ 
தோன்றியுள்ள தன்‌ இருப்பிடம்‌. காட்டி இக்கோயிலைக்‌ கட்டச்‌ 
செய்த அற்புத மூர்த்தி. | 

இன்று, APG ஒழுக, வண்ணம்‌ தட்டு. கயிலாயமாகக்‌ 
காட்சி நல்கும்‌ “காவிரிக்‌ கோட்ட்த்தே' (கோயிற்‌. பெயர்‌) 
கருவறையில்‌ சுயம்புலிங்க வடி.வில்‌ அருள்மிகு ஐயாறப்பர்‌ காட்சி 
தருகிறார்‌. தன்னை நாடி வரும்‌, உயிர்களுக்கு அருள்புரிய 
வேண்டியே சிவபெருமான்‌ அருவுருவத்‌ திருமேனியாக சிவலிங்க 
வடிவில்‌ உள்ளார்‌. l 

“காணாத்‌. அருவினுக்கும்‌ உருவினுக்கு கம்‌ காரணமாம்‌ 

நீள்நாகம்‌ அணிந்தார்க்கு நிகழ்குறியாம்‌ சிவலிங்கம்‌” 
என்பது சேக்கிழார்‌ வாக்கு, சிவலிங்க வடி.வங்கள்‌ அட்சயம்‌ 
' அனாட்டியம்‌, சுரேட்டியம்‌, சர்வசம்‌ எனும்‌ வகையில்‌ அட்சய 
வடிவில்‌ அயிர முகமுடைய சகஸ்ர லிங்சமாச இங்குன்னார்‌. இவர்‌ 


f 


84 


போன்றே இடை மருது, குடந்தை ஆய தவங்கள்‌ உள்ளவர்களும்‌ 
அவர்‌, இ a l 
பெருமான்‌ புற்று. முண்வடிவினராதலின்‌ சரியாதிராச்க 
புனுகுச்‌ . சட்டம்‌ மட்டுமே. பாணத்தின்‌ மீது கைபடாமல்‌ 
வெற்றிலையில்‌ வைத்துத்‌ தடவுவர்‌. புனுகிற்கு மணலை உதிராமல்‌ 
கட்டுப்படுத்தும்‌ சக்தி உண்டு. - இன்றும்‌ இம்மரபு வழுவாமல்‌ 
நடைபெற்று வருகிறது. அபிடேகம்‌ யாவும்‌ அவுடையார்க்கே. 
சிவலிங்கத்‌ -திருமேனிக்கு இரண்டு முழச்‌ சரம்‌ . மட்டுமே மலர்‌ 
மாலையாகும்‌. பூணூலும்‌ அணிவர்‌. நாளும்‌ அறுகால பூஜை 
உண்டு, ஐயாறப்பரின்‌ பின்புறம்‌ 27 நட்சத்திரங்களுக்குரிய 
நட்சத்திர இபம்‌, நேத்திர Bub சுடர்‌ விட்டுப்‌ பிரகாசித்துக்‌ 
கொண்டிருக்கிறது. தீவினை அகல நாளும்‌ இத்தீப கைங்கர்யம்‌ 
செய்வோர்‌ ' பலர்‌. “தேச விளக்கெலாம்‌ அனாய்‌, நீயே. 
திருவையாறு அகலர்த செம்பொற்‌ சோதி" என்பது எவ்வளவு 
பொருத்தம்‌. செம்பொற்‌ சோதியாக உள்ள மகாலிங்கம்‌ புனுகுக்‌ 
காப்புடன்‌ விளக்கொளியில்‌ மின்னுகின்றார்‌. 

புனுகு மணம்‌ தம்‌ மூக்கைத்‌ துளைக்கிறது. இதுவரை நாம்‌ 
சண்டறியாத ஓர்‌ இன்ப மணம்‌ நம்‌ உள்மனத்தையும்‌ மணக்கச்‌ 
செய்கிறது. அவரை வழிபடும்‌ பொழுது நம்மை அறியாது நம்‌ 
மனம்‌” அவருடன்‌ ஒன்றுபடுவதை உணர்கிறோம்‌. இதுவே 
இறையாற்றல்‌, திருவருட்‌. சக்தி என்பதாகும்‌. 

எனவே, 'புற்றிடங்கொண்ட பெருமானே ! இண்டாத்‌ 
திருமேனி நாதா! தான்தோற்றியப்பா ! என்றெல்லாம்‌ அவரை 
அகங்குழைய அழைக்கிறோம்‌. அதுமட்டுமல்ல திருவாரூர்‌ 
- திருவையாறு காஞ்சீபுரம்‌ அகிய மூன்று தல மூர்த்திகளும்‌ (மண்‌) 
்‌ பிருதிவி வடிவினர்‌. திருவாரூர்‌ சிவதத்துவம்‌ மிகுந்தது. காஞ்சீபுரம்‌ 
்‌ சத்திதத்துவம்‌ மிகுந்தது. திருவையாறோ சிவசக்தி தத்துவம்‌ 
இரண்டும்‌ மிகுந்தது. அதனால்தான்‌ வழிபாட்டில்‌ நாளும்‌ நாம்‌: 
“ஆரூர்‌ அமர்ந்த அரசே போற்றி! சீரார்‌ திருவையாறா போற்றி 
ஏகம்பத்துறை எந்தாய்‌ போற்றி ! பாகம்‌ பெண்ணுரு ஆனாய்‌ போற்றி 
காவாய்‌ கனகத்‌ திரளே போற்றி! கயிலை மலையானே போற்றி போற்றி 
என அறிந்தோ அறியாமலோ இம்மூவரையும்‌ இணைத்தே போற்றி 
வழிபாடு செய்கிறோம்‌. செம்பொற்சோதியைக்‌ கனகத்‌ 


85 


திரளாகவும்‌ தென்கயிலாய மாதலின்‌ கயிலை மலையானே 
என்றும்‌ பொருத்தமுற நம்மைக்‌ காக்க - அழைக்கின்றோம்‌. 
வாராதிருப்பானா ஐயாற்றெம்‌. பெருமான்‌ வருவான்‌ வந்து 
பாருங்கள்‌ ! é 
“எல்லா வுலகமு மானாய்‌ நீயே யேகம்ப மேவி யிருந்தாய்‌ நீயே! 
நல்லாரை நன்மை யறிவாய்‌ நீயே! ஞானச்‌ சுடர்விளக்காய்‌ 
நின்றாய்‌ நீயே! 
பொல்லா வினைகளறுப்பாய்‌ நீயே! புகழ்ச்சே வடியென்மேல்‌ 
வைத்தாய்‌ நீயே! 
செல்வாய்‌ வவ தருவாய்‌ நீயே திருவையா றகலாத 
செம்பொற்‌ சோதீ!" 
ஓர்‌ அற்புதம்‌: | 
பஞ்சநதீஸ்வரர்‌, ப்ரணதார்த்திறரர்‌ ஜெப்பேசர்‌, திரிசூலி 
என்றெல்லாம்‌ அழைக்கும்‌ ஐயாற்றெம்பெருமானுக்கு. அருமை 
யான உருத்திராச்கப்‌ பந்தல்‌ . அமைக்கப்பட்டுள்ளது. 
(இருவானைக்காவில்‌ சிலந்தி, தன்வாய்‌ . நூலினால்‌ பந்தல்‌ 
அமைத்தது போல) காசிவாசி பனசை ஸ்ரீலஸ்ரீ. அருணனந்தித்‌ 
தம்பிரான்‌ ஸ்வாமிகள்‌ 27.1.1970 அன்று 3, ‘9° x33," 9" அளவில்‌ 40 
சரங்கள்‌ கொண்ட 2249 உருத்திராக்க | மணிகளாலான 
விதானத்தை அழகுற அமைத்துள்ளார்கள்‌. கருவறை அடுத்துள்ள 
அர்த்த மண்டபத்தை நான்கு வேதங்களே நான்கு தூண்களாக 
வந்து ஐயாறன்‌ அலயத்தைச்‌ சுமக்கின்ற அதிசயத்தைப்‌ : 
பார்க்கிறோம்‌. இது ஒரு தனிச்சிறப்பு. 
ஐயன்‌ அருகில்‌ அன்னை உமா: 


z ஐயாறப்பனின்‌ இடப்புறத்தே யோக சக்தி போக சக்தி 
எனக்‌ கூறப்படும்‌ உமா தேவியின்‌ செப்புத்‌ திருமேனி உள்ளது. இது 
தி.பி. 10-11 ஆம்‌ நூற்றாண்டைச்‌ சார்ந்ததாசலாம்‌. அன்னை உமா 
பத்மபீடத்தில்‌ இடச்காலைத்‌ தொங்சவிட்டு வலக்காலை சற்று 
மடக்க சற்று உயர்த்தி அமர்ந்து சாட்சி தருகிறாள்‌. இத்தேவியின்‌ 


1. ஆணைத்திருமுறையும்‌, உருத்திராக்க விதானமும்‌, பனசை ஆதீன 
காசிமட வெளியீடு 1971 பக்கம்‌. 15 


2. திருவையாறு ச. இராசகோபால்‌ 


86 

இரு திருக்கரங்கள்‌ வலது கரம்‌ கடக முத்திரை காட்டியும்‌ இடது 
கரம்‌ பீடத்தில்‌ ஊன்றியும்‌ காணப்படுகின்றன. தலையில்‌ 
மகுடமும்‌, காதுகளில்‌ மகர குண்டலங்களும்‌ மார்பில்‌ உபவீதமும்‌ 
இடையில்‌ கணுக்கால்‌ வரையிலான வரிச்சேலையும்‌, கால்களில்‌ 
சிலம்புகளும்‌ அணி செய்கின்றன்‌. உதடுகளில்‌ இளநகை 
தவழ்கிறது. இடது கரத்தை ஊன்றியதால்‌ இடது தோள்‌ உயர்ந்த 
பாவனை சிற்பியின்‌ திறமையைக்‌.காட்டுகிறது. Qo. உயரமுள்ள 
அழகிய மூர்த்தி. 

முச்சக்திகளில்‌ ஞானசக்தி சிவலிங்க பீடத்தில்‌ உள்ளவள்‌. 
இச்சாசக்தி போகயோக சக்தியாக எப்பொழுதும்‌ இறைவன்‌ 
பக்கத்திலேயே இருக்கும்‌ இவள்‌ வெளியில்‌ வாராதவள்‌. கிரியா 
சக்தி என்பவளே உற்சவமூர்த்தியாக உலாவருபவள்‌. 

“சுயம்பு” என்பதற்கு “AGGA என்பது பொருள்‌. 
அர்த்த யாமத்தே சுயம்புத்‌ திருமேனி பாதுகாப்பிற்காக செப்பு 
கவசம்‌ இடப்‌ பெறுவர்‌. விசேட காலங்களில்‌ வெள்ளிக்‌ கவசம்‌ 
அணிவிப்பர்‌. பீடத்தின்‌ முன்‌ பார்வைத்‌ தகடு கவசமாக இடபமும்‌ 
திரிரூலமும்‌ பொறிக்கப்பட்டிருக்கும்‌. “கங்காளர்‌ திரிசூலப்‌ 
படையாளர்‌ திருவையாறே” எனும்‌ ஞானசம்பந்தர்‌ தேவாரம்‌ 
இதனை வலியுறுத்தும்‌. இதனால்‌ சுவாமிக்குத்‌ திரிசூலி என்ற 
. பெயரும்‌ உண்டு. பஞ்சாபகேசர்‌ எனும்‌ பெயருக்கேற்ப ஈசானம்‌ 
தத்புருடம்‌ அகோரம்‌ வாமதேவம்‌, சத்யோஜாதம்‌ எனும்‌ ஐந்து 
முகத்‌ தோற்றத்தையும்‌ மானசீகமாக நினைத்துப்‌ பார்த்தால்‌ 
ஐயாறப்பர்‌ ops வடிவில்‌ தோற்றமளிப்பார்‌. மேலும்‌ அவரவர்‌ 
கருத்திற்கிசைந்த வடிவிலெல்லாம்‌ தோற்றமளிப்பார்‌. இதுவும்‌ 
ஐயாறப்பரின்‌ தனிச்சிறப்பாகும்‌. — 
முதல்‌ திருச்சுற்று வலம்‌ வருவோம்‌ 
| ஐயாறப்பரின்‌ அருஞ்சிறப்புக்களை அறிந்த நாம்‌ சந்நிதி 
. இருபுறமும்‌ அடியோம்‌ எழுதியுள்ள திருக்கோயிற்‌ இறப்பும்‌ 
மூர்த்தங்களின்‌ உயர்வும்‌ 'ஏமூர்தல வரலாறு' இவற்றையும்‌ 
படித்துணர்ந்தவாறு அனுமதி கணபதியை வழிபட்டுத்‌ தென்புற 
நிலைவாயிற்‌ படி வழியே முதற்சுற்றாலை (பிரகாரம்‌) பற்றியும்‌ அறிய 
முற்படுவோம்‌. இத்திருச்சுற்று மாளிகை, ௮கழி அமைப்பில்‌ 


87 

ஐயாறப்பரை ஒட்டி மிக நெருக்கமாக எடுக்கப்பட்டுள்ளது. 
இதனடியில்‌ ஏராளமான கல்வெட்டுக்கள்‌ உள்ளன. 
சிற்பங்கள்‌ 

இத்திருச்சுற்றில்‌ — அருமையான கிபி . 10 அம்‌ 
நூற்றாண்டைச்‌ சார்ந்த சப்த மாதர்கள்‌ சிற்பங்கள்‌ உள்ளன. இவை 
ஒரே பலகைக்‌ கல்லில்‌ செதுக்கப்பட்டவை. சப்த மாதர்கள்‌ 
அவரவர்களுக்குரிய கொடிகளுடனும்‌, படைக்கலன்களுடன்‌ : 
தெளிவாக அழகாக செதுக்கப்பட்டுள்ளனர்‌. சப்த மாதர்களுக்கு 
முன்னும்‌ பின்னும்‌ வீரபத்திரர்‌, விநாயகர்‌ சிற்பங்கள்‌ தெளி 
வில்லாமல்‌ உள்ளன. அதனையடுத்து 63 நாயன்மார்‌ 
திருவுருவங்கள்‌ குறிப்புகளுடன்‌ காணப்படுகின்றன. அத்துடன்‌ 
' அச்சுதப்‌ பநாயக்கரும்‌ அவர்‌ மனைவியும்‌ சிலை வடிவில்‌ 
உள்ளனர்‌. எதிர்‌ மாடத்தே ஜெப்பேச லிங்கம்‌ உள்ளது. மற்றும்‌ 
நடராசர்‌, திரிபுரசுந்தரி உமா மகேஸ்வரர்‌ சிற்பம்‌' அருமையாக 
உள்ளது. இதன்‌ திருவாசியின்‌ அமைப்பு ஒங்கார வடிவத்தில்‌ 
உள்ளது. விதானத்தே அக்கால வண்ண ஓவியம்‌ உள்ளதும்‌ ' 
காணலாம்‌. 
தென்முகக்‌ கடவுள்‌: 

ஐயாறப்பர்‌ கோயிலின்‌ ' தென்‌ ' கோஷ்டத்தில்‌ 
தெட்சிணாமூர்த்தி காலின்‌ 8ழ்‌ அமை காட்டப்பட்டுள்ளது ஒரு 
புதுமை. அது மட்மெல்ல 18 வகை தென்முகக்‌ கடவுளருள்‌ இவர்‌ 
அரிகுரு சிவயோக தட்சிணாமூர்த்தி அவார்‌. திருவீழிமிழலையில்‌ 
கண்மலரிட்டு அர்ச்சனை செய்து சக்கரம்‌ பெற்ற திருமால்‌ ஜெபப்‌ 
பெருமையை உணர்ந்து இங்கு இம்மூர்த்தியிடம்‌ உபதேசம்‌ 
பெற்றார்‌. அதனால்‌ இவர்‌ அரிகுரு அனார்‌. இதற்கு அகச்‌ சான்று 
ஞானசம்பந்தர்‌, “இருவரும்‌ அறியா வண்ணம்‌ ஒள்‌ எரியாய்‌ 
உயர்ந்தார்‌ பெயர்ந்தநன்‌ மாற்கும்‌ குருவராய்‌ நின்றார்‌ குறைகழல்‌ 
வணங்கக்‌ கோணமா மலையமர்ந்தாரே" என்பார்‌. 

மேற்குக்‌ கோஷ்டத்தே லிங்கோர்ப்பவருக்குப்‌ பதில்‌ 
அர்த்தநாரீசராக உள்ளார்‌. அதில்‌ ஓர்‌ புதுமை அம்பிகை 
திருவுருவம்‌ வலப்பாகத்து ஆள்ளனது. காரணம்‌. “அரியலால்‌ 
தேவியில்லை ஐயன்‌ ஐயாறனார்க்கே” எனும்‌ திருமுறைப்படி 


88 

திருமால்‌ அம்பிகை வடிவில்‌ உள்ளதால்‌ வலப்‌ பாகத்து உள்ளார்‌. 
மற்றுமொரு கருத்து. அகத்தியர்‌ வழிபட்ட தலம்‌ என்பதற்கு 
அடையாளம்‌ அர்த்தநாரீசர்‌ இடம்‌ மாறியிருப்பது வழக்கம்‌ 
என்பர்‌, ்‌ சான்று கரந்தை கருணாகர ஸ்வாமி கோவில்‌. 
வடகோஷ்டத்தில்‌ நான்முகன்‌ உள்ளார்‌. 
- மூலக்கோயில்‌ ஆதிக்கோயில்‌ 

இ.பி. பத்தாம்‌ நூற்றாண்டில்‌ கோயிற்‌ கலை வளர்ச்சியுற்ற 
பின்னர்தான்‌ பரிவார தெய்வங்களுக்குத்‌ தனிக்‌ கோயில்கள்‌ 
ஏற்பட்டன. அதற்கு முன்‌ கருவறைச்‌ சுற்றியே பரிவார 
மூர்த்தங்கள்‌ அமைக்கப்பட்டிருந்தன. அம்முறையில்தான்‌ இங்கு 
அதிக்கோயில்‌ அமைப்பில்‌ அனைத்து மூர்த்திகளும்‌ இத்திருச்‌ 
சுற்றில்‌ இடம்பெற்றுள்ளன. நின்ற நிலையில்‌ ஐயாறப்பரை 
பூசனை செய்து கொண்டுள்ள நவக்‌ கிரகங்கள்‌, பைரவர்‌, 
சண்டேசர்‌ ' போன்ற அனைத்து மூர்த்தங்களும்‌ இங்கு 
அமைந்திருப்பது ஒரு தனிச்‌ சிறப்பு. அதன்‌ பிறகே கோயில்‌ 
விரிவடைநதுள்ளது தெளிவாகிறது. முதல்‌ திருச்சுற்றில்‌ பக்தர்கள்‌ 
வலம்‌ வருவதில்லை. காரணம்‌; புராணப்படி இறைவனின்‌ 
சடைமுடி. விரிந்து கிடப்பதாலும்‌ மகாலெட்சுமி தவம்‌ 
இருப்பதாகவும்‌ ஐ$கம்‌ அதலின்‌ வரக்‌ கூடாதென்பர்‌. மேலும்‌, 
திருக்கயிலையில்‌ சுவாமி திருமலைக்குச்‌ சமீபத்தில்‌ இருக்கும்‌. 
்‌ திருச்சுற்றில்‌ யாரும்‌ வலம்‌ - வருதல்‌ என்பது இயலாத ஒன்று. 
அவ்வாறே ஐயாற்றுப்‌ பெருமானின்‌ திருக்கோயில்‌ தென்‌ 
திருக்கயிலை யாதலின்‌ இங்கும்‌ உள்‌ பிரகாரத்தை வலம்‌ வருதல்‌ 
கூடாது என்பதும்‌ திருவருட்‌ குறிப்பே. 
இரண்டாம்‌ திருச்சுற்று வலம வருவோம்‌ 


திரும்பிய நாம்‌ கீழ்புற்‌ வாயில்‌ ஐயாறப்பரை sae 
மீண்டு அவ்வழியே இரண்டாம்‌ பிரகார முற்றம்‌ வருகிறோம்‌. 
இடப்புறச்‌ சுவர்களில்‌ கல்வெட்டுக்கள்‌ நிறையவுள்ளன. புதல்‌ 
DAG பல புதுமைகள்‌ காத்றொச்கின்றன. நிலையை ஓடு. சிறு 
கோயில்‌: விநாயகரே சிவலிங்க வடிவில்‌ கணேச லிங்கமாக 
உள்ளார்‌. பக்கத்தில்‌ மூஷிக வாகனம்‌ உள்ளது. இது எங்கும்‌ 
காணக்‌ கிடைக்காத ஒன்று. எதிரில்‌ திருமாளப்பத்தி எனும்‌ 


&9 , 


(இரட்டை க மண்டபம்‌ பிரகாரம்‌ முழுதும்‌ அமைந்திருக்க, 
அதில்‌ புராணக்‌ கதைகளை அழகிய பேசும்‌ பொற்‌ சித்திரங்களாக 
வரைந்துள்ளார்கள்‌. . மேடை முன்புறம்‌ கல்வெட்டுக்கள்‌ உள்ளன. 
கண்டு வலம்‌ வருகிறோம்‌. வலப்புறம்‌ பெரிய மண்டபம்‌ 
சோமாஸ்கந்தர்‌ மண்டபம்‌ தனிவிமான அமைப்பு அவுடையார்‌ 
கோயில்‌ கொடுங்கை போன்ற சிற்ப வேலைப்பாடு சிம்மத்‌ 
தூண்கள்‌ இவைகளைக்‌ கண்டு மகிழ்ந்த நாம்‌ தென்‌. கோஷ்ட 
மூர்த்தமாக அபதோத்தாரண பைரவர்‌ எனும்‌ சீர்காழி 
சட்டநாதர்‌ உள்ளது கண்டு முக்தி மண்டபம்‌ வருகிறோம்‌. நாகை, 
STE, ஐயாறு இம்மூன்றில்தான்‌ முத்தி மண்ட பங்கள்‌ உள்ளன. 
இதில்‌ ஜெபம்‌ செய்வது மிக்க இறப்பு. பலன்‌ மிகுதி. 
இம்மண்டபத்தமர்ந்து ஜெபம்செய்து பேறு பெற்றோர்‌ பலர்‌, 
நாமும்‌ அமர்ந்து தியானம்‌ செய்யலாமே. | 


ஆதி விநாயகர்‌: 


இருசைகளோடு கூடிய மிகப்‌ பழமையான மூர்த்தி. 
இக்கோயிலைக்‌ கட்டுவதற்குக்‌ காரணமானவர்‌. வெளியில்‌ 
இருபுறமும்‌ குழந்தைபோல அமர்ந்துள்ள காவலர்கள்‌. தென்புறம்‌ 
கூழ்ப்பாண்ட கும்போதரன்‌., வடபுறம்‌ லம்போதர கும்போதரன்‌ 
இவர்களை வணங்குகிறோம்‌. அடுத்து! நவக்கிரகங்கள்‌ 
றைவனைப்‌ பூசிப்பதால்‌ வலம்‌ வரும்‌ அமைப்பு இங்கு இல்லை. 
நவக்கிரகங்களின்‌ இடப்புறம்‌ அகத்தியர்‌ லிங்க வடிவிலும்‌ அவர்‌ 
மனைவி உலோபாமுத்திரை காவேரி அம்மனாகவும்‌ உள்ளனர்‌. 
அடிப்‌ பதினெட்டாம்‌ பெருக்கு அன்று திரளான மக்கள்‌ இக்‌ 
காவேரியம்மனை வழிபடுவர்‌. எதிரில்‌ பஞ்சபூத லிங்கத்‌ தரிசனம்‌, 
கிடைக்கிறது. முக்தி மன்டபமாயெ இச்செப்பேச மண்டபத்தே 
நாமும்‌ சிறிது நேரம்‌ அமர்ந்து ஐந்தெழுத்து ஒதி அமைதி 
பெறுகிறோம்‌. இங்கு ஒர்‌ அற்புதச்‌ சிற்பம்‌ ஆதியில்‌ இக்கோயிலைக்‌ 
கட்டிய கரிகாற்சோழன்‌ உருத்திராக்கமுடி, தரித்துத்‌ தவக்கோலத்‌ 
துடன்‌ வடக்கு தோக்கியும்‌, அவன்‌ மனைவி தெற்கு நோக்கி 
செம்பியன்‌ மாதேவி வணங்கும்‌ கோலத்துடனுமுள்ளனர்‌ காண 
வேண்டிய ஒன்று. வடபுறச்‌ சிறிய கற்கோயில்‌ அழகாச உள்ளதும்‌ 
ஐம்பூதலிங்கங்களும்‌ காணத்‌ தக்கது. தரையில்‌ நந்தியின்‌ குளம்பு. 
சாண்கிறோம்‌. பூல்‌ 


90 
வேலவன்‌ கோட்டம்‌: 


மேல்‌ பிரகாரத்தே அழகிய வில்லேந்திய வேலவரை 
தனிக்கோயிலில்‌ 'குமாரஸ்தவம்‌' பாடிப்‌ பணிகின்றோம்‌. எங்கும்‌ 
காணக்கிடைக்காத அற்புத மூர்த்தி இவ்வேலவன்‌ கோட்டத்தே 
உள்ளார்‌. சென்னையில்‌ கந்த கோட்டம்‌, காஞ்சியில்‌ குமர 
கோட்டம்‌, ஐயாற்றில்‌ வில்லேந்திய வேலவன்‌ கோட்டம்‌. மேல்‌ 
பிரகார மேடையில்‌: பாண லிங்கங்களுடன்‌ அவுடையாரின்‌ மீது 
விநாயகர்‌ வடைய விநாயகராகவுள்ளார்‌. இது ஓர்‌ புதுமை. 
மேடையின்‌ தென்கோடியில்‌ கோவிந்த இட்சதரும்‌, அவர்‌ 
மனைவியும்‌ சிவலிங்க அம்பாள்‌ வடிவில்‌ உள்ளனர்‌. 
காசி விசுவநாதர்விசாலாட்சி உட்கோயில்‌: 

வடமேற்கு மூலையை ஒட்டி. இரண்டு சந்நிதி இரண்டு 
விமானங்களுடன்‌ பரிவார மூர்த்தங்களுடன்‌ தனிக்கோயிலாகவே 
காட்சி தருகின்றன. : இரு சந்நிதி எதிரிலும்‌ நந்தி பலி பீடங்‌ 
சளுள்ளன. அத்துடன்‌ அழகே பெண்‌, சிலை உருவில்‌ நின்று 
கொண்டு சந்நிதியை வணங்கிக்‌ கொண்டுள்ளான்‌. மூலவர்‌ 
விஸ்வநாதர்‌, விசாலாட்சி, விநாயகர்‌, முருகன்‌, தட்சிணாமூர்த்தி, 
பிர்மா, துர்க்கை, விரலெக்குமி, சண்டேசர்‌, பைரவர்‌, நந்தி, 
“பலிபீடம்‌, சூரியன்‌ யாவும்‌ உயிர்க்‌ கற்களால்‌ உருவானவை. 
சிலைகள்‌ மரகதம்‌ போன்ற பசுமை நிறத்துடன்‌ காணப்‌ 
படுகன்றன. அனைத்தும்‌ ஒரே இடத்திலிருந்து கொணர்ந்த கல்‌ 
என்பது நன்கு தெரிகிறது. சிற்ப வேலைப்பாடும்‌ மிக 
உயர்வாகவுள்ளது. 

இக்கோயில்‌ திருப்பணியாரால்‌ செய்யப்பட்டது 
என்பதறிய பல நாள்‌ பலரைக்‌ கேட்டும்‌ ஏதும்‌ கடைக்கவில்லை. . 
திருவருள்‌ சிந்தனையோடு மனமுருகி வேண்டி நின்ற காலை 
எய்ப்பினில்‌ வைப்பாக 90 வயதுடைய பெரியவர்‌ சிவத்திரு 
சண்டமங்கலம்‌ சுந்தரக்‌ குருக்கள்‌ அவர்கள்‌ மூலம்‌ விளக்கம்‌ 
கிடைத்தது: 

பெண்சிலையொன்று முக்காடிட்டு வணங்கிக்‌ கொண்டு 
சந்நிதி எதிரில்‌ நிற்பவள்தான்‌ 2அம்‌ சிவாஜி மன்னரின்‌ 
மனைவியாவாள்‌. “காமாட்சி பாய்ஷாப்‌” எனும்‌ மராட்டியப்‌ 


91 


பெண்‌, சிலையின்‌ ஒழ்‌ பெயருள்ளது. 100 வயது வரை உயிருடன்‌ 
. இருந்தவள்‌, அக்காலத்திலெல்லாம்‌ காசி சென்று வந்தவர்கள்‌, ஒரு 
கோயிலில்‌ சிவலிங்கப்‌ பிரதிட்டை செய்தால்‌ மோட்சம்‌ 
கிடைக்கும்‌ எனும்‌ சாத்திரப்படி. சிவலிங்கப்‌ பிரதிட்டை 
செய்துள்ளார்கள்‌. காசிஇராமேஸ்வரம்‌ போன்ற தலங்களில்‌ 
நிறைய சிவலிங்க பிரதிட்டைகளைக்‌ காணலாம்‌. அம்முறையில்‌ 
தான்‌ தஞ்சை மராட்டிய மன்னர்‌ 2௮ம்‌ சிவாஜி (18321855) மனைவி 
"காமாட்சி பாய்ஷாப்‌” எனும்‌ மராட்டியப்‌ பெண்ணால்‌ .பி.19.50ல்‌ 
இக்காசி விசுவநாதர்விசாலாட்‌சி கோயில்‌ கட்ட ப்பட்டுள்ளது. 
இதற்கு நாலுவேலி நிலமும்‌ நிவந்தமாக விடப்பட்டுள்ளது. 
பின்னர்‌ கிடைத்த மற்றொரு செய்தி: 
| * பாணாசுரன்‌ தம்‌ ஈராயிரம்‌ கைகளால்‌ அபிரம்‌ அயிரம்‌ 
சிவலிங்கங்களுக்குப்‌ பூசை செய்து நர்மதை, சுண்டடி முதலிய 
புனித நதிகளில்‌ விட்ட அச்சிவலிங்கங்களே பாணலிங்கங்கள்‌. 
இவை கூழாங்கற்கள்‌ வடிவமெய்தின. 

வடநாடு செல்வோர்‌ இப்புனித நதிகளில்‌ கிடைக்கும்‌ 
இக்கூழாங்கற்‌ சிவலிங்கங்களைக்‌ காசிக்குக்‌ கொண்டு சென்று 
கங்கையில்‌ நீராட்டி அவற்றிற்கு விசுவநாதர்‌ என்னும்‌ பெயர்‌ 
சூட்டித்‌ தங்கள்‌ ஊர்களில்‌ பிரதிட்டை செய்து காசி விசுவநாதர்‌ 
எனக்‌ கொண்டார்கள்‌. பொருட்‌ செல்வர்கள்‌ (மன்னர்கள்‌) தனிக்‌ 
கோயில்கள்‌ அமைத்து வழிபாடாற்றினர்‌. அத்தகையதே 
இக்கோயிலுமாகும்‌. 

இவ்வாறே காடேராவ்‌, அப்ராம்‌ பண்டிதர்‌ இருவராலும்‌ 
எடுத்த இருமுழு சிறுகோயில்கள்‌ கொடிமரம்‌ எதிர்‌ புறம்‌ இருந்தன. 
அவை 1971 குடமுழுக்கு சமயம்‌ அவற்றில்‌ ஒன்றை காசிவிசுவநாதர்‌ 
பக்கத்திலுள்ள மேடையில்‌ இராமேஸ்வரம்‌ இராமநாதர்‌ எனும்‌ 
சிற்றாலயமாக அமைத்துள்ளார்கள்‌. மற்றொன்று தென்க யிலாயத்‌ 
துள்ளே வைத்துள்ளார்கள்‌. அவற்றிற்கெல்லாம்‌ நிவந்தங்கள்‌ 


ப்ப 


* ஊவாரம்‌" - சமய இலக்கியத்திங்கள்‌ இதழ்‌ மதுரை-மவர்‌ 9 இதற்‌ 1 
(1994 மே பக்கம்‌ 17,18 


92 

இங்கு பவானிநாகநாதர்‌ என்பவராலும்‌, பிரணதார்த்‌ 
திஹரர்‌ என்பவராலும்‌, அவுடையப்பபிள்ளை என்பவறாலும்‌, 
சிவலிங்கப்‌ பிரதிட்டை செய்து அவரவர்‌ பெயராலேயே 
உள்ளதைக்‌ காணலாம்‌. மேல்‌ பிரகாரத்தே காசி சென்று வந்த 
பெயர்‌ தெரியாதவர்களால்‌ பிரதிட்டை செய்யப்பட்ட பாண 
லிங்கங்கள்‌ வரிசையாகவுள்ளன என்று பல செய்திகள்‌ 
அறிந்தோம்‌. 
பள்ளியறை: 

வடமேற்கு மூலையில்‌ சிறிய அறை, கண்ணாடி 
விமானக்கட்டிலின்‌ 'ஊஞ்சலின்‌ மீது ஐயாறன்‌ அம்மையப்பராக 
அமர்ந்து கொண்டு நாளும்‌ அன்மாக்களுக்கு நல்லருள்‌ இன்பத்தை 
வழங்கிக்‌ கொண்டுள்ளார்‌. அர்த்த யாம வழிபாடு மிக மிகச்‌ 
சிறந்தள. ஒருநாளில்‌ 6 கால வழிபாட்டையும்‌ செய்த பலன்‌ கட்டும்‌. 
சேத்தி கோலத்தில்‌ அம்மையப்பரை வழிபடுவதற்குப்‌ பலன்‌ 


மிகுஇயுண்டு. சேவிக்க வாருங்கள்‌. 
. திருத்தல்த்தருகுலவிருட்சம்‌) 


இத்தலத்தின்‌ புனித மரம்‌. வில்வம்‌(கூவிளம்‌/. இரண்டாம்‌ 
பிரகாரமாயெ இதன்‌ :மேல்த்திசையில்‌ மூன்று வில்வ மரங்கள்‌. 
பயிர்‌ செய்து பாதுகாத்து வருகின்றனர்‌. 

| தலமரம்‌ (தலவிருட்சம்‌) என்பது அதிகாலத்தே நம்‌ 
முன்னோர்கள்‌ கானகத்தை இருப்பிடமாகக்‌ கொண்டு வாழ்ந்து 
. வந்தனர்‌. அவர்கள்‌ வாழும்‌ காட்டில்‌ எந்த மரம்‌ அதிகமாக 
உள்ளதோ அம்மரத்தடியில்‌ இறைவனது உருவத்தை எழுந்தருளச்‌ 
: செய்து வழிபட்டனர்‌. சில கானகத்தே குறித்த மரத்தடியில்‌ 
தான்தோன்றி நாதராக இறைவன்‌ சுயம்பு வடிவில்‌ தோன்றி 
அவ்வழி வரும்‌ அல்லது அப்பக்கத்தே ஆளும்‌ அரசனுக்கு 
அறிவித்து கோயில்‌ கட்டச்‌ செய்வதுண்டு. அவ்வாறே கடம்ப 
வனமாகிய மதுரையிலும்‌, வில்வாரண்யமாகிய திருவையாற்றிலும்‌ 
சித்தரால்‌ அறிவிக்கப்‌ பெற்று கரிகாலன்‌ மூலம்‌ இக்கோயில்‌ 
கட்டப்‌ '.பெற்றது என்பது அறிவோம்‌. இன்னும்‌ சில 


ஊர்ப்பெயர்கள்‌ வனப்‌ பெயரால்‌ உள்ளதைக்‌ காணலாம்‌. 


23 


ஒரு மன்னன்‌ காடுகெடுத்து நூாடர்க்க முற்படும்போது 
ஊரின்‌ நடு நாயகமாக தெய்வத்திற்குத்‌ திருக்கோயில்‌ அமைத்த 
பின்பே, வீதிகள்‌, தெருக்களை ' அமைப்பான்‌. இவ்வாறு 
கோயில்கள்‌ அமைத்த போதிலும்‌ அதியில்‌ இருந்த மரத்தினை 
அழிக்காது அதனை இன்றளவும்‌ கவசமிட்டுப்‌ பாதுகாத்து 
வருவதை மதுரை போன்ற தலங்களில்‌ காணலாம்‌. பிற தலங்களில்‌ 
அதிமரத்தின்‌ நினைவாக சுவாமிக்கு அருகில்‌ தலமரம்‌ என்ற 
பெயரில்‌ அவ்வின மரத்தை வளர்த்து வருகின்றனர்‌. அம்முறையில்‌ 
இத்தலத்தின்‌ அதி மரம்‌ வில்வமாகும்‌. எனவே, இத்தலம்‌ 
வில்வாரண்ய க்ஷேத்திரம்‌ எனப்படும்‌. 
வில்வத்தின்‌ தனிச்சிறப்பும்‌ உயர்வும்‌: 

வில்வம்‌ சிறந்த மூலிகைக்‌ குணமும்‌, சிவபெருமானுக்கு 
உகந்த மரமும்‌ அகும்‌. இதன்‌ இலை மூன்று இதழ்களோடு கூடியது. 
சிவபூஜைக்கு: மிக்க சிறப்புடையது. உடனடியாக பலந்தரவல்லது. 
வில்வம்‌ சிவபெருமானது இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியா சக்தி 
என்ற மூன்று சக்திகளின்‌ .வடி.வமாகும்‌. மும்மூர்த்திகள்‌ தன்மை 
பெற்ற தென்‌ முூவிதம்‌ முக்குணம்‌ உடையது. மூன்று கண்கள்‌ 
போலவும்‌, மூன்று ஆயுதம்‌ போலவும்‌, முப்பிறவிப்‌ பாவங்களை 
அழிக்கவல்லதாகும்‌. இதன்‌ சிறப்பை “வில்வாஷ்டகம்‌' உயர்வாகச்‌ 
சிறப்பிக்கும்‌. வில்வத்தை அள்காட்டி. விரலும்‌, கட்டை விரலும்‌ 
கொண்டு எடுத்து, சந்தன ஜலத்தில்‌ தோய்த்து பரமேஸ்வரனைப்‌ 
பூஜிக்க வேண்டும்‌. ௮ர்சித்த வில்வ இதழை திருவருட்‌ பிரசாதமாக . 
உட்கொள்ளலாம்‌. இலையும்‌, காயும்‌ அனைத்து தோய்கட்கும்‌ 
மருந்தாகும்‌. அதலின்‌, வில்வ மரத்தடியில்‌ மூன்று நாள்‌ ஊண்‌ 
உறக்கமின்றி அரகர என்ற சிவஜபம்‌ செய்தால்‌ சகல பாவங்களும்‌ 
நீங்கும்‌. கொலை பாதகங்களும்‌ அகலும்‌. வில்வ: மரத்தடியில்‌ 
அமர்ந்து : மந்திர ஜபம்‌, தியானம்‌. செய்தால்‌ சகல மந்திர 
சித்திகளைப்‌ பெறலாம்‌. அதன்‌ அருள்‌ வீச்சு, நம்‌ உடலிற்‌ பாயும்‌ 
அனுபவத்தையும்‌ உணரலாம்‌. பூஜைக்குரிய மற்றப்‌ பத்திரங்களில்‌ 
குண தோஷம்‌ இருந்தால்‌ பூஜிக்சலாகாது. அயின்‌, வில்வ இலை 
மடங்கியோ,  சுருங்கியோ, வாடியோ, புழுக்கடியுண்டோ 
இருந்தால்‌ பூஜை செய்யலாம்‌. வில்வத்தை அறு மாதங்கள்‌ வரை 
வைத்திருந்து அர்ச்சிக்கலாம்‌ என புட்பவிதி எனும்‌ நூல்‌ கூறுறெது. 


94 
வில்வம்‌ கிடைக்காவிடில்‌ பூஜித்த வில்வத்தையே கழுவி மீளவும்‌ 
சாத்தலாம்‌ ஒரு மாதம்‌ வரை. இதன்‌ வகை பஞ்ச வில்வங்கள்‌ 
எனப்படும்‌. நொச்சி, வில்வம்‌, கிளுவை, முல்லை, விளா எனும்‌ 
இவைகள்‌ மூவிதமுடையவை பூஜைக்கு உகந்தவையாகும்‌. 
வில்வாஷ்டகம்‌: பில்வதள ஸ்தோத்திரம்‌ 
1.  தரிதளம்‌ த்ரிகுணாகாரம்‌ த்ரிநேத்ரம்ச தரியாயுதம்‌ 
தரி ஜன்ம பாபஸம்ஹாரம்‌ ஏகபில்வம்‌ சிவார்ப்பணம்‌: 
2. தரைசாகைர்‌ பில்வபத்ரைச்ச அச்சித்ரை: கோமளைச்சபை: 
தவபூஜாம்‌ கரிஷ்யாமி ஏகபில்வம்‌ சிவார்ப்பணம்‌: 
3... அக்ஷமாலாதரம்‌ ருத்ரம்‌ பார்வதீ ப்ரியவல்லபம்‌ 
சந்திரசேகர மீசானாம்‌ ஏகபில்வம்‌ சிவார்ப்பணம்‌: 
, உதவி செள. நாகவராசன்‌ குடந்தை 
ஓம்சக்தி மண்டபம்‌: துர்க்கை, லெட்சுமி, சரஸ்வதி. 
துர்க்கை: இவள்‌ வடக்கு நோக்கிய விஷ்ணு துர்க்கை. 
எருமைத்‌ தலையுடைய மகிடாசுரனை மிதித்த வண்ணம்‌ 
அபயவரம்‌ தந்து கொண்டுள்ளாள்‌. பின்‌ இருகைகளில்‌ சங்கு, 
்‌ சக்கரம்‌ ஏந்தியுள்ளாள்‌. சாந்த வடிவம்‌. /2அம்‌ நூற்றாண்டுச்‌ சிற்பம்‌ 
என்பார்‌. புன்முறுவல்‌ பூத்தமுகம்‌. திறுமணமாகாக்‌ சுன்னிப்‌ 
பெண்கள்‌, செவ்வாய்‌, வெள்ளி, ஞாயிறு இராகு காலத்தே 
எலும்பிச்சம்‌ பழ விளக்கேற்றி வழிபடுகின்றனர்‌. தோஷ 
நிவர்த்திக்கு அருகில்‌ இரட்டை நாகர்‌ உள்ளது. “பராசக்தி, 
பாபசமணி, மந்தகமணி, மகிஷாசுர மர்த்திணி....சரணம்‌சரணம்‌." 
கஜேந்திர லெட்சுமி ஆலயம்‌: எனப்‌ புராணத்தில்‌ 
குறிப்பிடப்பெறும்‌ கஜலெட்சுமி. ஒரே சுல்லில்‌ யானைகள்‌ 
அபிடேகிக்கும்‌ வடிவமைப்பு. கருணை ததும்பும்‌ காட்சியுடைய . 
இலக்குமி, அன்று தேவேந்திரனுக்கு அருள்‌ புரிந்தவள்‌ இன்று 
நமக்கும்‌ அருள்‌ வழங்க அவலுடன்‌ நம்மை அழைப்பது 
போலுள்ளாள்‌. அருமையான தோற்றப்‌ பொலிவு. அற்புதச்‌ சிற்பம்‌. 
சரஸ்வதி: அய கலைகள்‌, அறுபத்து நான்கினையும்‌ ஏய 
உணர்விக்கும்‌ என்‌ அம்மை கலைமகள்‌ அவாள்‌. பக்கத்தில்‌ தன்‌ 
கணவர்‌ பிர்மா (பிர்மலிங்கம்‌) துணைவருடன்‌ சாட்டி தருகிறாள்‌. 


கையில்‌ வீணை இல்லாமல்‌ அமயவரமிருப்பது வியப்பிற்குரியது. 
ப 


95 
அமிர்த கூபம்‌(இர்த்தக்‌ கறை]: தேவேந்திரன்‌, 
இலக்குமியைப்‌ பூசிக்க விசுவகர்மாவால்‌ தோற்றுவித்து தேவாமிர்‌ 
தத்தையும்‌ கலந்தான்‌. அருந்த அனைத்து நோயும்‌ அசலும்‌ 
சிறப்புடையது பிரிந்தவரைக்‌ கூட்டுவிக்கும்‌ 
சித்தே சராலயம்‌: 
தலபுராணத்தே இக்கோயில்‌ “சித்தேசராவயம்‌” எனக்‌ 
குறிப்பிடப்பட்டுள்ளது. பழனியில்‌ போகர்‌, வைத்தீஸ்வரன்‌ 
கோயிலில்‌ தன்வந்திரி போல, திருவையாற்றில்‌ கரிகாற்‌ சோழனால்‌ 
இக்கோயில்‌ சட்டக்‌ காரணமாயிருந்த அகப்பேய்ச்‌ சித்தர்‌ இங்கு 
அமர்ந்துள்ளார்‌. இவர்‌ ஜூரம்‌ மட்டுமல்ல, நம்‌ பிறவிப்‌ 
- பிணியையும்‌ கூட அகற்றவல்ல சித்தேசராக அருளாட்சி புரிகிறார்‌. 
' அவரையே ஐூரஹரேசர்‌ எனவும்‌ கூறுவர்‌. இவரைப்‌ பணிந்து 
அருள்‌ நலம்‌ பெறுவோம்‌ வாருங்கள்‌. 
சண்டேசர்‌: 
சிவாலய தரிசனவிதிப்படி: திருக்கோயில்‌ திருமூர்த்‌ 
தங்களை வழிபட்ட பின்‌ முடிவாக சண்டேசுவரரை வணங்கினால்‌ 
தான்‌ சிவனருள்‌ சித்திக்கும்‌ தியானத்தில்‌ உள்ளவரிடம்‌ 
மெதுவாகக்‌ கைதட்டி. பெருமானே! சிவாலய தரிசன பலனைத்‌ 
தரவேண்டும்‌ எனக்‌ கூறி, வணங்கி விடை: பெறுகிறோம்‌. அடுத்து 
அடவல்லான்‌, ஏழூர்‌ தல மூர்த்திகள்‌ மணக்கோல அதிகார 
நந்திகேசுவரர்‌, சந்தானாச்‌ சாரியார்‌, சோமாஸ்கந்தர்‌ சமயாச்‌ 
சாரியார்‌ இவர்களை வணங்கிக்கொடி மரத்தடியில்‌ சிறிது நேரம்‌ 
அமர்ந்து தியானம்‌ செய்து விட்டு வெளியே வருகிறோம்‌. தியானம்‌: 
தந்தையாய்‌ ஆவானும்‌ சார்கதி இங்காவானும்‌ 
அந்தமிலா இன்பம்‌ நமக்காவானும்‌ எந்தமுயிர்‌ 
தாமா குவானும்‌ சரணாகுவானும்‌ அரும்‌ 
கோனாகு வானும்‌ குரு. 
வழியில்‌ நூற்றுக்கால்‌ மண்டபத்தே தண்டபாணியை 


வழிபட்டு, அம்மன்‌ கோயில்‌ செல்கிறோம்‌. 


5. அறம்‌ வளர்த்த நாயகி ஆலயம்‌ (அம்மன்‌ கோயில்‌) 
அருள்மிகு ஐயாறப்பர்‌ கோயிலின்‌ . தெற்கும்வடக்கும்‌ 
சோலை சூழ்ந்திருக்க சிறிது தூரத்தில்‌. UL APSS இசையில்‌ 
புதிய தனிக்கோயிலாக அமைந்துள்ளது. கிழக்குப்‌ பார்த்த சந்நிதி. 
அம்மன்‌ பெயர்‌ அறம்‌ வளர்த்த நாயகி, தர்மசம்வர்த்தினி, 
திரிபுரசுந்தரி என்றெல்லாம்‌ வழங்குவர்‌, சக்திமிகு திரிசூலி . 
பீடமாகும்‌. ர | 
இக்கோயில்‌, அதி பழைய கோயிலைத்‌ தறைமட்டமாக்கிப்‌ 
புதிய கற்களைக்‌ கொண்டுபுதிய கோயிலாகத்‌ தேவகோட்டை திரு. 
சேவுகன்‌ செட்டியார்‌. குடும்பத்தினரால்‌ 19153760 ட, கட்டி 
முடிக்கப்பட்டது. நகரத்தார்‌ திருப்பணி மூலத்தானக்கோயில்‌ வழ 
வழப்புடன்‌ கூடிய சலவைக்‌ கருங்கல்‌ திருப்பணி ஓர்‌ புதுமை. 
இக்கோயில்‌ இரண்டு திருச்சுற்றுகளுடன்‌, பிரகார அணி. ஒத்தி 
மண்டபம்‌, கோபுரசாலா மண்டபம்‌, நவராத்திரி ' கொலு 
மண்டபம்‌ கூடிய அழயெ சிற்ப வேலைப்பாடும்‌, அருமையான 
சுதைவேலைப்பாட்டோடு கூடிய கோபுரமும்‌ கொண்டு 


காட்சியளிக்கிறது. 
புதிய செய்தி: அம்மன்‌ ;கோயில்‌ வழிபாட்டிற்கு வந்தகாலம்‌ 


* பல்லவர்‌ | காலத்திலும்‌, சோழர்‌ காலத்திலும்‌ ' 


இறைவனுக்குக்‌ கோயில்‌ எழுப்பும்‌ போது மூலக்கோயிலைச்‌ 
சுற்றிய திருச்சுற்றில்‌ பரிவாரதேவதைகளுக்குக்‌ : கோயில்‌ 
அமைக்கும்‌ பழக்கம்‌ இருந்தது. (ஐயாறப்பர்‌ கோயில்‌ சான்று அதன்‌ 
பிறகே பிரகாரம்‌, பரிவாரக்‌ கோயில்கள்‌ உண்டாகியுள்ளான], 
ஆனால்‌ இராஜேந்திர சோழனின்‌ இறுதிக்‌ காலம்‌ (க.பி.04.2) 
முதலே, ஒவ்வொரு சிவாலயங்களிலும்‌ தனித்த அம்மன்‌ கோயில்‌ 
அமைக்கும்‌ முறை தோன்றியது என அறிகிறோம்‌. இது இருக்காம 
கோட்டம்‌ என அழைக்கப்பட்டது. 

அம்மன்‌ உறைகின்ற அலயத்தைக்‌ குலோத்துங்க சோழன்‌ 
காலத்திலிருந்து 'உலகுய்யக்கொண்ட காமகோட்டம்‌' என 
அழைத்து வரலாயினர்‌. 
« திருவாரூர்‌ இருக்கோயில்‌ : குடவாயில்‌ பாலைப்ரபாக பம்‌ கோவில்‌ 

கெளரியீடு 1988 பக்கம்‌ 111 


OF 

இவ்வுண்மை பற்றிச்‌ சான்று ஆய்வோம்‌: 
| கி.பி. 9௮ம்‌ நூற்றாண்டு வரை சோழர்‌ சோயில்கள்‌ 
'சிவலிங்கம்‌ மட்டும்‌ அமைந்த சுருவறையும்‌, மகாமண்டபமும்‌ 
.. கொண்டு எளிய முறையில்‌ தான்‌ அமைந்திருந்தன. அம்மன்‌ 
கோயில்‌ என்பது தனியாக இல்லை, இருந்தமைக்கான 
அதாரமுமில்லை.. ஏன்‌? இருவையாற்றுத்‌ தென்‌ கயிலாயமும்‌ . 
வடகயிலாயமுமே நமக்குத்‌ தக்க சான்று பகர்‌ன்றனவே! இவ்விரு 
கோயிலையும்‌ எழுப்பிய அரசமாதேவியர்‌ அம்மைக்குச்‌ கோயில்‌ 
எழுப்பாமல்‌ இருந்திருப்பார்களா? காரணம்‌: அம்மன்‌ சோயில்‌ 
அக்காலத்தே. வழக்கிற்கு வரவில்லையென்பது தெளிவாகத்‌ 
தெரிகிறது. ப 
டு - மேலும்‌, , நமக்குத்தக்க சான்றாகவுள்ள திருமுறைகள்‌ 
. தேவார .வழிநின்று பார்ப்போம்‌. 3.பி.7-9 அம்‌ காற்றாண்டுகளில்‌ 
... வாழ்ந்த தேவார மூவர்‌ தம்‌ தேவாரங்களில்‌ இறைவன்‌ சந்நிதி 
மூன்னின்று பாடியது போல்‌, இறைவி சந்நிதி முன்னின்றும்‌ 
'பாடியிருந்தால்‌ அம்மை பதிகமும்‌ நமக்குக்‌ கிடைத்திருக்குமே. 
அவ்வத்தல அம்மனைக்கூட இணைத்துப்‌ பாடவில்லையே. ஏன்‌ ? 
இருந்தாலல்லவா பாடுவார்கள்‌. நம்‌ ஐயாறப்பரைப்‌ பாடியவர்கள்‌ 
அறம்‌ வளர்த்த நாயகியைப்‌ பாடி.னார்களில்லையே அயினும்‌, 
தேவாரத்தே பொதுவாக இறைவியை இணைத்துப்‌ பாடியதைக்‌ 


காண்கிறோம்‌. த்‌ 
“தோடுடைய செவியன்‌.....”, “அகம்‌ மலைமகள்‌ 
கூறுடையான்‌”” என ஞானசம்பந்தரும்‌, “மாதர்‌” பிறைக்‌ கண்ணி 
யானை மலையான்‌ மகளொடும்‌ பாடி...” “ பாதிப்பெண்ணொரு 
பாகத்தான்‌.... "என நாவுக்கரசரும்‌, n வாராரும்‌ முலையாள்‌ ஒரு 


பாகம்‌ மகிழ்ந்தனவே" எனச்‌ சுந்தரரும்‌ பாடியுள்ளது கொண்டு, 
இறைவனொடு இணைந்ததே சிவசக்தி சொரூபம்வேறுபாடில்லை 
என்ற கொள்கையினர்‌ என்பதறிகிறோம்‌.இதனைப்‌ பெரிய புராண 


உரையாசிரியர்‌ சிவக்கவிமணி C.K.5. muir அவர்கள்‌: 


“சிவன்‌ ஐந்தொழில்‌ நடத்துதலை நினைந்து சகதிசிவமாகிய 
இரெண்டு இயல்பை மேற்கொண்டார்‌" என விளக்கம்‌ தருகிறார்கள்‌. 


98 
என்வே அய்வு ௮!ர.ப்படையில்‌ அம்மன்‌ கோயில்‌, காலத்தால்‌ பின்‌ 
இணைப்பாகத்‌ தோன்றியவை என்பது தெளிவாறெது. அறம்‌ 
வளர்த்த நாயி: 
'ஐயன்‌ தந்த அரைப்படி நெல்லால்‌ 
வையத்‌ திலலறம்‌ வளர்த்தாய்‌ போற்றி!” சக்தி வழிபாடு ஓம்‌. 
அறம்‌ வளர்த்த நாயகி: 
எல்லாம்‌ வல்ல சிவபெருமான்‌ அன்னையிடம்‌,“உனக்கு 
அண்‌ டுதோறுமம்‌ இருநாழிநெல்லைத்‌ தருகிறோம்‌, உலக உயிர்களின்‌ 
பியைப்‌ போக்ருக” எனப்‌ பணித்தார்‌. அவ்வாறே இவ்வம்பிகை 
அதுகை! ஏற்று 12 அறங்களையும்‌ குறைவின்றி நிறைவேற்றியதால்‌ 
வறம்‌. வளர்த்த நாயக'. என்னும்‌ அருமைத்‌ திருப்பெயரைப்‌ 
பெற்றாள்‌. இதனையே காஞ்சிபுராணத்தில்‌ சிவஞானமுனிவர்‌ 
கூறுவார்‌: 
“கல்யாண மண்டபத்தின்‌ உனக்குரிமைத்‌ தொழில்மறையோர்‌ 
. கன்னிசெய்ய 
எல்லாரும்‌ இதுகண்டு களிப்புறுக இன்னும்‌ ௨.னக்‌ காண்டு-தோறும்‌ 
நல்வாயமை அறம்வளர்க்கும்‌ வித்தாநெல்‌ இருநாழி தருகேம்‌- அந்த 
நெல்லாலே இகபரத்தும்‌ :உயிர்ப்பைங்கூழ்‌ தழைகவென நிறுவல்‌ 
செய்தார்‌”. 
அன்னையின்‌ திருக்கோலம்‌: ' 
“ஓம்‌ ஐயா நிருந்தறம்‌ வளர்ப்பாய்‌ போற்றிஓம்‌”' போற்றி மலர்கள்‌. 
கிழக்குப்‌ பார்த்த சந்நிதி நின்ற திருக்கோலம்‌, மிகப்‌ 
பழமையான மூர்த்தம்‌, நான்கு திருக்கரங்கள்‌, மேவ்வச்கரத்தே 
கெண்டியும்‌, மேல்‌ இடக்கரத்தே அட்க மாலையும்‌, 
சீழ்வலக்காத்தே அபயமும்‌, கம்டுடக்கரம்‌ தொடையை தொட்டுக்‌ 
கொண்டும்‌ காட்சிதருகிறாள்‌. இருவடி. அழகே அழகு. அவள்‌ தன்‌ 
கருணைக்‌ கண்ணழ்கும்‌, புன்முறுவல்‌ பூத்த பு்கத்தழகும்‌, 
வருவோர்‌. பவத்தைக்‌. சுவர. வல்லதாம்‌. வர்ர. பலயித்து 
(2 வ! (oon iD: 
“கலலாரும்‌ கற்றாரும்‌ காதலுடன்‌ போற்றிடுருவார்‌ 
வல்லாரும்‌ மாட்டாரும்‌ வளம்பெறவே வந்திடுவார்‌ 


IGYD pI N esin- சிவஞான முனிவர்‌, தழுவச்முமைத்த படலம்‌, பாடல்‌ 426 


. 99 
'இல்லாரும்‌ உடையாரும்‌ இன்னருளை வேண்டி.டுவார்‌ 
எல்லாரும்‌ நலம்பெறவை அறம்வளர்த்த நாயகியே!" 
i | அறும்‌ வளர்த்த நாயகியார்‌ இருப்படுசம்‌. 
1. ஐயாற்றுத்‌ தீர்த்தப்‌ பெருமை 

காவிரி தீர்த்தச்‌ சிறப்பு: 

இமயம்‌ முதல்‌ குமரி வரையுள்ள தர்த்தங்களுள்‌ 
முதன்மையான தீர்த்தமாக எல்லாவிதமான பாவங்களையும்‌ 
தீர்க்க வல்லாதாக கங்கையிலும்‌ மேலானதாக மதிக்கப்படுறைது. 
“கங்கையிற்‌ புனிதமாய காவேரி” என்பார்‌ தொண்டர்‌ 
அடிப்பொடியார்‌. 

“கங்கேஸ யமுனே ஸைவ கோதாவரி ஸரஸ்வதி நாமதே 
ஸிந்து காவேரி ஜலஸ்மின்‌ ஸந்நிதம்‌ குரு" 

காசி கங்கைக்கரையிவுள்ள கேதார கட்டம்‌ போன்ற 
அழகிய அமைப்புடைய 'கலாயாணசிந்து' எனும்‌ பெயர்‌ உடைய 
காவிரி தீர்த்தக்‌ கட்டம்‌. இன்று பூசப்‌ படித்துறை எனும்‌ பெயரில்‌ 
தெற்குக்‌ கோபுரம்‌ எதிரில்‌ விளங்குகிறது. இத்தலத்தில்‌ இங்கு 
காவிரி முழுக்கு மிக்க புண்ணியம்‌ பயப்பதாகப்‌ போற்றப்படுகிறது. 
இதனைப்‌ பற்றி அருள்மிகு ஐயாறப்பரே கூறியதாக தலப்புராணக்‌ 
குறிப்பு: “திருவையாறு . பஞ்சநத க்ஷேத்திரத்தில்‌ மார்கழி 
திருவாதிரையிலும்‌, (தை) மகரசங்கராந்தியிலும்‌, மாசி மகத்திலும்‌, 
பங்குனி உத்திரத்திலும்‌, சூரிய, சந்திர கிரகண அமாவாசை, 
பெளர்ணமி,வியஇபாத, அர்த்தோதய, மகோதய, மாதப்பிறப்பு, 
ஏகாதசி முதலிய புண்ணிய காலங்களிலும்‌ சூரிய உதயத்திற்கு 
முன்‌, காவேரி ஸ்நானமும்‌, அனேக தானங்களும்‌ செய்து லிங்க 
ரூபமாகவுள்ள எம்மைத்‌ தெரிசிப்பவர்களுக்குக்‌ கெர்ப்ப வாசம்‌ 
கிடையாது. 

துலாமாதம்‌ (ஐப்பசி) முப்பது நாளும்‌ அருணோதயத்திற்கு 
மூன்‌ இங்கு, காவிரியில்‌ ஸ்நானம்‌ செய்தவர்களுக்கும்‌, மாதூர்‌ 
ஸ்ரார்த்தம்‌, பிதுர்‌ ஸ்ரார்த்தம்‌ செய்தவர்களுக்கும்‌ நரகவாதனை 
கிடையாது.” ஐயாறப்பர்‌ அண்டில்‌ 13 முறை தீர்த்தம்‌ கொடுப்பார்‌. 

எனவே, காசி, ரொமேஸ்ஸ தீர்த்தக்‌. கட்டத்தில்‌ 
செய்கின்ற பலனுக்கு நிகரான ஐயாற்றுச்‌ காவிரித்‌ தீர்த்தக்‌ கட்டம்‌ 


100 
இது என்பது, மக்களின்‌ அசைக்க. முடியாத நம்பிக்கை, 
இறைவனுறை தலங்கள்‌ தோறும்‌ நிறைய நெற்பயிர்‌ விளைவித்து - 
உட யிர்களை வளர்ப்பதால்‌ 32 அறங்களை வளர்க்கும்‌ 'அறம்‌ 
வளர்த்த நாயகியை ஒத்துள்ளது காவிரி 
"இறைவனைத்‌ துறைதொறுந்‌ தழீஇ தண்ணகர்ப்பதி 
நிறையளக்கு நெல்வளர்த்‌ தயிர்ப்‌ பசிப்பிணிநீக்கி 
முறைதவழ்ந்‌ தோடு செல்வ முதறிவுவரலால்‌ ' 
அறம்‌ வளர்த்த வள்நிகர்த்தது காவிரி யாறு” 
எனத்‌ இருவையாற்ச ற்றுப்புராணம்‌ கூறுகிறது. 
me i திருக்குளம்‌: சூரிய புஷ்கரணி தீர்த்தம்‌ 
நான்காம்‌ பிரகார. தென்கிழக்கு மூலையில்‌ அமைந்துள்ள 
திருக்குளம்‌. இருபுறமும்‌ தென்னந்தோப்பும்‌, தென்புறத்தோப்பில்‌ ' 
காசிவிஸ்வநாதர்‌ கோயிலும்‌ மேல்புறம்‌ மதிலும்‌ வடபுறம்‌ 
படி.க்கட்டுகளோடும்‌ கூடியது. சிலாதமுனிவருக்கு மகனாகத்‌ 
தோன்றிய செப்பேசுவரன்‌ என்னும்‌ நந்தியெம்பெருமான்‌ 
அபுட்பெருக்கம்‌ வேண்டி, இத்திருக்குளத்தில்‌ கழுத்தளவு நீரில்‌ 
நின்ற று நீண்டநாட்கள்‌ தவஞ்செய்ய, அவருடம்பு, மீன்‌ போன்ற 
நீர்வாழ்‌ உயிர்களால்‌ அரிக்கப்பெற்று எலும்புக்‌ கூடாயிற்று. 


இதனை அம்மை கனிந்து அப்பனிடம்‌ கூற அவரும்‌ உளம்‌ 
மழ்ந்து எழுந்தருளி வந்து நலமுறச்‌ செய்வதற்குத்‌. தாமே தம்‌ 
திருக்கரங்களால்‌ சங்கை நீர்‌, மழைநீர்‌, கமண்டல ்‌ நீர்‌, ' 
அம்பிகையின்‌ பால்‌, இடப நந்தியின்‌ வாய்‌ நுரை நீர்‌ அகிய ஐந்து 
நீராலும்‌ அவருடம்பை முழுக்காட்டிப்‌ பழைய உருவந்தந்‌ ' 
தருளினார்‌ என்று புராணம்‌ கூறும்‌. 


அவ்ஐவகைத்‌ தீர்த்தங்களும்‌ கலந்து புனிதமான குளமாக, 
தராத நோய்‌ தீர்க்கும்‌ தர்த்தமாகவுள்ளது. நந்தியெம்பெருமான்‌ 
உடலை அரித்த தஇமையால்‌ மீன்கள்‌ இதில்‌ இல்லை. சிறிய அழகிய 
நீராழி மண்டபம்‌ நடுவே இருக்கும்‌ இத்திருச்குளத்தில்‌, அ வணி . 
மாதம்‌ மூல நட்ஷத்திரத்தில்‌ தெப்ப உற்சவம்‌ நடைபெறும்‌. 


101 
3. நந்தி தீர்த்த கூபம்‌ (கிணறு) 
இது கொடிமரம்‌ அருகே மூன்றாம்‌ பிரகார த்தில்‌ உள்ளது. 
நந்திவாயின்‌ நுரை நீரே இரத்தமாக ron ளது... அன்று 
தந்தியெம்பெருமானுக்கு அபிடேகித்த, இரத்தமே இன்றும்‌ 
அவருக்கு அபிடேகிக்கும்‌ சிறப்புடையதாசவுள்ளது. 


Sie 4 அமுத கூபத்‌ தீர்த்தம்‌. (‘Dever py) 

முச்சக்தி மண்டபத்தில்‌ உள்ளது. தேவேந்திரனால்‌ 
அமிர்தம்‌ கலந்து மகாலெட்சுமிக்கு அபிடே ஒத்ததாகும்‌. இதனை 
யார்‌ ஒருவர்‌ அருந்தினாலும்‌, நீராடினாலும்‌, நோய்‌, வறுமை, 
புத்திரப்பேறு, குடும்ப்‌ நன்மை, பிரிந்தவர்‌ சூடுதல்‌ அகிய நன்மை 
கிடைக்கப்பெறுவர்‌ என்பது அனுபவ உண்மை. 


5. சமுத்திர தீர்த்தம்‌ (திருக்குளம்‌) 
மே ட்டுத்தெரு ' அபிஷ்ட விநாயகர்‌ திருக்கோயில்‌, 
இருக்கோயிற்கு எதிரில்‌ உள்ள திருக்குளம்‌. வடக்கே கயிலை மலை 
அருகில்‌ உள்ள ` மானசரோவரில்‌ மூற்கிய அப்பர்‌ பெருமான்‌, 
'இக்குளத்தில்‌ வந்து எழுந்தார்‌. எழுந்தவுடன்‌ திருக்கோயில்‌ 
KING யமாகவும்‌, பார்க்கின்ற (ருள்‌ அணைத்தும்‌ 
அம்மையப்பர்‌ வடிவமாகவும்‌, கண்டறியாத கண்டேன்‌" என 
கயிலை நாதரின்‌ தரிசனம்‌ (ஐயாறப்பர்‌ மூலம்‌) கண்டு களித்த 
திருக்குளம்‌. அடி. அமாவாசை க்ப்‌ மதியம்‌ அப்பர்‌ ( u IPR எழும்‌ 
காட்சி இக்குளத்தே நிகழும்‌. "சப்த சாகாத்‌ தடாக..." மென்றும்‌ 
கூறுவர்‌. சமுத்திரராசன்‌ இங்கு Hager வடி.வில்‌ வந்து காவேரியை 
மணந்து கொண்டதாக ஐதிகம்‌. 
6. கம்பா நதி கூபம்‌ (கிணறு) 

அம்மன்கோயில்‌ வடக்குப்‌ பிரகாரத்தில்‌ உள்ளது. காஞ்சி 
காமாட்சி கம்பாநதிக்‌ கரையில்‌ 32 அறங்களை வளர்த்ததுபோல, 
ஐயாற்று அறம்‌ வளர்த்தாள்‌, காவிரிக்கரை  இச்கம்பா 
' நதிக்கரையில்‌ 32 அறங்களையும்‌ வளர்த்து வரும்‌ புனிதமான 
'தீர்த்தமாகும்‌. 


102 


இத்தல அம்பிகையின்‌ தனிச்‌ சிறப்பு: 


அறம்‌ வளர்த்த நாயகி மூன்று கண்களை உடையவள்‌ 
என்டது ஒரு தனிச்‌ சிறப்பு, “மூக்கண்ணியைத்‌ தொழுவார்க்கொரு 


è 


இங்கில்லையே” என்பார்‌ அபிராமி பட்டர்‌. தேவியைப்‌ போற்றும்‌ 
லலிதா ஸகஸ்ரநாமம்‌ அவளைத்‌ “ஸிந்தூராருண விக்ரஹாம்‌ 
த்ரிதயனாம்‌....” , “BA அம்பகா” என்று போற்றி வழிபடும்‌. 
அம்பகம்‌ எண்பதற்குக்‌ கண்கள்‌ என்று பொருள்‌. திரியம்பகா 
மூன்று கண்களைக்‌ கொண்டவள்‌, சூரியன்‌, சந்திரன்‌, அக்னி என்று 
மென்று ஒளிமண்டலங்களைக்‌ கண்களாகக்‌ கொண்டவள்‌ 
அன்னை அதிபராசக்இி தர்மசம்வர்த்தனி திரிபுரசுந்தரி என்பது 
அறிகிறோம்‌. | 

“்ரீசக்ரராஜ நிலஙா ஸ்ரீமத்‌ த்ரிபுரஸூந்தரி" (லலிதா 
சகஸ்ரநாமம்‌ 182) என்பதால்‌ தான்‌ விதானத்தே ஸ்ரீசக்ர 
பிரதிட்டை.யுள்ளது போலும்‌. 


வெளியூர்களில்‌ ஐயாறப்பர்‌ கோயில்கள்‌: 


சிதம்பரத்தில்‌ ஒரு திருப்பெருந்துறை, திருவிடை மருதூரில்‌ 
ஒரு திருப்பெருந்துறை போல, 1. திருமயிலாடுதுறையில்‌ மாயூர 
நாதசுவாமி கோயிலுக்கு மேல்பால்‌ நான்கு வீதிகளுடன்‌ நடுவில்‌ 
திருவை ாறுடையார்‌, ஐயாறப்பர்‌ அறம்‌ வளர்ந்த நாயகியார்‌ 
இருக்கோயிவுள்ளது. இதனைக்‌ கட்டியவன்‌ ஜெயமாணிக்க 
வளதாட்டுப்‌. பட்டினக்‌ கூற்றத்துக்‌ குற்றாலம்‌ - உடையான்‌ 
ரிஷபதேவன்‌ திருச்சிற்றம்பலம்முடையானான்‌ காரானை 
விழுப்பரையன்‌ ஆவான்‌. இக்கோயிலைக்‌ கட்டியது 3அம்‌ 
குலோத்துங்க சோழன்‌ காலமாகும்‌. 

4. அவ்வாறே புதுக்கோட்டை DEVIL. வட்டம்‌ 
செம்பாட்டூறில்‌ ஒரு திருவையாறுடையார்‌ கோயில்‌ இருக்கிறது. 

3. பெரம்பலூர்‌ அருகே குறும்பலூர்‌ என்ற ஊரிலும்‌ 
பஞ்சநதஸ்வர்‌, தர்‌ மசம்வர்த்இனி மூல மூர்த்தங்களைக்‌ கொண்ட 
கோயில்‌ உள்ளது. 

L இல்வும்‌, நெய்வேலி புதிய நடராஜர்‌ கோயிலிலும்‌ 
ஐயாறப்பர்‌ அறம்‌ வளர்த்த நாயயெொர்‌ எமுந்தருவியள்்‌ ளனர்‌. 


103. 
பழமை நினைவுகள்‌: . 
திருக்கோயிலில்‌ சாயரஷை (மாலை) தீபாராதனை சமயம்‌ 
“படாகை” என்னும்‌ நகரா அடிப்புதுண்டு. அதனை அடிப்பதால்‌ 
சர்வமங்களம்‌ ஏற்படும்‌ என வேதாகமம்‌ உரைக்கிறது. இன்று 
துவாரபாலகர்‌ அருகில்‌ நட்ஷ்த்திர மின்விளக்கு எரியும்‌ இடத்தில்‌ 
விளக்குப்படி மாலை நூற்றுக்கணக்கான அ சல்விளக்குகள்‌ 
பொருத்தி எரியும்பொழுது தெய்வச்களை வீசம்‌. 


இறைவன்‌ வீதிஉலா வரும்‌ சபாயம்‌ காலையில்‌ சுவாமிக்கு 
முன்பாக குடை, ஆலவட்டம்‌, தோரணம்‌, LETOS, சொம்பு, 
திருச்சின்னம்‌ பூதம்‌ வகையறாவுடன்‌ வருவதும்‌, இரவு வீதி 
உலாவில்‌ வரும்யொழுது 15 சுனை இவர்த்திசன்‌ இருபுறமும்‌ 
சுடர்விட்டுப்‌ பிரகாசிக்க வருவதும்‌ குண்‌ பொன்னால்‌ காட்சியாக” 
இருக்கும்‌. மாலை வழிபாட்டு நேரத்தே கதெகடியார்கள்‌ சதிர்‌ 
ஆப்பு யதுமுண்டு. “வலம்‌ வந்த மடவார்கள்‌ நடமாடிய ஊர்‌ ” 
என்பதை ஞானசம்பந்தர்‌ வாச்கால்‌ அறியலா ம்‌. அம்மன்‌ கோயில்‌ 
முன்மண்டப &ழ்ப்புற சுவர்‌ ஓரத்தே தூணில்‌ பெரிய அஞ்சநேயர்‌ 
மட்டும்‌ மக்கள்‌ வழிபாட்டில்‌ உள்ளது. இது முன்பு பழைய 
கோயிலில்‌ இருந்த அதே தரணாகும்‌. இடம்‌ மாறியுள்ளது. சக்தி 
வாய்ந்த அஞ்சநேயர்‌. 

நவராத்திரி காலங்களில்‌ 10 நாட்களும்‌ அம்மன்‌ கோயிலில்‌ 
பொம்மலாட்டம்‌ நடைபெறும்‌. சுவர்‌ ஒரம்‌ பரண்‌ அமைத்து 
வெள்ளைத்‌ திரைச்சலை கட்டி உள்ளே எண்ணெய்‌ விளக்கு 
வெளிச்சத்தில்‌ தோல்‌, அட்டை பொம்மைகள்‌ கை, கால்களை 
அட்டி பேசுவது போல்‌ இராமாயண. நிகழ்ச்சிகளை ஒருவர்‌ 
பாடிப்படிக்க சுத்தமத்தளம்‌ இசைக்க நடைடெறும்‌, இதனைக்‌ — 
குழந்தைகள்‌ முதல்‌ முதியவர்‌ வரை யாவரும்‌ வேடிக்கையாகக்‌ 
கண்டு ரப்பர்‌, i 

மார்கழி திருவாதிரை, அனித்திருமஞ்சன காலத்தேனி 
நடராஜர்‌ புறப்பட்டு வீதிவலம்‌ வந்து உள்ளே புகுங்காலத்து 


“மட்டையடி” என ஒன்று நடைபெறும்‌. அதாவது, சுவாமி தாசி 


104 

வீட்டி.ற்முச்‌ சென்று வருவதாகவும்‌ சிவகாம சுந்தரி அம்மன்‌ கதவை 
சாத்திக்‌ கொண்டு பெருமானை உள்ளே வரஒட்டாமல்‌ 
தடுப்பதாகவும்‌ “ஊடல்‌” காட்சி நிகழ்த்துவது வேடிக்கையாக 
இருக்கும்‌. இருவருக்குமிடையே தம்பிரான்‌ தோழராக உள்ள 
சுந்தரர்‌ தூது போய்‌ (ஓதுவார்‌) இருவருக்குமிடையே தூதரர்கச்‌ 
சென்று பாட, இருவரையும்‌ சேர்த்து வைக்கும்‌ காட்சி சிறப்பாக 
இருக்கும்‌. $ 

சுந்தரருக்காக சிவபெருமான்‌ தூதுசென்றதாக வரலாறு 
இருக்க இங்கு சவபெருமானுக்காக சுந்தரர்‌ தூதுபோவது எவ்வாறு 
பொருந்தும்‌? எனப்‌ பலரையும்‌ கேட்க அவர்கள்‌ புரியவில்லை, 
நல்ல வினாதான்‌ என்றார்களே தவிர தக்க பதில்‌ வரவில்லை. 

திழுவருளை நயந்து வந்தித்தபோது திருவருள்‌ விளக்கமாக 
விடை கிடைத்தது: சரஸ்வதி மகால்‌ நூலகர்‌ N.. விசுவநாதன்‌ 
அவர்கள்‌ “தஞ்சை சரஸ்வதி மகால்‌ நூலகத்தே தியாகராஜ: விலாசம்‌ 
மராட்டிய மொழி தெலுங்குலிபிச்‌ சுவடியில்‌ விளக்கம்‌ உள்ளது. 
பாவையாரிடம்‌ பரமன்‌ தூதுசென்றதால்‌ (கமலாம்பான்‌) 
விரகதாபம்‌ கொள்ள அம்மையின்‌ ஊடல்‌ தன்னால்தான்‌ 
என்பதை உணர்ந்த சுந்தரரே மன்னிப்பு வேண்டி. இருவருக்கு 
மிடையே (பேசிப்‌ பாடி ஊடலைத்‌ தீர்த்து வைப்பதாகக்‌ 
கூறப்பட்டுள்ளது" என்றார்‌. S 
மோட்ச தீபம்‌: 

மக்கு ராஜகோபுரத்தில்‌ மாடங்கள்‌ தோறும்‌ சிலநாட்கள்‌ 
இருபுறமும்‌ விளக்கெறியும்‌. காரணம்‌: விபரம்‌ புரிந்தவர்கள்‌ 
தம்வீட்டில்‌ பாரும்‌ இர றந்துவிட்டால்‌ அன்று கோபுரத்தில்‌ தீபம்‌ 

பாடச்‌ செய்வர்‌. அதனைத்தான்‌ மோட்ச தீபம்‌ என்பா. இதன்‌ 

பொருள்‌ இறந்தவர்‌ அவி இறைவனடியில்‌ மோட்சம்‌ சேரும்‌ எனும்‌ 
உயரிய சமய நம்பிக்கையின்‌ அடிப்படையில்‌ இன்றும்‌ பலர்செய்து 


வருனெறனர்‌. 


ப 


105 
திருக்கோயில்கள்‌ ஆட்சி: 
பிறைவளரும்‌ செஞ்சடையார்‌ பேணுசிவாலயம்‌ எல்லாம்‌ 
நிறைபெறும்‌ பூசனைவிளங்க நீடுதிருத்தொண்‌ டர்தமைக்‌ 


குறையிரந்து வேண்டுவென குறிப்பின்வழிக்‌ கொடுத்தருளி 
முறைபுரிந்து திருநீற்று முதல்நெறியே பாலிப்பார்‌ 


திருக்கோயில்களைக்‌ கட்டிய பண்டையப்‌ பெருமக்கள்‌ 
அதனைத்தாமே நிர்வகி கிக்காமல்‌ தக்கவர்‌ மூலமாக நிர்வகத்தனர்‌. 
அருள்நிலையமாதலின்‌ அருளாளராகயெ அறவிகளிடம்‌ அரசர்கள்‌ 
கோயில்களை ஒப்படைத்தனர்‌. இராஜராஜன்‌ தான்‌ கட்டிய 
பெருங்கோயிலைத்‌ தன்‌ குருவின்‌ மூலம்‌ நிர்வாகம்‌ செய்தான்‌. 

"16 அம்‌ நூற்றாண்டில்‌ திருவாரூரில்‌ வாழ்ந்த சிதம்பரநாத 
தேசிகர்‌ Anis ஞானியாக வருங்கால நன்மை இமைகளை 
உணர்த்த வல்லவராயிருந்தார்‌. அவரே, கமலை ஞானப்‌ 
பிரகாசரானார்‌. தருமை அதன ஸ்தாபகர்‌ குருஞானசம்பந்தரின்‌ 
குருவாவர்‌. கி.பி. 15656) 610 பாடல்களைக்‌ கொண்ட திருமழபாடி 
புராணம்‌ இவரால்‌ பாடப்பெற்றது. E 


அக்காலத்தாண்ட தஞ்சையரசன்‌ கிருஷ்ண மகராஜையன்‌ | 
ஆணையால்‌ கமலை ஞானப்பிரகாசர்‌ திருவாரூர்‌, சிக்கல்‌, வடகுடி, A 
ஓடாச்சேரி கோயில்களை நிர்வகிக்கும்‌ கண்காணிப்பாளராக . 
அமர்த்தப்பட்டார்‌, (கல்வெட்டு 104/1911) “அனத்துறவிகள்‌ ன 
- ஆண்டவனுக்கே தம்மை அர்ப்பணித்தவர்கள்‌. தவறு 
i .ஏற்படாதுபாதுகாப்பர்‌” எனும்‌ நம்பிக்கையில்‌ Borg துறவிகள்‌ 
பலரிடம்‌ கோயில்கள்‌ பலவும்‌ கண்காணிக்க ஏற்பாடுகள்‌ 
செய்யப்பட்டன. இவெர்‌ தம்மாணவர்களுள்‌ குருஞான 
சம்பந்தரிடம்‌ பலவற்றை ஒப்படைத்தார்‌. அவையே தருமபுர 


அனத்‌ திருக்கோயில்களாகும்‌. 


ப உழ்வாரம்‌ : 199) மலர்‌ 7 சூலை 1,2 பக்கம்‌ 11 
gt Bip இலக்கிய வரலாறு மு. கோவிந்தசாமி, பாரிநிலையம்‌, 
சென்னை 1969 பாகம்‌ பக்கம்‌ 68 


106 


— Ne விதிவிலக்கு: அதாவது, தெம்பரம்‌ திருக்கோயில்‌ 
தில்லை மூவாயிரவர ராகிய இட்சதர்சளே நிர்வகித்து. வருவதுபோல, 
மதுரை மூவாயிரம்‌ பட்டர்மார்கள்‌ ` வசமிருந்ததுபோல, ' 
திருவையாறு திருக்கோயிலும்‌ 24 சிவாச்சாரியார்கள்‌ நிர்வாகத்தில்‌ 
இருந்து வந்தது. அதன்ால்தர்னோ சிவபெருமானே ஐயாறதனில்‌ 
சைவனாக சிவாச்சாரியராக வந்தார்‌. காலப்போக்கில்‌ நலிவடைய 
ஆங்கிலேயர்‌ ஆட்சிக்காலத்தில்‌ சிவாச்சாரியார்களின்‌ ஒற்றுமைக்‌ 
குலைவால்‌ திர்வகக்க இயலாது போயிற்று, அதுபோது மாவட்ட 
அ/இகாரியாக இருந்த வெள்ளையன்‌ நிலைமையறிந்து திருக்‌ 
கோயில்‌ நிர்வாகத்திற்கு முற்றுந்துறந்த துறவிகளே சிறந்தவர்கள்‌ 
எனக்கருதி தஇருவாவடுதுறை, தருமபுர அதினங்களிடம்‌ லை 
கோயில்களை நிர்வாகம்‌ செய்ய மனமுவந்து வழங்கினான்‌... 
அம்முறையில்‌ திருவையாறு இருக்கோயில்‌ நிர்வாகம்‌ தருமை 
-2னவசம்‌ வந்தது என்பர்‌. எனினும்‌ இன்றும்‌ சிவாச்சாரியார்கள்‌ 
குடும்பத்தாரிடம்‌ ஸ்தானிகபாத்தியம்‌ 'எட்டுபங்கு சரிபாகமாக 
ஏற்று நடத்தி வருகின்றனர்‌. இன்று வெளி விசுவநாதர்‌ கோயில்‌ 


(பட்டும்‌ அவர்கள்‌ வசம்‌ உள்ளது. 


நித்திய பூசை: 

திருக்கோயிலில்‌ உறையும்‌ இறைவனும்‌ மனிதனைப்‌ 
' போலவே துயிலெழுந்து நீராடி, உணவுண்டு, மக்களைக்‌ காத்து, 
கலையின்பங்களை அனுபவித்து உறங்கச்‌ செல்வதாகக்‌ கருதி 
அசுமங்கள்‌ கூறும்‌ முறைப்படி, வழிபாடுகள்‌ நடைபெயகின்றன. 
இவ்வித வழிபாடுகள்‌ கோயில்களின்‌ வருவாய்க்காத்‌ தகுந்தபடி. 
அறுகாலம்‌, நான்கு காலம்‌, இரண்டு காலம்‌, ஒரு காலம்‌ என 
நிகழ்கிறது. ஐயாறப்பருக்கும்‌ அறம்‌ வளர்த்த: நாயகிக்கும்‌ 
நாள்தோறும்‌ உஷக்காலம்‌ காலை 6. மணி, காலைசந்தி I மணி, 
உச்சிக்காலம்‌ 12 மணி, சாயரஷை மாலை 5 மணி, இரண்டாம்‌ 
காலம்‌ இரவு 7 மணி, அர்த்த ஜாமம்‌ இரவு 9 மணி, என SUT IOUT OU 
பூசைகள்‌ முறையாக நடைபெறுகின்றன. இவைத்‌ தவிர 
மாதப்பிறப்பு, பிரதோஷம்‌, கார்த்திகை, அமாவாசை த 


wort சித. tame ர. ரண? 


107 

கட்டளைகள்‌: 

ஐயாறப்பர்‌ கோயிலில்‌ பூசைப்‌ பொருள்களுக்குத்‌ 
தேவையாகும்‌ செலவு கோயிலுக்குரிய நிலங்கள்‌ மூலம்‌ கிடைக்கும்‌ 
நெல்லுடன்‌ இட வாடகை வருவாயைக்‌ கொண்டு, கோயில்‌ 
நிர்வாகம்‌ திருக்கயிலாய பரம்பரை தருமபுர அதீனத்தாரால்‌ 
செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதுதவிர, Nov குடும்பத்தினர்‌, 
மன்னர்கள்‌ நிரந்தரக்‌ கட்டளைகள்‌ ஏற்படுத்தி சல வழிபாடுகளில்‌ 
ப்ங்கு வகித்து வருஇன்றனர்‌. இவ்வாறு ஐயர்றப்பன்‌ கோயிலில்‌ 
நிலவுகின்ற கட்டளைகள்‌ வருமாறு: | 


L தொண்டைமான்‌ கட்டளை, 2. மேலை அரண்மனைக்‌ 

அட்டன்‌ 3 அறம்‌ வளர்த்த நாயகியார்‌ கட்டளை, A. 
மானோஜியப்பா கட்டளை, 5. பச்சையப்ப முதலியார்‌ கட்டளை, 
6. .- குமரக்கட்டளை, 7. பிரதோஷக்‌ கட்டளை, 8. மாதபூசைக்‌ 
கட்டளை, 9. பினுகுக்காப்புக்‌ கட்டளை, 10. புதுக்கோயில்‌ 
கட்டளை என்பனவாகும்‌, இதுதவிர உ.வே.சாமிழதாதய்யா்‌ 
குறிப்பில்‌ காணப்படும்‌ கட்டளைகள்‌: 
3 . 11. மாக்காப்புக்‌ கட்டளை வேலி, 12. சோமவாரக்‌ 
கட்டளை அரைக்கால்வேலி, 13. சுக்ரவாரக்‌ கட்டளை 15 மா, H. 
அன்னாபிஷேகக்‌ கட்டளை, 15. மனையவிளக்குக்‌ கட்டளை 21/4 
வேலி, 16. அர்த்தஜாமக்‌ கட்டளை 1/4 வேலி, 17 
அணைக்குடிக்கட்டளை, 18. எண்ணெய்க்காப்புக்‌ கட்டளை 
என்றெல்லாம்‌ உள்ளன. இதற்குரிய கட்டளைதாரபின்‌ 
பரம்பரையினரோ, மாறி சொத்தை அனுபவிப்பவர்களோ, 
கோயில்‌ சொத்து குல நாசம்‌' எனும்‌ அன்றோர்‌ மொழிக்குப்‌ 
பயந்து தன்‌ குலம்‌ செழிக்கவும்‌, அன்மீகம்‌ தழைக்கவும்‌, 
திருக்கோயில்‌ நன்கு இயங்கவும்‌, கட்டளை தாரர்கள்‌ ஒத்துழைப்பு 
நல்சு வேண்டும்‌. யாவரும்‌ ஒத்துழைத்தால்‌ .ஐயாறப்பர்‌ கோயில்‌ 
நன்கு விளங்க, நம்‌ ஊரும்‌ நம்‌ குடியும்‌ செழித்‌ த்து உயர்ந்து. ஓங்கி 
வ்ளரும்‌ என்பதில்‌ ஒரு சிறிதும்‌ ஐ ஐயமில்லை. 


108 
ஐயாற்றில்‌ புறச்‌ சமய மக்கள்‌: 

இன்றைய சைவ சமயத்திற்கு ஒவ்வாத நெறிமுறைகளைக்‌ 
கொண்ட காளாமுகச்‌ சமயம்‌ என்று ஒன்று இருந்தது. “வீரசைவர்‌” 
போன்றே “கானாமுகர்‌” என்பார்‌ ஒருசாராராவார்‌, இவர்கள்‌ 
ஐயாற்றுப்‌ பகுதியில்‌ 19ஆம்‌ நூற்றாண்டு வரை வாழ்ந்தனர்‌ 
என்பதற்குத்‌ தக்க ` அதாரங்கள்‌ உள்ளன. வரலாற்று 
ஆய்வாளர்களுக்குக்‌ கிடைத்தற்கரிய செய்திகள்‌ இவை. 

“சைவம்‌ என்பது வாமம்‌, தஷிணைம்‌, சித்தாந்தம்‌, என மூன்று 
வகைப்படும்‌. சாபாலிகம்‌, காளாமுகம்‌, அகோரம்‌ முதலான 
ஆகமங்கள்‌ வாமம்‌ எனும்‌ வகையுள்‌ அடங்கும்‌. 

காளாமுகர்‌: கருப்பு முகமுடையார்‌, காளா அனனர்‌. 
பாசுபதர்‌ காபாலிகர்‌ எனும்‌ வடநாட்டுச்‌ சைவம்‌. சார்ந்தவர்‌ 
காளாமுகர்‌. அவர்களது கொள்கைகள்‌: 

சுடுகாட்டில்‌ தங்குவது, மண்டை ஓட்டில்‌ உண்பது, 
மாமிசம்‌ புசிப்பது, சுடுகாட்டுச்‌ சாம்பலை அணிவது போன்ற 
வாமமார்க்கத்தை உடைய இவர்கள்‌ ஐயாற்றில்‌ வாழ்ந்தார்கள்‌. 
இங்குள்ள சுடுகாட்டுச்‌ சாமி மடம்‌ இதற்குச்‌ சான்றாகும்‌. 
சதானந்தசாமி எனும்‌ சுடுகாட்டுச்‌ சாமிகள்‌ சதா சுடுகாட்டில்‌ 
தான்‌ தங்கியிருந்தார்‌ சுடுகாட்டுச்‌ 'சாரம்பலையே அணிவார்‌ 
கொடுப்பார்‌ கஞ்சா பங்கியடிப்பார்‌ தம்மை மறந்த நிலையில்‌ 
இருப்பார்‌. இவரை ஒத்த கொள்கையுடையார்‌ பலரும்‌ இங்கு வந்து 
தங்குவர்‌. எனவே காளாமுகச்‌ சைவர்தம்‌ கேந்திர ஸ்தானமாக 
ஐயாறு இருந்தது என்பதற்கு இங்குள்ள சுடுகாட்டுச்‌ சாமியார்‌ 
மடமே தக்க சான்றாகும்‌. இங்கு கார்த்திகை மாதத்தே 
இச்கொள்ளசையு/டைய BGR atm sgt நிறைய வருவதைப்‌ 
பார்த்திரூக்கின்றோம்‌. வழக்கற்றநெறி, நடைமுறைக்கு ஒவ்வாத 
நெறிமுறைகளைக்‌ கொண்ட இக்கூட்டம்‌ நாளடைவில்‌ இருந்த 
இடம்‌ தெரியாமல்‌ போய்விட்டது. 


த தன்ட ee அட பட மடல்‌ சட டட ட பணய அப்பாட ப கன்ட பட்டப்‌ 
* சைவ அசமங்கள்‌ ஓர்‌ அறிமுகம்‌. SP சபாரத்தினம்‌ சைவ சித்தாந்த 
நாற்பதிப்பசம்‌ சென்னை 1992 பக்கம்‌ 8 


- 109 
“மாற்றுச்‌ சமய மத மக்கள்‌: 


இந்து சமயத்தே துக்கும்‌ தொடர்புடைய வைணவ 
அந்தணர்கள்‌ ஓரிருவரைத்‌ தவிர வேறு யாரும்‌ ஐயாற்றில்‌ இல்லை 
யென்றே கூறலாம்‌. காரணம்‌ அயும்பொழுது ஐயாற்றில்‌ ஒரு 
காலத்தே ஏற்பட்ட கொடிய காய்ச்சலால்‌ வைணவர்‌ பலரும்‌ ஒரே 
சமயம்‌ இறந்துபடவே அவர்கள்‌ பயந்து, இவ்வூர்‌ நாம்‌ வாழ்வதற்கு 
உரியதல்ல; சிவன்‌ சங்காரக்‌ கடவுள்‌. எனவே இவ்வெல்லையில்‌ 
நாம்‌ வாழக்‌ கூடாது; நமக்கு.ராசி இல்லை எனக்‌ கருதி தமக்கென 
காவிரி அற்றின்‌ தென்கரையில்‌ புது அக்ரஹாரம்‌. என. அன்றை 
ஏற்படுத்திக்‌ கொண்டு தனியாக ராமர்கோவிலும்‌. கட்டிக்‌ 
கொண்டு வைணவ அந்தணர்கள்‌ பலரும்‌ அங்கு சென்று 
வாழ்வாராயினர்‌. “புது அக்ரஹாரம்‌” என்ற சொல்லே | இதனை 
மெய்ப்பிக்கும்‌. இது போல்‌ கோர்ட்டு பக்கம்‌ சோலையில்‌ 
ராதாருக்மணி சமேத கிருஷ்ணன்‌ கோயில்‌ ஒன்று மராட்டிய 
மன்னர்‌ காலத்தே கட்பப்பெற்றுள்ளதும்‌ இவர்களுக்காகவே 
மற்றைய வைணவர்கள்‌ திருநெய்த்தானம்‌, கல்யாண்புரம்‌ போன்ற 
ஊர்களில்‌ பெருமாள்கோவில்‌ உள்ளதால்‌ வழிபாட்டு வசதிக்காக 
HUG இடம்‌ பெயர்ந்து வாழ்வதாகக்‌ கொள்ளலாம்‌. 
திருவையாற்று இறைவர்க்குத்‌ திருமாலே தேவியாக உள்ளதால்‌ 
இங்கு பெருமாள்‌ கோயில்‌ இல்லை “அரியலால்‌ தேவியில்லை 
ஐயன்‌ ஐவயாறனார்க்கே'' எனும்‌ அப்பர்‌ பெருமான்‌ வாச்முச்‌ 
சான்றாகும்‌. 

! முகம்மதிய மக்கள்‌ தமக்கென தனியே பந்தர்‌ நடுக்கடை 
போன்ற பகுதிகளைத்‌ தேர்ந்தெடுத்துக்‌ கொண்டு அவ்விடங்களில்‌ 
தான்‌ தனியாக வாழ்ந்து வந்தனர்‌. இன்று எங்கும்‌ கலந்து வாழத்‌ 
தலைப்படுகின்றனர்‌. அவர்களுக்கென “பள்ளிவாசல்‌” மிகப்‌ 
பெரிய அளவில்‌. நடுக்கடையில்‌ உள்ளனு. தம்‌ இன மக்களோடு 
இணைந்து வாழற்கும்‌ அவரவர்‌ கலாச்சார பண்பாட்டிற்கும்‌ 
உசந்த வசதியான இடம்‌ அதுவே என்பது சொல்லாமலே தெரிய 
'வரும்‌. எனவே, ஒருங்கிணைந்து தனியோரிடத்து 'வாழலே 


அவரவர்‌ தாகரிசுத்திற்கேற்றதாகும்‌. 


110 

கிறித்துவ மக்களும்‌ அவ்வளவாக ஐயாற்றில்‌ இல்லை 
எனலாம்‌. ஊரின்‌ வடகிழக்கு மூலையில்‌ மாதா கோயில்‌ 1868ல்‌ 
தோற்றுவித்து 1976ல்‌ பெரிதாக விரிவுபடுத்தப்‌ பெற்று நடுநிலைப்‌ 
பள்ளியையும்‌ அமைத்துக்‌ கொண்டு, குறிப்பிட்டோர்‌ சிலரே 
வாழ்ந்து வருஇன்றனர்‌. இதனைக்‌ கட்டத்‌ தொடங்கிய காலத்து 
எதிர்ப்பு தோன்றியது ஐயாறப்பர்‌ வீதிவலம்‌. வரும்‌ வ [தியின்‌ 
நடுவில்‌ கட்டப்படுவதைத்‌ தடுத்தும்‌ அட்சேபி த்தும்‌ வழக்கு. 


நடைபெற்றது. வெள்ளையர்‌ ஆட்சிக்‌ காலமாதலின்‌ அவர்களுக்கே 


சாதகமாயிற்று. கோயில்‌ இருந்தும்‌ ஐயாற்றின்‌ எல்லையில்‌ 
| இல்லாமல்‌ கிறித்துவர்கள்‌ திருநெய்த்தானம்‌ சாலை, திருப்பழனம்‌ 
சாலைப்‌ பகுதிகளிலேயே வாழ்கின்றனர்‌. திருப்பூந்துருத்தியில்‌ 


நெருக்கமாக வாழ்கின்றனர்‌. 


காரணம்‌ அயும்பொழுது, அனுபவ வாயிலாக ஓர்‌ 
உண்மை ப வணாரகிறது: மனோதத்துவ ரீதியில்‌ அவரவர்‌ சமய, மத 
நம்பிக்கையின்‌. அழ்ந்த தோய்வு பிடி.ப்புக்‌ காரணமாக 
இருக்கலாம்‌. "இங்கு நம்மவர்‌ நெருக்கமாக வாழவில்லை, 
வாழ்ந்தாவம்‌ வளமாக வாழ முடியவில்லை, உயர முடிவதில்லை, 
சுருங்கி விடுகின்றனர்‌. எனவே, ஏதோ ஒரு சக்தி ஐயாற்று 
மண்ணின்‌ எல்லையில்‌ இருப்பதால்‌ நம்மை இருக்க விடுவதில்லை. 
எனவே, இப்பகுதி நமக்கு உசுந்தடுல்லை"' எனக்‌ கருதி அவரவர்‌ 
தாமே வேறிடங்களுக்குத்‌ தங்கி அங்கு நெருக்கமாக வாழத்‌ 
தலைப்பட்டுவிட்டனர்‌ போலும்‌. எனவே, ஐயாற்றுப்‌ பகுதி 
புறச்சமயத்தாருக்குப்‌ புறம்பானது என்டது அனுபவம்‌ காட்டும்‌ 
உண்மையாகிறது. | 

ஐயாற்றுச்‌ சூரிய தீர்த்தத்தே அன்றாடம்‌ நிகழும்‌ அற்புத 
நிகழ்ச்‌ சி: 

1. உண்மைச்‌ சம்பவம்‌: 

அன்று சிலாதர்‌, செப்பேசர்‌, அசுத்தியர்‌, அப்பர்‌ 
பெருமான்‌ அமியேோர்‌ நாளும்‌ இச்சூரிய குளத்தே நீராடி கயிலை 


சென்றார்கள்‌. 


111 


இன்றோ, கயிலைப்‌ பரம்பொருளே ஐயாறப்பரும்‌.௮றம்‌ 
வளர்த்தாளுமாக வந்து நாளும்‌ இக்குளத்தில்‌ அர்த்த ஜாமத்தே 
நீராடும்‌ அற்புதம்‌ செய்கிறார்கள்‌. இன்றும்‌ நடைபெறுறைது 
என்பதற்குச்‌ சான்று நேரில்‌ கண்ட. காட்சி: 


1993 ஜனவரி மாதம்‌ ஒருநாள்‌ திருவையாறு திருக்கோயில்‌ 
யானைப்‌ பாகரின்‌ உறவினர்‌. கருணாகரன்‌ என்பவர்‌ 
மலையாளத்தில்‌ இருந்து இங்கு வந்திருந்தார்‌. அன்று இரவு. 
ஐயாறப்பர்‌ கோவில்‌ வாசலில்‌ பச்சையப்பர்‌ மண்டபத்தே. 
படுத்துள்ளார்‌. அவர்‌ ஒரு மந்திரவாதி இரவு 12 மிக்கு பம்‌ 
செய்து கொண்டுள்ளார்‌. எதிரில்‌ படுத்திருந்த யானை பினிருறைது. 
இவ்வொலி கேட்டு விழித்துப்‌ பார்க்கிறார்‌. ஓர்‌ அண்‌ உருவம்‌ 
பட்டாடை உடுத்திக்‌ கொண்டு கோயிலின்‌ உள்ளிருந்து வராவது 
தெரிறெது, இவர்‌ முகத்தை உற்றுப்‌ பராக்கிறது, பீஸ்‌ வேசமாசத்‌ 
திருக்குளம்‌ நோக்இச்‌ செல்றைது., அடுக்கு சல பதேித்நிற்கேல்லாம்‌ 
மறுமுறை யானை பிளிருகிறது. மலையாளி பார்க்கிறார்‌. யானை 
துதிக்கையைத்‌ தூக்கி வணங்கி ஒலிகேட்றெது., அம்மன்‌ 
கோயிலிலிருந்து அழகிய அம்மா வேகமாகக்‌ குளம்‌ நோக்கிச்‌ 
செல்கிறார்கள்‌. அப்பனுடன்‌ அம்மையும்‌ சேர்ந்து நீராழி மண்டப 
எதிர்துறையில்‌ மூன்று முழுக்குப்‌ போடுகிறார்கள்‌. தண்ணீர்‌ 
அலையென தத்தளிக்கும்‌ இனிய ஒலி கேட்றைது. துணியை மூன்று 
கும்மு கும்மி பிழிந்து கட்டிக்‌ கொள்கிறார்கள்‌. 


இதனைப்‌ பார்த்த மலையாளி இனி இங்கு நாம்‌ படுக்கக்‌ 
கூடாது 'என, உடன்‌ இருந்த மணி என்பவரை எழுப்பி உடனே 
உள்ளே அழைத்துச்‌ சென்று படுக்கிறார்‌. சற்று நேரத்திற்கெல்லாம்‌ 
' மூலத்தானப்‌ பித்தளைக்‌ சுதவு சாத்திக்‌ கொள்ளும்‌ மணிச்‌ சத்தம்‌ 
கேட்டிறது., வெளியில்‌ அம்மன்‌ சிரிப்பொலி கேட்றெத து. Piga 


கொண்டே அம்மன்‌ கோயிவுக்குச்‌ செல்கிறார்கள்‌. 


என்னே விந்தை! அமத டா. விடிந்து சொல்கிறார்‌; 
யானும்‌ பல தலங்கள்‌ சென்றுள்ளேன்‌. இந்த ஐயாறப்பரின்‌ 
அற்புத வீலையைப்‌ போல்‌ எங்கும்‌ பார்த்ததில்லை. இத்தீர்த்தம்‌ 
எவ்வளவு பெரிய புனிதத்‌ தீர்த்தம்புண்ணியத்தீர்த்தம்‌. இதன்‌ 


112 
"செய்கிறார்கள்‌. அது அவர்களுக்கு. எவ்வளவு" பெரிய வம்‌ 
என்பது இப்பொழுது தெரியாது” என்று கூறினார்‌. I 

2. ்‌ மற்றொரு உண்மை நிகழ்ச்சி: ்‌ அருள்மிகு ஐயாறப்பர்‌ 
திருக்கோயிலில்‌ ஒரு. பூனை வெள்ளை கறுப்பு நிறம்‌. 1993 மார்ச்‌ 
மாதம்‌ நாள்தோறும்‌ ஐயாறப்பர்‌ மூலத்தானத்தை வலம்‌ வருவதும்‌, 
அர்‌ ரத்த” ஜர்மப்‌ பூஜை சமயம்‌ பிரகாரம்‌ வலம்‌ வருவதும்‌, 
| பள்ளியறைப்‌ பால்‌ அருந்துவதும்‌, காலையில்‌ பள்ளியறை 
திறந்ததும்‌ உள்ப்குந்து அம்மையப்பர்‌ மஞ்சத்தை வலம்‌ வருவதும்‌, 
விந்தையாக உள்ளது. தேவரோ, முனிவரோ முற்பிறவி பாக்கியைச்‌ 
செலுத்த பூனை வடிவில்‌ வந்து ஐயாறப்பரை நாளும்‌ 
வரிபடுகின்றனர்‌ போலும்‌. புராணங்களில்தான்‌ நாய்‌, மான்‌, மாடு 
வழிபடுவதைப்‌ படித்துள்ளோம்‌, இதனை இன்று நேரில்‌ நாம்‌ 
காணுகவ்றோம்‌. என்னே விந்தை! இதுவும்‌ இறைவன்‌ 
திருவிளையாடலே. மேலும்‌ பல உண்மை நிகழ்ச்சிகள்‌: 


3 ஒரு சமயம்‌ மகான்‌ சமயபுரம்‌ சாமிகள்‌, ஐந்து பேருடன்‌ 
அருள்மிகு ஐயாறப்பர்‌ அலய வழிப்ஈட்டிற்கு வந்தார்கள்‌. மதியம்‌ 
12 மணிக்கு உச்சிக்கால வழிபாடு முடிந்து அறம்‌ வளர்த்த நாயகி 
கோயில்‌ மண்டபத்தே படுத்திருக்கிறார்கள்‌. மூவர்‌ உறங்கிக்‌ 
கொண்டுள்ளனர்‌. சமயபுரம்‌ சாமிகளும்‌, சாவித்திரி என்னும்‌ 
தாயாரும்‌ அமர்ந்துள்ளனர்‌. ஆதிபராசக்தி அறம்‌ வளர்த்தாள்‌ தாய்‌ 
வடிவில்‌ வந்து இருவர்‌ முகத்திலும்‌ தம்‌ வாயில்‌ (ருந்த 
. தாம்பூலத்தை உமிழ்ந்துவிட்டுப்‌ .போய்விட்டாள்‌ இது 
கணநேரத்தில்‌ நிகழ்ந்தது. உடனே, “கம்‌” என்று மணம்‌ வீச, 
உறங்யைவர்கள்‌ விழித்துக்‌ கொண்டார்கள்‌, செய்தியறிந்து வந்தது 
அன்னையே என, “ஓம்‌ சக்தி அம்மாவே சரணம்‌ அம்மா" எனப்‌ 


பரிவுடன்‌ வணங்கி அன்னையின்‌ அற்புதம்‌ கண்டு மழைந்தார்‌ கள்‌. 


4. திருவையாறு வடக்கு மடவளாகத்தே “விசாலாட்ச!" 
அம்மாள்‌ என்பவர்‌ நாள்‌ தவறாது தர்மசம்வர்த்தினியை வழிபடும்‌ 
நியதியுடைவர்கள்‌. 1990ல்‌ ஒருநாள்‌ மாலை 4 மணிக்கு 
தரிசனத்திற்கு வந்தவர்கள்‌ சந்நிதியில்‌ வழிபட்டுப்‌ பிரகார்ம்‌ 
செல்வதற்கு முயன்றபோது ஜனநட்‌மாட்டபம்‌ யாரும்‌ இல்லையே 


113 


என அஞ்சி சற்று தேங்கிய போது, பட்டுப்புடவை சரசரக்க 
முன்னர்‌ ஒரு அம்மாள்‌ செல்வது தெய்ித்ததாம்‌. பிரசாரம்‌ முடிவில்‌ 
சந்நிதி முன்‌ வந்தபோது ( முன்‌ G து அம்மையைக்‌ காணவில்லை. 
தர்மாம்பாள்தான்‌ ' நமக்குத்‌ துணை வந்தாள்‌ வறு 
சுருதினார்கனாம்‌. இவ்வாறே மற்றொரு சமயம்‌ பசல்‌ 12 மணிக்கு. 
வழிபாட்டிற்குச்‌ சென்றபோது . உச்சிப்‌. போதில்‌ உ.ரூன்றோமே 
என்ற . அச்சத்தோடு பிரகாரம்‌ வரும்போது ஓப ந்த வயதுப்‌ 
பெண்‌ குழந்தை ஒன்று ஓட்‌. . வந்து த்க்‌! எிரட் யாதும்‌, 
“வழிவி டம்மா வழி விடம்மா” என விசாலாட்‌்‌ IMET கூற 
ஏிரித்துச்‌ கொண்டே அக்குழந்தை றிது தூரம்‌ ஓட்டம்‌ சாட்டி 


மறைந்ததாம்‌. இவ்வாறு தம்‌ அனுபவ உண்மைன்யகி த 


3. இழருவையாற்றில்‌ காவியுடைன்‌ meurtres பலர்‌ 


இருந்தாலும்‌ கோவிந்தசாமி எவாமிஎன்‌ எல tI g PO வயது 


இருக்கும்‌. அவர்‌ FHT அநந்த eb ot இலையில்‌ 
இருப்பார்‌ஒருவேளையே உணவு. ஐயாழப்பரே KUED உயிர்‌, 


காவிரிக்களை புஷ்யமண்டபத்தில்‌ சுவாமி அமரும்‌ மேடையில்‌ 
தங்கி இருப்பார்‌. 25.10.1992 BATAR அன்று அகொலை தியான 
நிலையில்‌ இருந்தார்‌. | மணி இருக்றாம்‌ வயதான அந்தணர்‌ ஒருவர்‌ 
வந்து தட்டி எழுப்பி ஒரு பொட்டலத்தைக்‌ கொடுத்தார்‌. உனக்குத்‌ 
தீபாவளி இல்லையா? இதை தீயும்‌ எடுத்துக்‌ கொள்‌, 
எல்லோருக்கும்‌ கொடு என்று சொல்லிய இழவர்‌ பளிச்சென்று ஒளி 
காட்டி. மறைந்தார்‌. எப்படிப்பட்ட கருணை உள்ளம்‌. இந்த 
செம்பொற்சோதிப்‌ பெருமான்‌ இந்த நாயிற்கு இரங்கி வந்தானே 
அவன்‌ அருட்பெருஞ்சோதி அண்டவன்தான்‌. தனிப்பெரும்‌ 


சுரணை உள்ளவன்‌ என்பதைச்‌ காட்டி.விட்டான்‌ ஐயா! என்றார்‌, 
உண்மைச்‌ சம்பவங்கள்‌ 
G. மனித வடிவில்‌ வந்த அன்னை 


அன்னையின்‌ சித்தாடல்கள்‌ தான்‌ எத்தனை: எத்தனை 
அடியோம்‌ இல்லத்தே 1984 அடு. மாதம்‌ அதிபராஎச்ஜி படத்திற்கு 
இலட்சார்ச்சனை நாமே செய்வோம்‌. படத்திற்கு அருட்சக்தி 


மிருமே என்று பவழமல்லிகை மலரால்‌ 1008 அருச்சனை நாள்‌ 


114 

தோறும்‌ 3 முறை: செய்து வந்தோம்‌. இலட்சம்‌ பூர்த்தியாகும்‌ சமயம்‌ 
ae நாள்‌ வழிபாடு நடந்து கொண்டுள்ள , போதே நண்பரின்‌ 
மனைவி வள்ளியம்மை வந்து “சார்‌” என்‌ பூசை செய்இறீர்களா 
நல்லா செய்யுங்கோ என்று சொல்லியபடி. சிரித்துக்‌ கொண்டே 
மனைவி பத்மாவிடம்‌ ' பேசு. "அடுக்களை பக்கம்‌ சென்றார்கள்‌. 
சிறிது, நேரத்தில்‌ அருச்சனை முடிந்து கற்பூரார்த்திக்கு 
மனைவியையும்‌, வள்ளியம்மாளையும்‌ அழைத்தேன்‌. மனைவி 
- வள்ளியம்மா இப்பொழுது எங்கே வந்தார்கள்‌. எனக்கேட்க சிறிது 
நேரத்திற்கு 'முன்தானே என்னிடம்‌ பேச்சுக்‌ கொடுத்துக்‌ 
- கொண்டே உன்னிடம்‌ வந்தார்கள்‌ என்றேன்‌. மனைவி இல்லை. 
T இல்லை என அம்மா அதிபராசக்தி அறம்‌ வளர்த்தாளே நம்‌ 

அருச்சனை கண்டு மகிழவந்துள்ளாள்‌ என வியந்து மகிழ்ந்தோம்‌, 
7. குழந்தையும்‌ தெய்வமும்‌ 
1985 ஒரு நாள்‌ இரவு enh 1 இருக்கும்‌. சண்‌ விழித்தேன்‌ 
| வீட்டு முற்றத்தே நிலவு காய்கிறது. பெளர்ணமி நாள்‌ ஏதோ 
்‌ மென்மையான ஒசை இனிமையாகக்‌ கேட்கிறது. ஏம மனமில்லை ` 
வீட்டு வாசற்படி. பக்கமிருந்து சிறிய உருவம்‌ தெரிகிறது. ஐந்து வயது 
மதிக்கத்தக்க பெண்‌ குழந்தை ஒன்று மெல்லிய பாதத்தால்‌ சதங்கை 
ஒலியோடு நடந்து வருவது தெரிகிறது. அருகில்‌ வந்து நின்று ' 
சிரிக்றெது.“காலை மாலை 108 மந்திரம்‌ படி என்னை மறக்காதே” 
என்று சொல்லி பூசை அறைப்பச்சும்‌ புகைபோல்‌ மறைந்தது. 
மனைவியை எழுப்பிக்‌ கண்டதை சொன்னேன்‌, கனவாயிருக்கும்‌ 
என்றாள்‌ அல்ல..அல்ல நனவே இப்பொழுது பார்த்தேன்‌ 
என்றேன்‌. நாயினும்‌ கடைப்பட்ட அடியேனுக்கா அன்னையின்‌ 
அருட்காட்சி அன்னையின்‌ கருணையே கருணை எனப்‌ 
பெருமிதம்‌ கொண்டோம்‌, | 
8. மிதந்த அம்மன்‌ சிலை 

அம்மாள்‌ அக்ரகாரம்‌ எனும்‌ கிராமம்‌ ஐயாற்றின்‌ Mi paar 

Ab. தாரத்திவுள்ளது. அங்கு சிவன்கோயில்‌ * வைத்தியநாதர்‌ 
தையல்நாயகி, களர்‌ ஒதுப்புறமான கோயில்‌ 1992 ல்‌' மூலவர்தையல்‌ 
நாய்கி சிலை திருட்டுப்‌ . போய்‌ விட்ட்து. ஊர்மக்கள்‌ 


| 115 
கவலையுற்றனர்‌ அம்மா! சக்தியுன்னவளானால்‌ திருடி.யவனுக்கு 
சோதனை கொடுத்து மனதை மாற்று. என வேண்டிக்‌ 
கொண்டனர்‌. உள்ளூர்‌ ஆள்‌ எடுத்தவன்‌ கொல்லையில்‌ புதைத்து 
வைத்துள்ளான்‌. ஓரிரு மாதங்கள்‌ அவனுக்கு உறக்கமே இல்லை. 
திகில்‌ மூச்சுத்திணரல்‌ ஒரு நாள்‌ ஏற்பட்டது. துணைவனிடம்‌ 
சொல்லி அம்பாள்‌ லையை அப்புறப்படுத்தி அங்கிருந்த கிணறு 
ஒன்றில்‌ போட்டுள்ளனர்‌. என்ன அதிசியம்‌! அம்மன்‌ சற்லை 
மிதந்தது கண்டனர்‌. உடனே நடு--நடுங்‌ 9 அம்மா! எங்களை 
மன்னித்து விடு--எடுத்த இடத்திலேயே உன்னை வைத்து 
விடுறோம்‌. என அன்று இரவு சோயிலில்‌ எடுத்து வைத்து 
விட்டனர்‌. மறுநாள்‌ அவர்களே தாம்‌ பார்‌ த்ததை வியந்து பேசிச்‌ 
கொண்டனராம்‌. என்ன விந்தை அம்பாள்‌ அக்ரகாரம்‌ தான்‌ 
அம்மாளச்சரகாரமென வ மங்க ருது. அதுசரியல்ல aDJ LOLNT or 
அக்கிரகாரம்‌ தான்‌ இது என்பதை நிரூ நபித்துவிட்டாள்‌. . 

9. புற்றுநோய்‌ நீக்கிய ஐயாறன்‌ 

அருள்மிகு ஐயாறப்பர்‌ கோயில்‌ அலுவலர்‌ விசுவநாதன்‌ 40 
ஆண்டுகளாக கோயிலில்‌ பணியாற்றிவருகிறார்‌. கஊரழ்வினைச்‌ 
காரணமாக அவருக்கு வலது கழுத்துப்‌ பாகத்தில்‌ எட்டி. 
புற்றுநோய்‌ (Cancer) ஏற்பட்டு அவதியுற்றார்‌. ஏழை எனினும்‌ 
| அன்பர்கள்‌ தொடர்பால்‌ அடையாறு அரசு புற்றுநோய்‌ மருத்துவ 
மனையில்‌ 1990 திசம்பரில்‌ சேர்க்கப்‌ பெற்றார்‌. சிலநாட்சளில்‌ 
அறுவைச்‌ சிகிச்சைக்கு ஏற்பாடு செய்தார்கள்‌. 'இவருக்குப்பயம்‌ 
எனினும்‌ சதா ஐயாறப்பர்‌ நினைவாகவே இருந்தார்‌. அறுவை — 
சிகிச்சை செய்யும்‌ முதல்‌ நாள்‌ இரவுக்‌ கனவு, ஐந்தாம்‌ திருநாள்‌ 
- இடபவாகனக்‌ காட்சி, சுவாமி வீதிவலம்‌' வந்து! அதிகாலை 
கோயிலினுள்‌ நு மன்ற காட்‌, .இபாராதனை . சுண்டு 
கண்விழித்துக கொண்டார்‌ அறுவைச்‌. இச்சை எளிதாக 
முடிகிறது. | இ 

ரேடியம்‌ Nad சைக்கு வசதியில்லை. நிர்ற்துலிடுரைர்‌ 
என்றே அனைவரும்‌ ழம்பினார்கள்‌. வெர்ம்ட்டும்‌ நம்பிக்கையுடன்‌! 
ஐயாறப்பருக்கு 46 நாட்கள்‌ நெய்த பம்‌ போட்டால்‌ செளகரியமாக 


216 


விடும்‌ என நினைத்து, திருவையாறு தன்‌ பெண்ணிற்குக்‌ கடி.தம்‌ 
எழுதுகிறார்‌. அன்று இரவு கனவு விசுவநாதன்‌ கையில்‌ நெய்யை 
எடுத்தக்‌ கொண்டு கோயிலுக்கு வருகிறார்‌. குருக்கள்‌ மார்‌ வாசலில்‌ 
நிற்கிறார்கள்‌. இவர்‌ சந்ததி முல aig நிற்கிறார்‌. உள்ளிருந்து 
அறம்வளர்த்த நாயகி மீனாட்டு கொண்டையுடன்‌ பட்டுப்புடவை 
சரசரக்க மடிசார்‌ கட்டிக்‌ கொண்டு உள்ளிருந்து வந்து இவரிடம்‌ 
நெய்யைப பெற்றுக்கொண்டு விளக்கு போடுறொர்‌. இறைவன்‌ 


சிரிக்கிறார்‌. கண்‌ வி I pide றார்‌. மறுநாள்‌ 


5-2-99] அன்று, அடையாறு மருத்துவ மனைக்கு வ்‌ 
உறவினர்‌ பொறியியல்‌ வல்லுணர்‌ ஒருவர்‌ வந்து பரிந்துரை செய்து 
ரேடியம்‌ பூ.ரீட்மெண்ட்‌ கொடுக்கிறார்கள்‌ நலமாகி வீடுவந்து 
சேர்ந்து இன்றும்‌ கோயில்பணியிலிருந்து வருகிறார்‌. யாவும்‌ 


ஐயாறப்பன்‌ . திருவருளே என்று சொல்லி அனந்தக்‌ கண்ணீர்‌ 


SULLA றோர்‌. 


0. மூலவர்‌--சித்தேசரா ? 

1993 சமையல்‌ வேலை செய்யும்‌ அன்பர்‌ நாகராஜயயர்‌ 
புஷ்யமண்டபத்தெரு வடநாடு முழுவதும்‌ சுற்றியவர்‌. ஐயாறப்பர்‌ 
ehhh) பூன்வற்று. வணங்குகிறார்‌. சித்தேசர்‌ அலயத்தே 
அகப்பேய்சசித்தர்‌ இங்கு அமர்ந்துள்ளார்‌ என எழுதியுள்ளதைப்‌ 
பார்து இது உண்மையா? என ஐயாறப்பாரிட்ம்‌ வந்து கேட்கிறார்‌. 
குருக்கள்‌ கொடுத்த விபூதிப்‌ பிரசாதம்‌. எட்டைப்பையில்‌ உள்ளது. 
வீட்டிற்குச்‌ சென்று உறங்குகிறார்‌. மஜாமக்கனவு ஐயாறப்பர்‌ 
மூலஸ்தானக்‌ காட்டி கிடைக்கிறது. சிறிது நேரத்தில்‌ சுயம்பு லிங்கம்‌ 
நகர்கிறது. அதன்‌ கீழே அழமான பெட்டியிலிருந்து மிக நீண்ட 
சடைமுடிகள்‌, தாடி, பொன்னிறத்துடன்‌ தசதகச்க பழுத்து 
முதிர்ந்த மகான்‌ கை நகங்கள்‌ நீண்டுவளைந்து செக்க சிவந்த 
திருமேனி செம்பொற்சோதியாய்‌ அமர்ந்தபடியே மேல்வரக்‌ 
காண்கிறரா. இரண்டு இலட்சத்து ஐம்பதினாயிரம்‌ அண்டுகளாச 
இங்குள்ள. எவ்ை ஏனப்பா எழுப்பினாய்‌ எனால்‌ கேட்றொர்‌, 


பயந்து ௫௦ விழிக்கிறார்‌. 15--1--94 நேரில்‌ கூறிய செய்தி. 


117 
11. மூலவர்‌ சுயம்பா ? 


1991 மே மாதம்‌ ஒருநாள்‌ வடக்கு மடவளாகம்‌ திருமதி 
லெக்ஷமி-லெக்ஷ்மணன்‌ (பாம்பே) அவர்கள்‌ பிரணதார்துஹரா ! 
உங்களைச்‌ “சுயம்பு லிங்கம்‌” என்கிறார்களே எப்படி இருக்கிறீர்கள்‌ 
என்பது தெரியவில்லை என வருந்திக்‌ கேட்டபொழுது அன்றிரவே 
கனவில்‌ சோமாஸ்கந்தக்‌ குருக்களும்‌, யோகவனக்‌ . குருக்களும்‌ 
குடம்குடமாகப்‌ பாலபிஷேகம்‌ செய்து கொண்டிருக்கிறார்கள்‌. 
அவிடையார்‌ மேல்‌ நடுத்தர வய துடை அழகிய ஐயர்‌ இடுப்பளவில்‌ 
நின்று கொண்டு தம்பூணூாலை மேலும்‌ இழுமாசு இழுத்துக்‌ 
கொண்டு சிரித்துக்‌ கொண்டே என்னைத்‌ தெரியவில்லையா? 
என்பது போல்‌ பார்க்கிறார்‌. மெய்சிலிர்த்துப்‌ போனேன்‌ 
என்றார்கள்‌. 
தி. ஜயாறப்பனான--யானையின்‌' மதம்‌ தெளியவைத்த 
ஐயாறப்பர்‌ 


திருவையாறு ஐயாறப்பர்‌ கோயில்‌ யானையின்‌ பெயர்‌ 
ஐயாறப்பன்‌ 13993 முதல்‌ கோயில்‌ யானை மதங்கொண்டு கட்டுக்‌ 
கடங்காமல்‌ திரிந்தது. யாரும்‌ நெருங்க முடியவில்லை கோயிற்‌ 
கதவுகள்‌ மூடப்பட்டன வனடுலாக்கா அதிகாரிகள்‌, யானை 
மருத்துவர்கள்‌ சென்னையிலிருந்து வந்து மயக்க ஊசிபோட 
பலமுறை முயன்றனர்‌ தப்பிவிட்டது. கோயிற்கதல:வ உடைத்துக்‌ 
கொண்டு உள்ளே சென்று விட்டது. தூண்‌ மறைவிலிருந்த 
ஒசைபடாது துப்பாக்கிகொண்டு 9 முறை மயக்க ஊசிசெலுத்தினர்‌ 
15993 அன்று ' ஐயறிவுடைய யானை என்ன நினைத்ததோ 
ஐயாறப்பர்‌ மூலத்தானம்‌ கருவறை முன்னுள்ள பித்தளை. 
நந்திவரை சென்று இரும்பு கைப்பிடியில்‌ முன்கால்‌ இரண்டையும்‌ 
ஊன்றி துதிச்கையத்‌ தூக்கிவிட்டு அபயக்குரல்‌ எழுப்பி கண்ணீரை 
விட்டு! மணி நேரம்‌ நின்று விட்டு வணக்கம்‌ செய்து 
பின்புறமாகவே வந்து மயங்கி விழுந்துவிட்டது. பின்‌ சங்கிலியால்‌ - 
பிணிக்கப்பட்டது. துப்பாக்கிச்‌ சூட்டால்‌ நாம்‌ இறப்பது உறுதி என 
அஞ்சிய யானை ஐயாறப்பரைப்‌ புகலடைந்தது. 20 அண்டுகள்‌ 
கொண்டு செய்க யானையல்லவா? அலமக்கபோதாக அஞ்சேல்‌ 


118 

என்று அருள்‌ செய்வான்‌ ஐயாறன்‌ என்பதை யானையை காத்ததன்‌ 
மூலம்‌ உலூற்முக்‌ காட்டிவிட்டார்‌. இன்று நலமாக்வுள்ளது, 
ஓம்சக்தி 

குறிப்பு : நமக்கு தெரிந்த சிலவே இவை அன்று முதல்‌ 
இன்று வரை அடியார்‌ , பொருட்டு அம்மையப்பரின்‌ 
திருவிளையாடல்கள்‌ எத்தனை எத்தனையோ நடந்துள்ளன, 
இன்றும்‌ நடந்து கொண்டுள்ளன. இனியும்‌ நடக்கும்‌. 
நிறைவுரை: 

இதுகாறும்‌, ஐயாற்றுக்‌ கோயில்‌ ஒன்றனுள்‌ ஐந்து திருக்‌ 
கோயில்கள்‌ சிறந்து விளங்கக்‌ கண்டோம்‌ இது ஒரு புதுமை காசி 
விசுவநாதர்‌ உட்கோயில்‌ தலமரச்சிறப்பு இர்த்தங்களின்‌ பெருமை 
அம்மன்‌ கோயில்கள்‌ வழிபாட்டிற்கு வந்தகாலம்‌. வெளியூர்களில்‌ 
ஐயாறப்பர்‌ கோயில்கள்‌ போன்ற நல்ல திறனாய்வுச்‌ செய்திகள்‌. 
பழமை நினைவுகள்‌ அதிசயம்‌ அனால்‌ உண்மை அரிதில்‌ 
கேட்டறிந்த உண்மைச்‌ சம்பவங்கள்‌ யாவும்‌ அறிவுக்‌ களஞ்சியமாக 
நினைத்தாலே இனிக்கும்‌ செய்திகளாகத்‌ திகழக்‌ கண்டோம்‌. 
அதக்‌ இருக்கவோயிவ்கறாக்செவ்வாம்‌ கொம்‌ வைத்தாற்போல 
திருக்கோயிலிற்‌ சிறந்த திருவையாறா கத்‌ திகம்கிறது என்பது சாலப்‌" 
பொருத்தமேயன்றோ ! 


திருவையாற்றில்‌ காணவேண்டிய இடங்கள்‌ 


1. அருள்மிகு ஐயாறப்பர்‌ திருக்கோயில்‌ 
தியாகய்யர்‌ சமாதி கோயில 


தியாகய்யர்‌ வாழ்ந்த இல்லம்‌ 


2 
3 
4, கலயாணமகால்‌' (அரசர்‌ கல்லூரி) | | 
5.  பூசப்படித்துறை மற்றும்‌ அறுபத்து முவர்‌ மடம்‌ 
6 நசர்மகால்‌ | 


ah 
த பர த ப்‌ ea a a வ அடல ப வடிக்கை பமாக aa (ie spre லை தகக களா என்‌ வ பைலாக oe 


ர ஆ ன்‌ எல ணக க வக்க er oe சவ்‌ ae wee அட்ச அடவ. 


119 


. “முதலாகும்‌ வேத முழுதா கமமாகப்‌ 
பதியான வீசன்‌ பகர்ந்த இரண்டும்‌ .... திருமூலர்‌ . 
“ஓதுதே வேதம்‌ உணாந்தாய்‌ போற்றி 
- ஆறங்கம்‌ நால்வேதம்‌ ஆனாய்‌ போற்றி ... அப்பர்‌ 
ஆகமமாகி நின்றண்ணிப்பான்‌ தாள்‌ வாழ்க 
மன்னு மாமலை மகேர்‌ ந்திர மத னுள்‌ 
்‌ சொன்ன வாகமந்‌ தோற்றுவித்‌ “தருளியும்‌... மாணிவாசார்‌ 


பொருளடக்கம்‌ 


4. வேதம்‌ ஆகமம்தத்துவம்‌ விளக்கும்‌ திருவையாறு 


முன்னுரை வேதம்‌ வகையும்‌ விளக்கமும்‌ அசுமம்‌ வசையும்‌ 
விளக்கமும்‌... மனித உடலும்‌ திருக்சோயிலமைப்பும்‌ சிவலிங்கம்‌ 
அருள்மிகு ஐயாறப்பர்‌--சுயம்பு சேஷேத்திரங்கள்‌ ஐயாறப்பரின்‌ 
தனிச்சிறப்பு: .-வேதம்தன்னைத்தானே பூசித்த பெருமான்‌. 
சைவத்தின்‌ வகை--அறம்‌ வளர்த்த நாயகி வேதம்‌ G4 சக்தி 
பீடங்களில்‌ ஒன்று-ஆட்சொண்டார்‌ சிவாகம தத்துவம்‌: .விஞ்‌ 
ஞானம்‌--பஞ்சநதகேத்திர தத்துவம்‌--ஜப்பேஸ்வரம்‌ சப்தஸ்தாலா 
க்ஷேத்திரங்கள்‌--சிவலிங்கம்‌ பற்றி மெய்ஞானமும்‌ விஞ்ஞானமும்‌, 
மந்திர சக்தியின்‌ அற்றலை வியந்த விஞ்ஞானம்‌ நிறைவுரை 


120 


4. வேதம்‌, ஆகமம்‌, தத்துவம்‌ விளக்கும்‌ 

திருவையாறு 

உலகிலுள்ள ஒவ்வொரு மதத்திற்கும்‌ முக்கியமான சமய 

நூல்‌ ஒவ்வொன்றுள்ளது. நமது இந்து மதத்திற்கு வேதம்‌, அசுமம்‌, 

தோத்திரம்‌, சாத்திரம்‌, இதிகாலம்‌, புராணம்‌, உபநிஷத்‌ எனப்‌ பல 

நூற்கள்‌ இருக்கின்றன. 
1. வேதம்‌ | 

'வேதம்‌' என்ற சொல்லின்‌ தாது அல்லது பகுதி வித்‌ 

என்பதாகும்‌. விதுஹ-/வித்‌-அறிவு. வேதம்‌ என்ற சொல்லுக்கு 

அறிவுநூல்‌ என்பது பொருள்‌. தெய்வீகமான சுருத்துக்களைத்‌ 

தன்னுள்‌ அடக்கி மறைத்து வைத்திருப்பதால்‌ அது 'மறை'யெனப்‌ 
பெயர்‌ பெற்றது. 


“நிறைமொழி மாந்தர்‌ ஆணையிற்‌ கிளந்த 

மறைமொழி தானே மந்திரம்‌ என்ப" 
என்பது தொல்காப்பியச்‌ சூத்திரம்‌. அசிரியனிடம்‌ கேட்டுத்‌ 
தெளிய வேண்டி.ய தூலாதனின்‌ இதனைச்‌ 'சுருதி' எனவும்‌ கூறுவர்‌. 
எல்லாம்‌ வல்ல சிவபெருமான்‌ தன்னுடைய இசை நோக்கிய 
(க)தத்புருஷம்‌, (தெ. அகோரம்‌, (வ/வாமதேவம்‌, (மேசத்யோஜாதம்‌ 
எனும்‌ திருமுகங்களினின்றும்‌ முறையே 21 சாகைகள்‌ கொண்ட 
*'இறாக்‌' வேதத்தை சுமந்து என்ற முனிவர்‌ வழியாகவும்‌ 100 
சாசைகளைக்‌ கொண்ட 'யஜுூர்‌' வேதத்தை வைசம்பாயணர்‌ என்ற 
முனிவர்‌ வழியாகவும்‌, 1000 சாகைகளைக்‌ கொண்ட 'சாம' 
வேதத்தை சைமினி என்ற முனிவர்‌ வழியாகவும்‌, 9 சாகைகளைக்‌ 
கொண்ட 'அதர்வண' வேதத்தைப்‌ பயிலர்‌ என்ற முனிவர்‌ 
வழியாகவும்‌ உலகிற்கு அருளிச்‌ செய்தார்‌. இந்நான்கு 
வேதங்களையும்‌ வியாசர்‌ வெளியுலகிற்குத்‌ தொகுக்குத்‌ தந்தார்‌. 
அதலின்‌ அவர்‌ 'வேத வியாசர்‌" எனப்பட்டார்‌. நான்மறைச்‌ ' 
செம்பொருள்‌ யாது? 


* சித்தாந்த வித்தகர்‌-குமரி-பூமணி அவர்கள்‌ நேரில்‌ கூறியவை 16-2-93 


121 


1. இருக்‌ வேதம்‌”. | 

இருக்‌ என்பதற்கு துதித்தல்‌ அல்லது வழிபடுதல்‌ என்பது 
பொருள்‌. இறைவனைத்‌ துதிப்பாடல்கள்‌ பாடி. வணங்குவதற்குரிய 
வழிகளை இதில்‌ வகுத்துக்‌ காட்டப்பட்டுள்ளது. இது பத்து 
மண்டலங்களைக்‌ கொண்டுள்ளது. ஒன்று முதல்‌ ஏழு 
மண்டலங்களில்‌ இறைவனை அக்கினி என்ற பெயராலும்‌, 
்‌ பத்தாவது மண்டலத்தில்‌ பிரமன்‌, இந்திரன்‌ என்ற பெயர்களாலும்‌ 
பாடப்பட்டுள்ளது. 
2. யஜூர்‌ வேதம்‌: 

யாஜ்‌ எனும்‌ பதத்திற்கு யாகம்‌ என்பது பொருள்‌. யாகம்‌, 
பலி, தானம்‌ முதலிய கிரியைகளைச்‌ செய்ய வேண்டிய முறைகள்‌ 
இதில்‌ விளக்கப்பட்டுள்ளன. அமாவாசை, . பெளர்ணமி 
காலங்களில்‌ செய்ய வேண்டிய வேள்விகளைப்‌ . பற்றியும்‌, 
பிதிர்சுர்மம்‌ முதலியன செய்ய வேண்டிய விதங்களைப்‌ பற்றியும்‌ 
கூறப்பட்டிருக்றெது. அது ஏழு காண்டங்களை உடையது. மிகச்‌ 
சிறப்பு வாய்ந்த ருத்ரம்‌' இதில்‌ அமைந்துள்ளது. பதினொரு 
அதுவாகங்களையுடைய திருஉருத்திரம்‌ வேதத்தின்‌ கண்ணாகும்‌. 


U 


3. ஸாம வேதம்‌: 
ஸாமம்‌ என்னும்‌ இன்னிசையால்‌ பாடப்பட்டது. இதில்‌ 
பரமேஸ்வரனை அக்கினி, இந்திரன்‌ முதலான பெயர்களால்‌ 
பாடப்‌ பெற்றிருக்கிறது. பாபத்தை நீக்கிப்பலனைக்‌ கொடுக்கும்‌ 
பாடல்கள்‌ இதில்‌ அமைந்திருக்கவ்றன. இசையுடன்‌ இதனைப்‌ 
பாடுவதால்‌ பாபம்‌ நீங்குகிறது. | 
4. அதர்வணம்‌: 
இதில்‌ மந்திரம்‌ உச்சரிக்க வேண்டிய முறைகளையும்‌, , 
விரோதிகளின்‌ அழிவின்‌ பொருட்டுச்‌ செய்ய வேண்டிய கிரியை 
்‌ முறைகளைப்‌ பற்றியும்‌ கூறி இருப்பதோடு வேத சாரக்‌ கிரியை 
களையும்‌, அனுஷ்டானங்களையும்‌ பற்றிய தோத்திரங்களும்‌ 
உள்ளன. I BE 


உ இந்துமத இணைப்பு விளக்கம்‌ - ஆறுமுகநாவலர்‌ 


122 


எல்லாம்‌ வல்ல சிவபெருமான்‌ அனைத்து உயிர்களுக்கும்‌ 
அறம்‌,பொருள்‌,இன்பம்‌, வீடு எனும்‌ உண்மைப்‌ பொருள்களை 
அடைய வேண்டும்‌ என்பதற்காகவே, காமிகம்‌ முதல்‌ வாதுளம்‌ 
ஈறாக உள்ள 28 சிவாசமங்களையும்‌, இருக்‌, யஜூர்‌, ஸாமம்‌, 
அதர்வணம்‌ என்னும்‌ நான்கு வேதங்களையும்‌ தமது மேல்‌, கிழக்கு, 

- தெற்கு, மேற்கு, வடக்கு என்னும்‌ ஐந்து முகங்கள்‌ வழியாக அருளிச்‌ 
செய்தார்‌ என்பதை காரணாகமத்தால்‌ அறிகிறோம்‌. இந்த சிவாகம, 
வேதங்கள்‌ சிவபெருமானுடைய திருவாக்காகும்‌. வேதங்‌ களும்‌ 
சிவாகமங்களும்‌ நித்தியமானவை என்பது சைவ சித்தாந்தத்தின்‌ 
கோட்பாடு. ee, 

2. ஆகமம்‌ | 

ஈ “ஆகமம்‌” என்ற சொல்லை அ-கமம்‌ எனப்‌ பிரிக்கலாம்‌. 
ஆ அன்மாக்களின்‌, கமம்‌ பாசங்களை நீக்கம்‌ செய்து முத்திப்‌ 
பேற்றை அருளுவது என்பது பொருளாகும்‌. 

1. மேற்குநோக்கிய சத்தியோஜாத முகத்திலிருந்து காமிகம்‌, 
யோகம்‌, - சிந்தியம்‌, காரணம்‌,அஜிதம்‌ என்ற அகமங்கள்‌ 
தோன்றின. | 

B வடக்கு நோக்கிய வாமதேவ முகத்திலிருந்து £ப்தம்‌, 
சூக்ஷ்மம்‌, ஸஹஸ்வரம்‌, அம்சுமான்‌, ட பது என்ற ஆகமங்கள்‌ 
தோன்றின. ்‌ 

3. தெர்‌ ற்கு நோக்கிய Gang முகத்திலிருந்து விஜயம்‌, 
நிச்வாசம்‌, சுவாயம்புவம்‌, அநிலம்‌, வீரம்‌ என்ற அசுமங்கள்‌ 
தோன்றின. | 

1. கிழக்கு நோக்கிய தத்புருஷ முகத்திலிறாந்து ரெளரவம்‌, 
மகுடம்‌, விமலம்‌, சந்திர ஞானம்‌, பிம்பம்‌ என்ற அகமங்கள்‌ 
தோன்றின. 


சவ 


்‌ இந்துமத இணைப்பு விளக்கம்‌:- மகாவித்துவான்‌ கே. ஆறுமுக நாவலர்‌ 
இந்துமத அறநிலைய வெளியீடு, சென்னை 1963, பக்கம்‌ 5-7, 

சைவ ஆகமங்கள்‌ ஓர்‌ அறிமுகம்‌, டாக்டர்‌ எஸ்பி. சபாரெத்தினம்‌, . 
சைவசித்தாந்த நூற்பதிப்புக்‌ கழகம்‌ சென்னை வெளியீடு 1992, wa-17,18 


5. மேல்நோக்கிய ஈசான முகத்திலிருந்து ப்ரோத்கதம்‌, 
லலிதம்‌, சித்தம்‌, சந்தானம்‌, சர்வோக்தம்‌, பாரமேச்வரம்‌, இரணம்‌, 
வாதூளம்‌ என்ற ஆகமங்கள்‌ தோன்றின. 

இவ்விருபத்தெட்டு அகமங்களுள்‌ பத்து அசமங்கள்‌ 
சிவபேதங்களாகவும்‌, ` பின்‌ — பதினெட்டு அகமங்களுள்‌ 
ருத்ரபேதங்களாகவும்‌ குறிக்கப்‌ பெறும்‌. | 

கிரியா பாதத்தில்‌ கர்ஷணம்‌ (உழுதல்‌) முதல்‌ பிரதிஷ்டை 
வரையில்‌ உள்ள தஇிரியைகளும்‌, நித்திய நைமித்திக பூஜைகளும்‌, 
திருவிழா முறைகளும்‌, சமய, விசேஷ, நிர்வாண Bans க்ஷ விதிகளும்‌ 
கூறட்பட்டுள்ளன. 

யோக பாதத்தில்‌ அத்மசுத்தி, அந்தர்யாகம்‌' தியானம்‌ 
முதலியனவும்‌ கூறப்பட்டுள்ளன. 

ஞான பாதத்தில்‌ தத்வத்ரயம்‌ எனப்படும்‌ முப்பொருள்‌ 
உண்மை, அதாவது பதி, பசு, பாச லட்ஷணங்கள்‌ கூறப்‌ 
பட்டுள்ளன. அவையே சந்தான குரவர்களால இயற்றப்பட்ட H 
சைவசித்தாந்த சாத்திரங்களாகும்‌. மேவும்‌, அமங்களில்‌ 
தத்வரூபம்‌, தத்துவ தரிசனம்‌, ஐத்துவசத்து, அம்மரூபம்‌, DMPO 
தரிசனம்‌, அத்ம சுத்தி, சிவ்ரூபம்‌, சிவ தரிசனம்‌, சிவயோகம்‌, சிவ 
போகம்‌ எனும்‌ தசகாரியங்களது இலக்கணங்களும்‌ உரைக்கப்‌ 
பட்டுள்ளன. 

விஷ்ணுவைக்‌ கூறும்‌ அகமங்கள்‌ வைஷ்ணவாகமங்‌ : 
களாகும்‌. அவை, பாஞ்சராத்தி ராகமம்‌, வைகான௪ அகமம்‌ என 
இருவகைப்படும்‌. 

ஆகமங்களில்‌ சொல்லப்படும்‌ பொருள்களில்‌ மிகவும்‌ 
முக்கியமானவை மந்திரங்களும்‌, தந்திரங்களும்‌ (முத்திரைகளும்‌) 
அகும்‌. இவை அலய நித்திய, நைமித்திய பூஜைகளுக்கு இன்றியமை 
யாத சாதனங்களாகும்‌. 

திருக்கோயில்‌ அமைப்பு, விக்கிரக அமைப்பு 
சிவவழிபாட்டிற்குரிய இலக்கணங்கள்‌ இவைகளைக்‌ கூறுவதே 
சிவாகமங்கள்‌. அகம முறைப்படித்தான்‌ கோயில்கள்‌ கட்டி 
வழிபடப்‌ பெறல்‌ வேண்டும்‌ என்பது விதி, * திருவையாறு கோயில்‌ 


a Sri Panchamathiswaraswami Temple, Thiruvaiyaru- Dharamapuram 


Adhinam Pub. 309, 1965, Page-11 


124 
அறுகாலபூஜை, நாள்‌,மாத,வருட விழாக்கள்‌ யாவும்‌ காமிகாகம, 
காரணாகம முறைப்படியே நடைபெற்று வருகின்றன. 
கோயில்கள்‌ நமது உடம்பின்‌ வடி.விலேயே அமைக்கப்‌ 
பட்டிருக்கின்றன. இதனை, “க்ஷேத்திரம்‌ சரீரப்‌ பிரஸ்தாரம்‌" 
என்பர்‌. ஆலயம்‌ மனிதர்‌ உடம்பு போல அமைக்கப்பட்டி ருக்கிறது 
என்பது இதன்‌ பொருள்‌. மனித உடம்பு போன்றதே கோயில்‌ 


“அதனை ஓர்‌ தெய்வ புருஷனாகக்‌ கொள்ளலாம்‌. 


மனித உறுப்பும்‌ ்‌ கோயில்‌ அமைப்பும்‌ 
பாதங்கள்‌ ராஜகோபுரம்‌, ஸ்தூலலிங்கம்‌ 
முழங்கால்‌ ஆஸ்தான மண்டபம்‌. 
துடை நிருத்த மண்டபம்‌. 
தொப்புள்‌ பலிபீடம்‌, கொடிமரம்‌. 
மார்பு நடராசர்‌, மகாமண்டபம்‌. 
கழுத்து நந்தி, அர்த்த மண்டபம்‌. 
வாய்‌ ஸ்நபன மண்டப வாசல்‌. 
மூக்கு ஸ்நபன மண்டபம்‌ 
இடது செவி சண்டேசர்‌. ---- 

வலது செவி தெட்சணாமூர்த்தி. 

புருவ மத்தி சிவலிங்கம்‌. 

தலை | கர்ப்பக்கிரகம்‌. 
தலையில்‌ உச்சி விமானம்‌. 

கைகள்‌ பிரகாரங்கள்‌. 


சிவலிங்கம்‌: ஆகமத்தில்‌ பிம்பங்களின்‌ அமைப்பு, அளவு 
முதலியன விரிவாகக்‌ கூறப்பட்டுள்ளன. அளப்பரிய இறைவனுக்கு 
அடையாளமாக ஓர்‌ அளவையில்‌ செய்து வைப்பதே 
இலிங்கமாகும்‌. இலிங்கம்‌ = குறி, அடையாளம்‌ என்பது பொருள்‌, 
நிஷ்கள லிங்கம்‌ கர்ப்பகிரக மூர்த்தி. அதன்‌ அளவைக்‌ கொண்டு 
நான்கு விதமாகக்‌ கூறப்பட்டுள்ளன. அளவைப்‌ பொருத்து அவ! 
ஸமகண்டம்‌, வர்த்தமானம்‌, சைவாதிக்கம்‌, திரிராசிகம்‌ என்று 
நான்கு விதம்‌. அடிபாகம்‌, நடுபாகம்‌, மேல்பாகம்‌, இன்னன்ன 
அளவில்‌ இருப்பதைக்‌ குறித்து இந்தப்‌ பாகுபாடுகள்‌ 
கூறப்பட்டுள்ளன. திருவையாறு ஐயாறப்பர்‌ மூலவர்‌ திருமேனி! 


125 


எவ்வகையைச்‌ TERE, . என்பதைக்‌. காண்போம்‌. அவை 


உண்டான காரணத்தைக்‌ கொண்டு tore: ரைம்‌, அர்‌? 9ம்‌, தைவிகம்‌, 


சயம்பு எனப்படும்‌ 


அர்ருச்மிரு ஐயாறப்பரி: மேற்கூறிய நான்கு வகையில்‌ 
மனிதர்‌, மன்னர்களால்‌ பிரதிஷ்டை செய்யப்பெறும்‌ இருமேனி 
“மாறும்‌... எனவும்‌, வியாசர்‌ போன்ற EURER 
பிரதிஷ்டை செய்து பூஜிக்கப்‌ பெறும்‌ தருமே! “GRAAD எக்க 
தெய்வம்‌ தானாகவே தன்னை வெவிப்படு BO கொள்‌ 


இடத்தி ல்‌ உன்ளது! தைவிகம்‌ ம்‌ ஹார்டு AUL” ? எம்‌. கூறப்ப aa 


சுயம்பு விங்கள்‌ த்திற்கு! ரிய அர்தமங்கள்‌: காரணம்‌, வாதும்‌, 
சூக்ஷமம்‌, சுப்ர பேதம்‌ என்பவையாம்‌. “சுயம்பு” என்பது தானாகவே 
தோன்றியது. எனவே ஐயாறப்பர்‌ சுயம்பு வடிவில்‌ தானாகவே 
தோன்றியவர்‌ என்பதை நியமேசர்‌ என்னும்‌ சித்தர்‌ (ம்‌ 
கரிகாலனுக்குத்‌ தன்னை வெளிக்காட்டி. அலயம்‌ எழுப்ப வைத்து 


உலகிற்கு அறிவித்த ஒப்பற்ற மூர்த்தி, rere 

௮ரகமம்‌: மண்ணுலகில்‌ ஸ்கந்த ae Gourd Gu wo, "சீராக மம்‌” 
வக அனி “அஷ்ட ஷஷ்டி. மகாசேஷத்டுரம்‌. ஸ்வயம்புஸ்தாவி 
மூக்யதே” என்றபடி 86 சிவக்ஷேத்திரம்‌ ஸ்வயம்புமாணதில்‌ இது 


முக்கியமானதாகும்‌. 
‘ A அ * . a s 4 (க த e 
2 “ogra” ஜ்ஞான பாதத்தில்‌: பூமியில்‌ இருக்கிற 


தானாகத்‌ தோன்றிய ஸ்வயம்வித்த சிவாளேத்திரங்கள்‌ 


குறிப்பிடப்பட்டுள்ளன. 


1 கைவல்லிய சைலத்தில்‌ ஸ்ரீகண்ட 

2. ஹிமயத்தில்‌ கேதாரன்‌ 

3. காசீபுரியில்‌ விஸ்வநாதன்‌ 

4. ப்ட்சைலத்தில்‌ மல்லிகார்ஜுன ன்‌ 
5. பிரயாகையில்‌ O நீல்கண்டேசன்‌ 


பஷி டைல்‌ . 
ப பப்ப ROAA EDE D EAE DAA D N OOA E EESE ATO EAA A ல்க EAA R a ஞு எர iamar ee அக்‌ கரை Onara நிவ sneer க கணைக்‌ Tove = E E PASE ATE 


oo phere மிழி: மைதர்‌ ராஜபதி கிரு pyg மரமா இயற்றி இருமை 
சரஸ்வதி மகால்‌ நால்‌ நிலையம்‌ எ பரற்கறண்பய  சயஸ்றிரியல்‌ மொழி 
பெயர்த்த சகம்‌. கத அதா, முன்றாம்‌ பாகம்‌ பக்கம்‌. 


126 


6. பஞ்சவடியில்‌ வடே சுவரன்‌ - 

7. ஹரிஹரபுரத்தில்‌ சங்கரநாராயணன்‌ 
8. விரிஞ்சிபுரியில்‌ மார்கேசன்‌ 

9. மதுரையில்‌ . சொக்கநாதன்‌ 

10. கும்பகோணத்தில்‌ கும்பேசன்‌ 

11. ஸ்ரீவாஞ்சததில்‌ சம்பகோள்‌ 

12. பஞ்சநதியில்‌ : -= கிரீசுவரன்‌ 


என சுயம்பு ஸ்தல வரிசையில்‌ பஞ்சநதியில்‌ இரீசுவரனாக 
குறிப்பிடப்பட்டுள்ளது. பஞ்சநதம்‌ என்பதே முன்‌ பஞ்சநதி என 
ஊர்ப்‌ பெயராக இருந்தது. அப்பொழுது (பஞ்சநதிஸ்வரர்‌) 
கிரீஸ்வரனாக ` இருந்தார்‌. திருவையாறு என ஊர்ப்பெர்‌ 
மாறியபொழுது ஐயாறப்பர்‌ அனார்‌. இது உண்மைத்ர்னே. | 
வீழ்கமம்‌ “லயம்‌ கச்சந்தி பூதானி சம்காரெ நிகிலம்‌ யத: 
ஸ்ருஷ்டிகாலே புன: ஸ்ருஷ்டி: தஸ்மாத்‌ லிங்கமுதாஹ்ருதம்‌” 

இந்த சிவாகம வசனத்தை அனுசரித்து மகாப்ரளய : 
காலத்தில்‌ சகல தேவதைகளும்‌ கரையான்‌ ரூபமாக இந்த 
லிங்கத்தில்‌ அந்தர்கதத்தை அடைந்தார்கள்‌ என்று புராணம்‌ 
So LOM | | 

£ “பிரியவரதனுக்கு ஐயாறப்பர்‌ ஒளி வடிவில்‌ தோன்றி 
செம்பொற்ஜோதியாய்க்‌ காட்சி அளித்தார்‌. அச்சிவலிங்கத்தின்‌ 
துவாரங்களில்‌ துர்வாசர்‌, கெளதமர்‌, சதாறந்தர்‌ SOF, வசிட்டர்‌ 
முதலான சிவபக்த சிகாமணிகளையும்‌ கண்டு அனந்தமடைந்தார்‌. 
இந்தச்‌ சேஷத்திரத்திலுள்ள மகாலிங்கம்‌ வல்மீக ரூபமாக உல்‌ மாது 
என்பதற்கு மேற்குறிப்பிட்ட புராணம்‌ சான்றாகும்‌, 

ஸ்ருஷ்டி. காலத்தில்‌ எல்லாவற்றையும்‌ ஸ்ருஷ்டிக்கும்‌ 
தன்மையும்‌, மகாப்பிரளய காலத்தில்‌ எல்லாவற்றையும்‌ தனக்குள்‌ 
அடக்கக்‌ கொள்ளும்‌ தன்மையுமிருக்கிறபடி.யால்‌ அப்பர்சாடிகள்‌, 
"ஓதியும்‌ அந்தமுமான ஐயாறன்‌ ௮/.த்தவமே” என்று பாரு வார்‌ 
எனவே மகாடரளயத்திலும்‌ அழிவில்லாத்தலம்‌ என்று 
NK oath. வன வே யாறும்‌, ஐயாறப்பறாம்‌ காலத்தால்‌ NGL 
பெருமை வாய்ந்தவர்‌ என்பது இதனால்‌ தெரிகிறது, 
+ பஞ்சநத மான்மியம்‌, ஆலய வரலாற்றுரைத்த அத்யாயம்‌ பக்கம்‌ 49 


127 


* சிவாகமம்‌ புவனந்நியாகத்தில்‌: 
"ஜப்பேச' புவனாய நம: 

எீரர்லு சொல்லப்படுவதனாலேயே: வேத ' சிவாசுமங்களைச்‌ 
சொல்வதற்கு முன்பே அவிற்பவித்த சேஷத்திரம்‌ என்பதை 
அறியலாம்‌. ஜப்பேஸ்வரத்தில்‌ ' (திருவையாற்றில்‌) ' இறைவன்‌ 
“இரிகுவி” என்ற பெயரோடு விளங்குகிறாள்‌. | | 
| தேவியை நோக்கி இறைவன்‌: 

“திரிரூலிசைவ நாம்நாகம்‌ விஷ்ணு அஜாய்யாம்‌ Gy வித: 

தாப்யாம்சஹு வசாம்யத்ர லிங்கேஸ்மின்‌ சாவதா சிவே” 

“பிரம்ம விஷ்ணுக்களால்‌ சேவிக்கப்பட்டவனாய்‌ 
அவர்களுடன்‌ எப்பொழுதும்‌ இந்த லிங்கத்தில்‌ வசிக்கிறேன்‌” 
என்று கூறுவதால்‌ ' திரிமூர்த்திகள்‌ - இவ்விடத்தில்‌ ஒன்றாக 
விளங்குகிறார்கள்‌. “ஸர்வதா” என்பதை வைத்து அப்பர்‌ 
ஸ்வாமிகள்‌ திருவையாறு அகலாத செம்பொற்‌ ஜோதி என்றும்‌ 
கண்டேன்‌ அவர்‌ திருப்பாதம்‌, கண்டறியாதன கண்டேன்‌ என்றும்‌ 
“win சேஷத்திரங்களை விட மேன்மையாகவே பாடி.யிருக்கிறார்‌. 


ஐயாறப்பரின்‌ தனிச்சிறப்பு : 

வேதம்‌: “நமஸ்தே ருத்ர மன்யவே!'' என்று கூறுகிறது. 

அறழாதியான வேதம்‌ நமஸ்காரம்‌ உனக்கு என்று எந்தத்‌ 
தெய்வத்தையும்‌ சொல்லவில்லை. இறைவன்‌ திருக்கரங்கள்‌ 
சேர்ந்து அஞ்சலி பண்ணாதது. எதையும்‌ பிறரிடம்‌ அபேஸிச்காதது 
என்றதால்‌ ஐயாறனை, மணிவாசகப்‌ பெருமான்‌ சையார்‌ வளை 
சிலம்ப......... சேர்ந்தறியாக்கையானை" என்று பாடினார்‌. அதனால்‌ 
வேதமும்‌ மணிவாசகப்‌ பெருமான்‌ வாக்கும்‌ ஐயாறனைவிட 
உலகில்‌ உயர்ந்த தெய்வம்‌ இல்லை, என்று சித்தாந்தப்படுத்துகிறது. 
_ தன்னைத்தானே பூசித்த பெருமான்‌: 

மணிவாசகப்‌ பெருமான்‌, “ச யாறதனில்‌ DIA Du pb" 
என்று: பாடுகிறார்‌. அருள்மிகு ஐயாறப்பர்‌ அதிசைவவாக வந்து 


+ ஸ்ரீபஞ்சந்த கேதாத்திர உத்க்ருஷ்ட ' வைபவம்‌ ம. சுந்தரக்குருக்கள்‌ 1971 
/ 


ப தம்பால்‌ Smee eee eat ae ou bs Lace agt உ rm . 
eet OEE OS தர நக பச | கொண்டார்‌ என்று 
ர்கள்‌ OY on y pr 
(9). TA he ath FOS : [a MILIA 1947 AS. 


A 


ரைவம்ட்‌ SORTI வதேமாக அரும்‌. Lo அதாநினையைம்‌ 2 
ரக os 1 iL 3. POCIT SOS வம 


ர. அறுசைவம்‌ 35. அவாந்திரசைவம்‌ 
யன்று D: ‘liens வகை. இவற்றுள்‌ அதா Deas aur ரிவன்‌. அதிசைவர்‌ 


இறைவன்‌ இருமுசத்‌இலிருந்து. தோன்றியவர்கள்‌, அதாவது 
வெண்முஷ்‌ ர. a ்‌ உண்டானவர்கள்‌, மநிறவர்கள்‌ ப்ரும்ம 


ப்ர OUTS உண்யானவர்கள்‌. அறி சைவர்கனைத்‌ தவிர மற்ற 


வாம்‌ நி பெற்றுக்‌ கொண்டு அஞ்பார்க்த பூஜை செய்யலாம்‌. 
LUNG த்து அமமா sh HIG பூஜை செய்யக்‌ கூடாது. அஇசைவர்கள்‌ 
வ GD, பர்ரி த்தும்‌ ரெண்டுக்கும்‌ gu MMI ST BOT, 
பு மமம்‌: "ரகாசார்யேன கர்த்தவ்யம்‌ 
219.தேவாலயே ஸ்திதம்‌” என்று சொல்கிறது. 
ிருவையாற்தறில்‌ அன்றொருநாள்‌. அதி சைவர்‌ ஒருவர்‌ 
ன்‌ சென்றார்‌. அவர்‌ முறை வரும்போது யாரும்‌ பூஜை 
“ov F a <a A ` இ; N: 
பண்ணாததால்‌ இறைவன்‌ தானே காசிக்குச்‌ சென்ற சிவாச்சாரிய 
ரூபத்துடன்‌ வந்து பூஜை செய்து கொண்டிருந்தார்‌. காசிக்குச்‌ 
சென்ற Darra சாமியனும்‌ ஒருநாள்‌ வற்று GIT, அந்த அர்ச்சகர்‌ 
உள்ளே வா என்று அழைத்து உள்ளே சென்றதும்‌ ஜோதி வடிவமாக 
மிஹாலஸிங்கத்தில்‌ மறைத்தார்‌. அன்றைய நூன்‌ சித்திரை மாதம்‌ 
g . உ சட ட்டி N i e za ry 
அமில்ய நட்சத்திரம்‌ கூடிய இனம்‌. இறைவன்‌ அசரீரியாக, 'நீ 
காசியிலிருந்து கொண்டு வந்த ஸ்படு.௪ லிங்கத்தை அம்பிகையுடன்‌ 
சேர்த்து பிரதிஷ்டை செய்து பிரதியும்‌ 


44 


"சோஹம்‌ பாவே பூஜயேத்‌ “ என்ற சிவ்காம்‌ GUFE தை 
சித்தாந்தப்படுத்தவும்‌ அன்யாச்சாரியன்‌ பூஜை ப்‌ பயகி 1 பர்து 
என்று சிவகாம வசனத்தை அனுசரித்றும்‌ உ வட ப்படி ஸி. மெனு! 
புையைச்‌ செய்றது சொண்டோம்‌. இதன்படி. அண்‌ றும்‌ ” 
ப) 

கவ்னைத்தான்‌ பூஜை என்ற பெயருடன்‌ பூஜை செய்வாயாக" என 
அய்யா பித்தார்‌. ஏிவாசமத்தை அனுசரித்து இன்றைக்கும்‌ சற்றி 
(படிகுஇிபத்தில்‌ அபத்நீசல்‌, அறிவிற்‌, GTC Lig ப பண்டை வல்‌ 

` a ry For 8 ; y = eres S oo, தல்‌ வட்ல தல்‌ X 

LETOS AAE அறும்‌ வரையில்‌ இறைவனது படத ட்டு Std, பூஜை 


செய்வதும்‌ இல்லை. 


129 
அருள்மிகு அற்ம்‌ வளர்த்த நாயகி: : தர்மசம்வர்த்தனி: 

“அரியலால்‌ தேவியில்லை, ஐயன்‌ ஐயாறனார்க்கே” 
என்பது அப்பர்‌ தேவாரம்‌. சைவசித்தாந்தம்‌ விஷ்ணுவே சக்தி 
சக்தியே விஷ்ணு எனக்‌ கூறுகிறது. முத்தொழிலையும்‌ செய்யும்‌ 
அன்னையே சிவத்திலிருந்து தோன்றிய சக்தியே காக்கும்‌ விஷ்ணு 
வாகவுள்ளாள்‌. அவளே ஐயாற்றில்‌ அறம்‌ வளர்த்த நாயடியாக, 
தர்மஸம்வர்த்தனியாகவுள்ளாள்‌ i இந்த சேஷத்திரத்திலுள்ள 
அர்த்தநாரீஸ்வர வடிவம்‌ வலது பாகத்தில்‌ ௮ம்பாளை உடையது 
(மூலஸ்தானம்‌ மேற்கு கோஷ்டத்தே உள்ளத] அது விஷ்ணுவிற்குக்‌ 
கொடுக்கப்பட்ட பாகம்‌. அப்பாகம்‌ சக்தி உருவமாக உள்ளதால்‌ 
சக்தியே விஷ்ணு, விஷ்ணுவே சக்தி என்பதறியலாம்‌. சத்யோஜாத 
மூகமூர்த்தங்களில்‌ “ஹரிஹர மூர்த்தி” என்பதொன்று. 
அம்பிகையின்‌ அம்சமாகத்‌ திருமாலைத்‌ தனது உடலில்‌ இடது 
பாகம்‌ இடம்‌ பெறச்‌ செய்து ௮ருள்பாலிக்கின்றான்‌. திருமாலே 
அம்பிகையாகவுள்ளதால்‌ மற்ற அலயங்களில்‌ இல்லாமல்‌ பிரதி 
வெள்ளிக்கிழமை மகாலெஷ்மிக்கு உற்சவம்‌ தனிச்சிறப்பாக 
நடைபெறுகிறது. அதன்‌ காரணம்‌ விஷ்ணுவே சக்தி வடிவமாக 
வுள்ளதால்‌ தன்‌ மனைவி லஷ்மியிடம்‌ “பிரதி வெள்ளிக்கிழமை 
பிரதஷிணம்‌ செய்து என்னைத்‌ தரிசனம்‌ செய்‌” என்று 
சொன்னபடி. இன்றைக்கும்‌ வெள்ளி இரவு அம்பாள்‌ சன்னதிக்கு 
லெக்ஷ்மி வந்ததும்‌ அம்பாளுக்குத்‌ இபாராதனை நடக்கிறது. 
இதனைக்‌ கண்டு தரிசித்தவர்கள்‌ சகல பாக்யத்தையும்‌ அடை 
வார்கள்‌. முதலில்‌ திரிபுரசுந்தரி என்ற பெயரும்‌ அம்பாளுக்கு 
உண்டு. அவள்‌ ஜீவகோடிகளின்‌ தய குணங்கள்‌ (ஆணவம்‌, கன்மம்‌, 
பாயை) அகிய மூன்றையும்‌ அழித்து நிர்குண சிவத்தோடு ஒன்று 
படுத்துகிறாள்‌. சக்தியின்‌ அனுக்கிரகத்தால்‌ சிவத்தையடைய 
மூடியும்‌ என சிவாகமங்கள்‌ கூறுகன்றன. டண்‌ இங்கு RE 
திரிசூலி பீடத்தேயுள்ளாள்‌. 


வேதம்‌: “யக்ஞோவை விஷணு' என்று சொல்கிறது. 
யக்ஞத்தால்‌ சகலதர்மங்களும்‌ விருத்தி அதகின்றன. தர்மத்தால்‌ 
யக்ஞமும்‌, யக்ஞத்தால்‌ தர்மமும்‌ விருத்தியா ன்றன. அதனால்‌ 


130 

யல்யரூபமான விஷ்ணுவே தர்மசம்வர்த்தினி' என்ற பெய்குட்ன்‌ 
அறம்‌ வளர்த்த நாயகியாக விளங்குகிறாள்‌. இதை மனத்திற்‌ 
கொண்டே | 

“ஓதிய ஞானமும்‌ ஞானப்‌ பொருளும்‌ ஓலி சிறந்த 

வேதியர்‌ வேதமும்‌ வேள்வியுமாவன.....ஐயாறனடி.த்தலமே” என 
அப்பர்‌ சுவாமிகளும்‌ ஐயாறன்‌ அடித்தலத்தில்‌ சகலவேத ஆகம 
புராண சாஸ்திரங்களும்‌ நிறைந்து இருக்கின்றன என்று. 
பாடியுள்ளார்‌. | 
* அறம்‌ வளர்த்த நாயகியின்‌ சன்னதி: 64 சக்தி பீடங்களில்‌ ஒன்றாகும்‌. 


1 கோலாபரத்திலுள்ள லெக்ஷ்மி பீடம்‌ 

2. மாதுபுரத்திலுள்ள ரேணுகா பீடம்‌ 

3. இலங்கையிலுள்ள ஜூவாலாமுகி பீடமும்‌ 

4. காஞ்சியிலுள்ள அன்னபூரணி பீடமும்‌ 

5, நேபாளத்திலுள்ள இரகசிய காளி பீடமும்‌ 

6. மதுரையிலுள்ள மீனாட்சி பீடமும்‌ 

7. வேதாரணியத்திலுள்ள சுந்தரி பீடமும்‌ ஏகாம்பர பீடமும்‌ 
8. புஷ்கரத்திலுள்ள காயத்திரி பீடமும்‌ 

9. கிரியிலுள்ள சாரதா பீடமும்‌ 

10. கமலாலயத்திலுள்ள கமலை பீடமும்‌ 

11. பஞ்சநதத்திலுள்ள திரிசூல பீடமும்‌ உள்ளன 


என்பதை வடமொழியிலுள்ள தேவிபாகவ்தத்தில்‌ காணலாம்‌. 
ஆட்கொண்டார்‌: | 

“அஞ்சேல்‌ என்று அருள்‌ செய்வான்‌ அமரருள்‌ கோயில்‌” 
என ஞானசம்பந்தர்‌ ' வாச்சின்படி. ஐயாற்றில்‌ மறிக்கும்‌ 
தஜுவகோடுசுளை "அஞ்சேல்‌" எனச்‌ சாக்கின்றார்‌. கதாரணமான 
சுசரிதன்‌ எனும்‌ அந்தணச்‌ சிறுவனைச்‌ காப்பதற்காக எமனைச்‌ 
சங்கரித்தார்‌. பின்‌ பிரும்மா முதலிய தேவர்கள்‌ வேண்டு 
கோளுக்ணெங்கி எமனைப்‌ பிழைக்கச்‌ செய்து, இத்தலத்தில்‌ 
இறக்கும்‌ அன்மாக்களைச்‌ சிவகணங்கள்‌ சிவலோசும்‌ அழைத்துச்‌ 


ச பரஞ்சோதி திருவிளையயாடற் புராணம்‌ : சோடா அவதானம்‌ தி.க, சுப்ராயச்‌ 
செட்டியார்‌ உரை சர்வுசித்து மேடரலி பக்கம்‌ 277 


131 
செல்லும்‌. நீ இவ்விடம்‌ வரவேண்டாம்‌ என அதிகார ரூபமான 
நந்திகேஸ்வரரை, தக்ஷிண துவாரத்தில்‌ ஜீவகோடிகள்‌ எமபயம்‌ 
அடையாமல்‌ இருக்க சூசகுண்டன்‌ உய்யக்கொண்டாராக 
அ9தொங்கன்‌ ஆட்கொண்டாராக இருவரையும்‌ நிற்கச்‌ செய்தார்‌, 
அவர்‌ சன்னதியில்‌ குங்குலியப்‌ புகை போடப்படுகிறது. 
சவாகமத்தில்‌: தூபம்‌ பாபஹரம்‌ ப்ரோக்தம்‌” என்று 
சொன்னதனால்‌ தூபோபசாரம்‌ பாபத்தைப்‌ போக்கடிக்றெது. 
திருவையாற்றில்‌ இறந்தவர்களையும்‌, இங்கிருந்து இளம்பும்‌ 
குங்குலியப்‌ புகையைப்‌ பார்க்கக்‌ கூடிய தூரத்தில்‌ இறந்தவர்‌ | 
களையும்‌, எமன்‌ பாதிப்பதில்லை. அதலின்‌ எங்குமில்லாத இறப்பு 
இத்தலத்திற்கு உண்டு. அதனால்தான்‌ ஆட்கொண்டார்‌ சன்னதி 
யில்‌ சதா குங்குலியம்‌ புகைந்துக்‌ கொண்டிருக்கிறது. 
ஆகமம்‌: “சர்வஸ்வம்‌ சர்வதாப்யாயு: சிவகார்ய நியுஞ்சத; 
நவித்ம, சிம்பலம்‌ தஸ்யபவ பந்த விமோகஷத;:” 
தன்னுடைய திரவியங்கள்‌ எல்லாவற்றையும்‌, தன்‌ 
ஆயுளையும்‌ வெதர்மத்தில்‌ ஈடுபட்டுச்‌ செய்யும்‌ அன்பர்களுக்கு 
சம்சார சாகர விடுதலையும்‌, முக்தியுமளிக்கிறார்ன்‌. இக்‌ கருத்தை, 
“களிக்துக்‌ கலந்தோர்‌ காதற்க சிவொடு காவிரிவாய்க்‌ 
குளித்துத்‌ தொழுதுமுன்‌ நின்றஇப்‌ பத்தரைக்‌ கோதில்‌ செந்தேன்‌ 
தெளிததுச்‌ சுவையமு தூட்டி யமரர்கள்‌ சுழிருப்ப 
அளித்துப்‌ பெருஞ்செல்வ மாக்கும்‌ ஐயாற னடி.த்தலமே". 
ஐயாறறுக்‌ காவிரியில்‌ குளித்துத்‌ தொழுகின்ற தம்‌ பக்தர்களுக்கு 
ஐயாறன்‌ வானவருலகில்‌ தேவாமிர்தத்தை ஊட்டித்‌ 
தேவர்களோடு சேர்ந்து வாழும்‌ செல்வத்தை அளிக்கிறான்‌ என 
அருமையாகச்‌ கூறுகிறார்‌ அப்பர்‌ பெருமான்‌. 
நம்‌ இந்து சமயத்திற்கு சாத்திரப்படியே அலயமும்‌ மூர்த்‌ 
தங்களும்‌ அமைப்பது வழக்கம்‌. விக்ரெகங்களில்‌ அமைப்பைப்‌ 
பற்றி தியான ஸ்லோகங்கள்‌ விளக்குகின்றன. அதே ஸ்லோகங்‌ 
களில்‌ ஒவ்வொரு விக்ரகமும்‌ அமைக்கப்பட வேண்டிய விதங்‌ 
களும்‌ கூறப்பட்டுள்ளன. உதாரணமாக தட்சிணாமூர்த்தி உருவம்‌ 
எப்படி இருக்க வேண்டும்‌ என்பதை ஒரு தியான ஸ்லோகம்‌ | 


132 


காட்டுகிறது. நான்கு கரங்கள்‌, சின்முத்திரை, உடுக்கை, அக்னி, ஏடு, 
இவற்றை உடையனவாயின்‌ வலது காலை முயலகன்‌ என்ற 
பூதத்தின்‌ hoy ஊன்றி இடது காலை வலது கால்‌ துடையில்‌ ஏற்றி 
உட்கார்ந்திருக்கும்‌. பின்புறம்‌, அலவிருஷம்‌ பக்கத்தில்‌ ஜனகாதி 
முனிவர்‌ நால்வர்‌ இவ்வாறு அமைக்கப்பட வேண்டும்‌. அகமத்தில்‌ 
குறிப்பிடப்படும்‌ ஒவ்வொன்றிலும்‌ உயரிய உண்மைப்‌ பொருள்‌ 
பொதிந்து கிடக்கும்‌. | 

“தோற்றம்‌ துடியதனில்‌.......... உண்மை விளக்கம்‌". 

எச்செயலும்‌ அர்த்தத்துடன்‌ கூடியனவாகவே இருக்கும்‌. 
இதன்‌ உண்மையை, நம்மில்‌ பலரும்‌ அறிதற்கு இயலா நிலையில்‌ 
அக்கப்பட்டுள்ளோம்‌. அறிவிப்பார்‌ இன்மையால்‌ அறிகிலோம்‌. 
மறைப்பொருளை ஒருவாறு நாம்‌ உணர்ந்தால்‌ மற்றவர்க்கும்‌ 
உணர்த்துவோம்‌. ஏதோ எல்லோரும்‌ செய்கிறார்கள்‌ நாமும்‌ 
செய்கிறோம்‌ என்றில்லாமல்‌ சைவர்‌ ஒவ்வொருவரும்‌ உணர்ந்‌ 
திருக்க வேண்டும்‌ என்ற அடிப்படையில்‌ வேத அகமங்களை 
இதுவரை சிறிது விளக்கினோம்‌. 


தத்துவம்‌ விஞ்ஞானம்‌ உணர்த்தும்‌. EE 

தத்துவம்‌: . தத்துவம்‌ = உண்மை, உள்‌ + மெய்‌ = உண்மை. மறைந்து 
கிடக்கும்‌ உட்பொருளை இவளிப்படுத்திக்‌ காட்டுவதையே 
“தத்துவம்‌” என்கிறோம்‌. 

விஞ்ஞானம்‌: வித்தை என்பது விஞ்சையாகி, விஞ்சை விஞ்ஞான 
மாயிற்று. கட்புலனுக்கு அறிய ஒண்ணாத நுண்பொருளைத்‌. 
தன்னகத்தே கொண்டு விந்தை மிகு செயலை வெளிப்‌ 
படுத்திக்‌ காட்டுவது விஞ்ஞானம்‌. | 

. * திருவையாறென்னும்‌ பஞ்சநத கேஷேத்திரத்‌ தத்துவம்‌. 

உலகில்‌ அட்டமூர்த்தி ஸ்ரூபமாய்‌ சிவன்‌ விளங்குகிறார்‌. 
அண்டபிண்டங்களின்‌ பிரிவினையின்பட்‌ அட்டமூர்த்்‌। ஸ்வரூப 
விமர்சனம்‌. 


* ஸ்ரீபஞ்சநதசேஷத்திரத்‌ தத்துவம்‌ : பிரம்மஸ்ரீ, அருட்கவி சுப்பிரமணிய அய்ம 
1949, தஞ்சை சரஸ்வதி மஹால்‌ நூலகம்‌ எண்‌ T 582 


133 


அட்டமூர்த்தங்கள்‌ அண்டம்‌ பிண்டம்‌ 

1. பிரிதிவி | காஞ்சீபுரம்‌ மூலாதாரம்‌ 

2. அப்பு ஜம்புகேஸ்வரம்‌ ்‌  ஸ்வாதிஸ்டானம்‌ 
3. தேஜஸ்‌ அருணாசலம்‌ .. மணிபூரகம்‌ 

4, வாயு காளஹஸ்த்தி அஆநாஹதம்‌ 

5, ஆகாசம்‌ சிதம்பரம்‌ விசுத்தி 

6. ஸூர்யன்‌ சூாயமண்டலம்‌ பிங்கலை 

7. சந்திரன்‌ | சந்திர மண்டலம்‌ l இடைகலை 

8. எஜமானன்‌ திருவையாறு ஆஞ்ஞை 


| அகவே அவல்‌ என்னும்‌ LIGHT HH க்ஷேத்திரம்‌ ஸ்தூல 
அண்டத்தில்‌ யஜமான்‌ க்ஷேத்திரமாகவும்‌, ஸ௫ஷ்ம பிண்டத்தில்‌ 
ஆக்ஞாரூப மான சேஷத்திரமாகவும்‌ விளங்குகின்ற இதன்‌ 
உண்மை, தத்துவ அராய்ச்சியில்‌ பத்ம: விளங்கும்‌. 
ஜப்பேஸ்வரர்‌; : 
மூலஸ்தானத்திற்குப்‌ பின்பாகத்தில்‌ நிருதிமூலைக்கும்‌ 
மேற்குத்‌ திசைக்கும்‌ மத்தியில்‌ (மஹாவிஷ்ணு ஸ்தானத்தில்‌) 
இருக்கின்றார்‌. ஜப்பேய்வர மண்டபத்தில்‌ அதிவிநாயகர்‌, sw Opto 
பஞ்சபூதலிங்கங்கள்‌, ஸ்ப்தமாதர்கள்‌ பிரதிஷ்டி க்கப்படுள்ளனர்‌. 
ஒப்பியேஸ்வரர்‌ ஸகலவிதமான மந்திரங்களின்‌ ஜபஸித்தியை 
வெகுசிக்கிரத்தில்‌ அருளுபவர்‌. இம்மண்டபத்தில்‌ விளங்கும்‌ 
ஸுூஷ்ம பஞ்சபூதலிங்கங்கள்‌ அபஞ்சிக்ருத பதப்‌ 


இனி லத்த ஆராயத்‌ தொடங்குவோம்‌: 
பஞ்சநதம்‌: அச்ஞாஸ்தான்மாகும்‌ புருவ மத்தி, இது 
மானஸீக சேஷத்திரம்‌. இந்த ஸ்தானத்தில்‌ ஐந்து சிறு நதிகள்‌ 
ஒருங்கேவந்து சேருகின்றன. அவையாவன? ட்‌ 
) கங்கை ஸஹஸ்ராரதள கமலமாகும்‌. பிரஹ்ம சந்த்ர 
தானத்திலிருந்து சழ்நோக்கிப்‌ பெருகும்‌ சைதன்ய அம்ருததாரை. 
2) எமர்யபுஷ்கரணி பிங்கலை 
3] சந்த்ராம்ருத நதி இடகலை 
4) கெளரி முலைப்பாலாறு கெளரி என்றால்‌ வாக்காகும்‌. 
வாக்கின்‌ குகமண்டலம்‌ மத்திமை. இது விசுத்திச்‌ சக்கரத்‌ 


134 


திவுள்ளது. னின்‌ மேல்‌ நோக்கி எழும்‌ EAE STE 
விருத்திக்குப்‌ பாலாறு என்று பெயர்‌. 

... திரிஷபநதி நந்திவாய் நுரை. நந்தியென்பது பரிசுத்த ஜீவன்‌. 
நந்தியின்‌ வாய்‌ சுத்தாந்தக்கரண மெனப்படும்‌. இத்தகைய 
அந்தக்கரண விருத்தியே : ரிஷபநதியாகும்‌ 

மேற்கூறிய ஐந்து சிறு நதிகளும்‌ புருவமத்தியாகும்‌. 
அக்ஞாஸ்தானத்தில்‌ ஒன்று சேருகின்றன. இவையே | 
யோகசித்தியாம்‌,. 


ஸப்தஸ்தான ச்ஷேத்திரங்கள்‌ 


1. திருப்பழனம்‌ ஜாக்கிரம்‌ அகாரம்‌ 

2. திருச்சோற்றுத்துரை ஸ்வப்பனம்‌ உகாரம்‌ 

3. திருவேதிகுடி ஸுூஷிப்தி மகாரம்‌ 

4. திருக்கண்டியூர்‌ துரியம்‌ அர்த்தமாத்திரை 
5. திருப்பூந்துருத்தி துரியாதீதம்‌ நாதம்‌ 

6. திருநெய்த்தானம்‌ அதீதோதிதம்‌ ்‌ பிந்து 

7. திருவையாறு ஸனமயம்‌ உனமனீ 


சிவலிங்கம்‌ பற்றி அறிவிக்கும்‌ மெய்ஞானமும்‌, விஞஞானமும்‌ 
“சிவலிங்கம்‌: அனைத்தும்‌ அதனுள்‌ அடங்குவது 
ஒடுங்குவது. லயித்தல்‌ லயிங்கம்‌ லிங்கமாயிற்று. [சிவலிங்கம்‌: | 
சைவசித்தாந்த விழுப்பொருளாகிய முப்பொருள்‌ உண்மையை 
உணர்த்துவதாகும்‌. கருவறையில்‌ வீற்றிருக்கும்‌ சிவலிங்க மூர்த்தி 
பதி. அதனை எதிர்‌ நோக்கி கிடக்கும்‌ நந்தி பசு நந்தியின்‌ பின்புறம்‌ 
அமைந்துள்ள பலிபீடம்‌ பாசம்‌ எனும்‌ முப்பொருள்‌ உண்மையை 
உணர்த்தும்‌. 
இதனையே திருமூலர்‌: 
“அய பதிதான்‌ அருட்சிவ லிங்கமாம்‌ 
ஆய பசுவும்‌ அடலேறென நிற்கும்‌ 
ஆய பலிபீட மாகுநற்‌ பாசமாம்‌ ` 
்‌ ஆய அரனிவை ஆய்ந்து கொள்வார்கட்கே. த்திய 2811 


என்றார்‌. 


இந்தமத இணைப்பு விளக்கம்‌ :- மகாவித்துவான்‌ கே. ஆறுமுக நாவலர்‌ பக்கம்‌ 


an 


135 
சிவலிங்கத்தில்‌ மூன்று பாகம்‌: 

Sipura பீடம்‌ பிர்மபாகம்‌, அவுடையார்‌ விஷ்ணு பாகம்‌, 
பாணம்‌ ருத்ர பாகம்‌, சக்தி அம்பாள்‌ ஞானசக்தி பீடத்திலிறாக்‌ 
கிறாள்‌. அகவே, பீடம்‌ அதார சிலையில்‌ ஞான சக்தி. அதன்‌ 
இணைப்பு இல்லையெனில்‌ உலகம்‌ இயங்காது. இதனை 
அஷ்டபந்தனம்‌ எனும்‌ எட்டு விதமான மருந்துப்‌ பொருள்களால்‌ . 
இணைப்பது முறை.. அது சாமியின்‌ அருட்சக்தியை எடுத்து 
பீடத்திற்குக்‌ கொடுக்றெது. ஒயரில்‌ கரண்டு சென்று ஒளி தருவது 
போல மந்திர எழுத்துக்களைக்‌ கொண்ட செப்புத்‌ தகட்டை 
யந்திரமாக அடியில்‌ அமைத்து உள்ளதால்‌ அருள்‌ தேங்கியுள்ள 
அவ்விடத்திலிருந்து மருந்து இழுத்து வணங்கும்‌ நாம்‌ நிற்கும்‌ 
இடத்திற்குக்‌ கொண்டு வந்து (Earth) பூமி வழியாக அருட்‌ 
சக்தியைத்‌ தருகிறது. ஒப்பற்ற இத்தத்துவ அமைப்பை உடையதே 
நம்‌ சிவலிங்க வடிவம்‌. அதனை உருவமும்‌, அருவமும்‌ இன்றி உரு 
அருவ வடிவில்‌ அமைத்துள்ளனர்‌. 
விஞ்ஞானம்‌; 
| | அணு உலக அராய்ச்சியாளர்‌, அணுவுக்கு அணுவாக 
எவ்விடத்தும்‌ விளங்கும்‌ எலக்ட்ரானைப்‌ பரிசோதித்துப்‌ 
பார்த்ததில்‌ பச்சை நிறமான ஒரு வட்டத்தின்‌ நடுவில்‌ ஒரு ஜோதி ' 
துலங்கக்‌ கண்டனர்‌. இப்பச்சை வடிவம்‌ அவுடையாரையும்‌ ஜோதி 
வடிவம்‌ சிவலிங்கத்தினையும்‌ காட்டின. அகவே எலக்ட்ரான்‌ 
வியாபித்த உலகமெங்கும்‌ சிவலிங்க வடிவமே ஜோன்றுவதாலும்‌ 
இறைவன்‌ கொண்ட அரு உருவத்‌ தோற்றம்‌ சிவலிங்கமே என்பதை 
விஞ்ஞான உலகம்‌ உலகிற்கு எடுத்துக்காட்டி.யுள்‌ ளது. 
மந்திர சக்தியின்‌ ஆற்றலைக்‌ கண்டு வியந்த விஞ்ஞானம்‌ 

மந்திரம்‌ மன்‌ --ஸ்திரம்‌. மன்‌ = மனத்தினால்‌ நினைப்ப 
வரை, ஸ்திரம்‌ நிலை பெறச்செய்வது. இத்தகைய அற்றல்‌ தமிழ்‌ 
மறையாம்‌ ப்ன்னிரு திருமுறைப்‌ பாடல்களுக்கும்‌, வடமொழி 
மந்திரஸ்லோகங்களுக்கும்‌ உண்டு. (இதற்குச்‌ சான்றாக 


gi@layr earn காண்போம்‌. 


136 


1. திருத்தொண்டர்‌ புராணத்திற்கு உரை எழுதிய கோவை 
சி.கே. சுப்பிரமணிய முதலியார்‌ அவர்கள்‌ பல அண்டுகளுக்கு முன்‌ 
'அச்சாள்‌ புரம்‌' என வழங்கும்‌ நல்லூர்‌ பெருமணம்‌ தலத்திற்கு 
திருஞானசம்பந்தர்‌ திருவிழாவைக்‌ கண்டு தரிசிக்கச்‌ 
சென்றிருந்தார்கள்‌. கடும்‌ வெய்யிலில்‌ பகல்‌ பன்னிரெண்டு 
மணிக்கு ஞானசம்பந்தர்‌ வீதிஉலா வந்துகொண்டிருந்தார்‌. 
வைகாசி மாதம்‌ வெய்யிலின்‌ கொடுமையால்‌ பவனியில்‌ முன்‌ 
செல்லும்‌ இசைவாணர்களும்‌, எடுபிடி ஆட்களும்‌ வேத பாராயண 
மறையவர்களும்‌ உடன்‌ வர இயலாது. அங்காங்கே அமைத்திருந்த 
பந்தரிலும்‌, வீடுகளிலும்‌ ஒதுங்கி வருவாராயினர்‌. வீதியில்‌ ஸ்வாமி 
தூக்கி வருவோரும்‌,அர்ச்சகருந்தான்‌, விடாது போவாராயினர்‌. 
பின்பற்றி வந்த தேவாரப்‌ பாராயண ஓதுவார்‌ திருக்கூட்டத்தாரும்‌ 
விடாது பின்‌ வருவாராயினர்‌. அது பொழுது தேவார அய்யா 
(ஓதுவார்‌) அவர்கள்‌ 'சிந்திப்பரியன' எனும்‌ பதிகத்துள்ள “சுழலார்‌ 
துயர்‌” வெயிற்சுட்டிடும்‌ போது.....எனும்‌ திருவையாற்று மேகராகக்‌ 
குறிஞ்சிப்‌ பண்ணை மனம்‌ உருகி ஓதினார்‌. என்னே அதிசயம்‌! 
ஐந்து கணங்களுக்குள்‌ மேகம்‌ சூழ்ந்து சூரியனை மறைத்தது. அதன்‌ 
பின்‌ அன்று முழுவதும்‌ வெயிலே காணப்படவில்லை. .' 

*2. நாம்‌ வழிபடும்‌ ஒவ்வொரு விக்கிரகங்களின்‌ (மூர்த்தி) 
அமைப்பிற்கும்‌ தியான சுலோகங்கள்‌ உண்டு. நாம்‌ பூஜை 
செய்யும்போது இந்தத்‌ தியான ஸ்லோகத்தில்‌ கூறப்பட்ட 
வடி.வத்தைதத்‌ தியானம்‌ செய்து பதிய வைத்துப்‌ பூஜை செய்ய 
வேண்டும்‌. இதில்‌ ஒரு உண்மை உள்ளது. ஒவ்வொரு தேவதைக்கும்‌ 
மந்திர ஒலிகள்‌ கூறப்படுகின்றன. இந்த மந்திரங்கள்‌ பெரும்பாலும்‌ 
வேத மந்திரங்கள்‌. அவற்றைச்‌ “சந்தஸ்‌' தவறாமல்‌ உச்சரிப்பதால்‌ 
அந்தந்த தேவதைகளின்‌ உருவங்களே சூஷ்ம சலனத்தால்‌ 
அவிர்பவித்து சாதகனின்‌ மந்திர திருஷ்டியில்‌ தோன்றுமாம்‌. இந்த 
£1 திருத்தொண்டர்‌ புராணம்‌: திருசிகேஎஸ்‌ உரை திருநாவுக்கரசு நாயனார்‌ 

புராணம்‌ 1650 பக்கம்‌ 643. 


௨ திரியுகம்‌ கண்ட தேவிமாலையும்‌,சக்திகவச மும்‌: கட்டுரை ச்ஸ்‌, 
காராயணசாமி கிருவாடுகஸை அதசீன வெளியீடு 1988. 


137 


ரகசியத்தை மேனாட்டு. ` விஞ்ஞானிகள்‌ i நேரில்‌ செய்து 
பார்த்தார்கள்‌ என்றும்‌, சில அண்டுகளுக்கு முன்‌ அமெரிக்க 
விஞ்ஞானிகள்‌ ஓசையின்‌ சூஷ்ம்‌ , சலனங்களை அராய்ந்து 
கண்டுபிடித்தார்கள்‌ என்றும்‌ எழுதியிருக்கிறார்கள்‌. அதாவது a 
பைரவ மந்திரத்தை சந்தஸ்ஸோடு பாடச்செய்து அதன்‌ 
சலனத்தால்‌ ஓர்‌ மனிதனும்‌ நாயும்‌ தென்பட்டதாக 
எழுதியுள்ளார்கள்‌. எனவே, மந்திரத்தை முறையாக உச்சரித்தால்‌ 
இறைக்காட்சி கிட்டும்‌்என்ற உண்மையை விஞ்ஞானம்‌ வெளிப்‌ 
படுத்திக்‌ காட்டிவிட்டது. 

நிறைவுரை: திருவையாறு அன்றுமுதல்‌ இன்றுவரை வேத 
அகம விற்பன்னர்களைத்‌ தன்னகத்தே கொண்டுள்ளது. வீதிகளில்‌ 
வேத முழக்கமும்‌, கோயில்களில்‌ அகமபந்ததியும்‌ குறையாமல்‌ 
முறையாக வழிபாடுகள்‌ நடைபெறுகின்றன. சுயம்பு ஸ்தலங்களில்‌ 
மேலானதும்‌ 64 சக்தி பீடங்களில்‌ சாம்பவி பீடமும்‌ உள்ள 
தலமென்பதுணர்ந்தோம்‌. | | 

விஞ்ஞானமும்‌ மெய்ஞானமும்‌ மந்திர சக்தி துணை. 
கொண்டு இறைவனைக்‌ கண்ட வரலாற்றைக்‌ கண்டோம்‌. வேத. 
ஆகமம்‌ பற்றிய செய்திகளை நாம்‌ ஐயாறன்‌ திருவருள்‌ 
கொண்டுதான்‌ ஓரளவாவது உணர்ந்து உணர்த்த முடிந்தது. 
அதற்கு ஐயாற்றெம்‌ “பெருமானுக்கு நாம்‌ நன்றி செலுத்தச்‌. 


கடமைப்பட்டுள்ளோம்‌. ஓம்‌ சக்தி 


138 


“அதிபுராணனாய்‌ நின்றாய்‌ நீயே!” 


€ பொருளடக்கம்‌ 


5. புராணம்‌ புகழும்‌ திருவையாறு 


முன்னுரை : 

புராணம்‌ தரும்‌ உண்மை. அதிபுராண வரலாறு: 
திருவையாற்றுப்‌ புராணத்தோற்றம்‌ திருவையாற்றுத்‌ 
தலபுராணங்கள்‌--பஞ்சநத மான்மியம்‌, ஜெப்பேசப்புராண 


அத்தியாச்‌ சுருக்கங்கள்‌, திருவையாற்றுப்புராணம்‌ செய்யுள்‌ 
நடை பிவுளள சருச்சங்களின்‌ சருக்கம்‌ நிறைவா 


139 


5. புராணம்‌ புகழும்‌ திருவையாறு 

புராணம்‌: ப l 

புராணம்‌ என்பதற்குப்‌ “பழைய வரலாறு” . என்பது 
பொருள்‌. இதனைத்‌“தொன்மம்‌” என்று தொல்காப்பியம்‌ கூறும்‌. 
பழமைக்குப்‌ பழமையாக இறைவன்‌ விளங்குகிறான்‌ என்பதை 
உணர்த்துவது. புராணம்‌. பரமனருள்‌ பெற்ற முன்னோர்‌ பலரது 
வரலாற்றைப்‌ பின்னோராயெநாமும்‌ உணர்ந்து நடப்பதற்கு 
உதவுவன புராணங்களாகும்‌. மேலும்‌, சாத்திரஉண்மைகளையும்‌, 
தத்துவங்களையும்‌ உள்ளடக்கி அவற்றைக்‌ கதைவடிவில்‌ 
நமக்களித்து எளிதில்‌ அதன்‌ உண்மைகளையுணர்ந்து 
அதன்படிநாம்‌ வாழ்வதற்கு வழி வகை செய்யவல்லனவும்‌ 
புராணங்களாகும்‌. 
புராணம்‌ தரும்‌ உணமை: 

வடநாடு, தென்னாடு என்ற வேற்றுமையின்றி, சமய 
உண்மைகள்‌ நம்நாடுமுழுவதும்‌ பரவி நிற்பதற்கு காரணம்‌ 
புராணங்களே. அதனால்தான்‌ எண்ணிறந்த சமய நோக்குடைய 
புராணங்கள்‌ பெருகின. அதனால்விண்ணுலகும்மண்ணுலகும்‌ 
புராணவுல்கில்‌ சமவாழ்வு நடத்தின. விண்ணவரும்மண்ணவரும்‌ 
தம்மில்‌ கலந்து உறவாடினர்‌. தேவர்களும்‌,முனிவர்களும்‌, 
விஞ்சையரும்‌ நம்தாட்டுப்‌. பண்பமைந்த மக்களாகவாழ்ந்தனர்‌, 
என்பன ....போன்ற , பல உண்மைகளைப்‌. புராணங்கள்‌ 
நமக்குஅறிவுறுத்துகின்றன. 
ஆதி புராண வரலாறு: 

திருக்கயிலாய மலையில்‌ எழுந்தருளியிருக்கும்‌ எல்லாம்‌ 
வல்லசிவபெருமான்‌ இருநந்திதேவருக்குப்‌ பதினெண்‌ புரா ணங்‌ 
களையும்‌ திருவாய்மலர்ந்தருள, அவர்‌ சனற்குமார மாமுனிவருக்‌ 
கருளிச்‌ செய்ய, அவர்வியாச முனிவருக்கு விளம்ப, அவர்‌ சூத 
முனிவருக்குச்‌ சொல்ல, சூத முனிவர்‌ நைமிசாரண்‌ யவாசிகளாகிய 
அத்தரி முதலான முனிபுங்கவர்களுக்கு உரைத்தருளினார்‌ 
என்பதே அதி புராண வரலாறாகும்‌. 


140 


திருவையாற்றுப்‌ புராணத்‌ தோற்றம்‌: 

ஒரு சமயம்‌, நைமிசாரண்யத்தில்‌ மரவுரிதரித்தவரும்‌, 
விபூதி, உருத்திராட்ச தாரணத்தோடு சதா பஞ்சாட்சர மியைந்த 
உள்ளத்தினருமாகிய அத்திரி, தச, உபமன்யு, அகத்தியர்‌, 
அங்ரெசர்‌, புலத்தியர்‌, கவுதமர்‌, மார்க்கண்டர்‌, வசிட்டர்‌. காசிபர்‌, 
சனற்குமாரர்‌, நாரதர்‌, துர்வாசர்‌, விசுவாமித்திரர்‌; tirtas, 
;ப்ர்ர்சீார்‌, .சநாதநர்‌ ; சன்சுர்‌, சதாநந்தர்‌; வாமதேவர்‌, சுகர்‌, பாணி, i 
- கவுண்டின்னியர்‌, இரணதா மாக்கினி, செமதக்கினி என்ற அருந்தவ 
மூனிவர்கள்‌ கூடி.ச்‌ செய்த யாக முடி.வில்‌ சதா ஐந்தெழுத்தோதும்‌ 
சிந்தையுடைய சூதமாமுனிவர்‌"' வந்து சேர்ந்தார்‌. 

அத்திரி முதலான அம்முனிபுங்கவர்கள்‌, முறைப்படி : 
அவரை வணங்கிவரவேற்று, மறைமுழுதும்‌ உணர்ந்த முதல்வ: 
சூதபுராணிக! யாங்கள்‌ உய்யும்‌ வண்ணம்‌ பதினென்‌ 
புரரணங்களான பிரமம்‌, பதுமம்‌, விண்டு, சைவம்‌, பாகவதம்‌, 
பவிடியம்‌, மார்க்கண்டேயம்‌, நாரதம்‌, அக்கினேயம்‌, பிரமகை 
வர்த்தம்‌, இலிங்கம்‌, வராகம்‌, காந்தம்‌, வாமனம்‌, கூர்மம்‌, .மற்சம்‌, 
காருடம்‌, பிரமாண்டம்‌ என்னும்‌ இவற்றுள்‌ ஒன்றான பிரமகை 
வர்த்தத்திலுள்ள 64 அத்தியாயங்களோடு கூடிய ஸ்ரீமத்‌ பஞ்சநத 
மான்மியத்தை எமக்குத்‌ திருவாய்‌ l மலா்ந்தருள வேண்டு 
மெனக்கேட்டுக்‌ கொண்டார்கள்‌. 

அவரும்‌ நன்று நன்றென வேட்டவர்‌ மலங்கள்‌ வாட்டி, 
வெம்பவத்தை . வீட்டி,முத்தி கொடுக்கின்ற ஸ்ரீபஞ்சநத 
மான்மியத்தை ஆதியில்‌ சூரியவம்சத்தில்‌ பிறந்த தேவவர்ம ராசன்‌ 
என்பவன்‌ சிவபக்த சிகாமணியாகியசுமந்து மகரிஷியிடம்‌ கேட்ட 
பொழுது அவரும்‌ மகிழ்ந்து “உன்னைவிடஉத்தமர்‌ உலகில்‌ 
எவருமில்லை, இந்த பஞ்சநத மகாத்மியசிரவணபடனாதிகளால்‌ 
யாவரும்‌ உத்கிருஷ்ட (மேலான) பதவியைஅடைகிறார்கள்‌. இந்த 
தலத்தின்‌ பெருமையைப்‌ பூர்வபுண்ணியமில்லாதவர்கள்‌ கேட்க 
மாட்டார்கள்‌. பரமசிவனானவர்‌ பிரிவின்றி எக்காலமும்‌ 
திருவையாறகலாத செம்பொற்‌ ஜோதியாக இருந்து வருகிறார்‌. 
அவரையும்‌ ' அத்தல மேன்மையும்‌ பற்றிச்‌ சொல்கிறேன்கேள்‌” 
என்றார்‌, | 


141 


அதி காலத்தில்‌ பார்வதி தேவியார்‌ பரமசிவனை நோக்கி 
“தேவதேவா ! பஞ்சநதத்‌ தலத்தின்‌ மான்மியத்தை எனக்குச்‌ 
சொல்லியருள வேண்டும்‌”எனக்‌ கேட்ட பொழுது “உமா! 
பூர்வத்தில்‌ காவேரி தீரத்தில்‌ வாசம்‌ செய்தவனும்‌ பிரமணோத்த 
மனுமான நாத சன்மாவிடம்‌, அவன்‌ மனைவி அனவத்தியாதேவி 
கேட்டு அறிந்தவற்றைத்‌ தெரிந்துகொள்‌: அவள்‌, “சுவாமி! 
உலகத்தில்‌ தரிசித்த அளவில்‌ முத்தியையும்‌, ஸ்நானத்தளவில்‌ பாப 
விமோசனங்களையும்‌ கொடுக்கக்‌ கூடியதலங்களையும்‌, இர்த்தங்‌ 
களையும்‌ அடியேற்குத்திருவாய்‌ மலர்ந்தருளவேண்டும்‌” எனக்‌ 
கேட்டதற்கு நாதசன்மா, ” பெண்கள்‌ நாயகமே/மரணத்தால்‌ முத்தி 
கொடுக்கிற காசி, திருகோகர்ணம்‌, சோமநாதம்‌, விருபாக்ஷம்‌, 
திருக்கேதாரம்‌, மல்லிகார்சுணம்‌, திருவேகம்பம்‌, திருக்காளத்தி, 
விருத்தாசலம்‌, அருணாசலம்‌, சீர்காழி, வைத்‌€ஸ்வரன்கோயில்‌, 
திருவெண்காடு, திருவாரூர்‌, வேதாரண்யம்‌, கெளரிமாயூரம்‌, 
திருவிடைமருதூர்‌, கும்பகோணம்‌, சுவாமிமலை, திருவானைக்கா, 
திருச்சிராப்பள்ளி, மதுரை, இராமேஸ்வரம்‌, முதலாக மற்றுமுள்ள 
தலங்களைப்‌ பல்கால்‌ தரிசித்து அடையும்‌ பலனை, ஒருமுறை 
தெரிசித்தளவில்‌ கொடுக்கத்தக்க திருவையாறு, திருப்பழனம்‌, 
திருச்சோற்றுத்துறை, திருவேதிகுடி, திருக்கண்டியூர்‌, இருப்பூந்‌ 
துருத்தி, திருநெய்த்தானம்‌ என்கிற சப்த தலங்களுள்‌ முதன்மை 
யானது திருவையாறு. இதன்‌ மான்மியத்தை, (சிறப்பை) மூர்த்திதல 
தர்த்தமகிமையை உனக்கு உரைக்கிறேன்‌ கேள்‌, என பரமசிவன்‌ . 
பார்வதிக்குக்கூறிய அதை இப்பொழுது உங்களுக்கு உரைக்கிறேன்‌ 
என்று சூதபுராணிகர்‌ அப்படியே கூறத்‌ தொடங்கினார்‌. அவர்‌ 
- உரைத்தவைகளே திருவையாற்றுத்தலப்‌ புராணமாகும்‌. 

திருவையாற்றுத்‌ தல புராணங்கள்‌: 

1. திருவையாற்றுப்‌ புராணம்‌: (கி.பி.1605) 

இதனை 16ஆம்‌ நூற்றாண்டில்‌ வாழ்ந்த (இ.பி. 1605) 
மெய்கண்டார்வழிவந்த 'திருவம்பலவன்‌' என்பவரால்‌ 12 
சருக்கங்களுடன்‌ 2029 திருவிருத்தங்களைக்‌ கொண்ட பழம்‌ 
பெரும்‌ நூல்‌ இயற்றப்பட்டது. தஞ்சை சரஸ்வதிமஹால்‌ நூல்‌ 
நிலையத்தே இதன்‌ ஏட்டுப்படி உள்ளது. தஞ்சை மன்னன்‌ 


142 

அச்சுதப்பநாயக்கர்‌ ' காலத்து அவர்‌ அமைச்சர்‌ கோவிந்த 
தீக்ஷிதரின்‌ அதரவில்‌ தி.பி. 1605ல்‌ எழுதியதாக அவையடக்கப்‌ 
பாடல்‌ மூலம்‌ அறிகிறோம்‌. இதன்‌ முன்பாதியைசரஸ்வதி மஹால்‌ 
நாலகம்‌ கி.பி.1991ல்‌ வெளியிட்டுள்ளது. விலை ரூ.44(1039 
செய்யுள்கள்‌ மட்டும்‌ உள்ளன]. 
2. பஞ்சநதமான்மியம்‌ ஜெப்பேசமான்மியம்‌ கி.பி. 1885ல்‌: 

தஞ்சை சமஸ்தான வித்வான்‌ திருவையாறு முத்து 
ஜோஸ்யர்‌ குமாரர்‌ ஸ்ரீசாமா சாஸ்திரி அவர்களால்‌ வடமொழி 
யிலிருந்து மொழிபெயர்த்ததனை திரிரெபுரம்‌ மகாவித்வான்‌ 
மீனாட்சி சுந்தரம்பிள்ளை மாணாக்கர்‌ வல்லமாநகர்‌ தி. கந்தசாமி 
உபாத்யாயர்‌ அவர்களால்‌ தென்மொழியில்‌ வசனமாகத்தூய 
தமிழ்நடையில்‌ திருவையாறு ஜோதிர்‌ விலாஸ்‌ அச்சுக்கூடத்தில்‌. 
பார்த்திப வருஷம்‌ கார்த்திகை மாதம்‌ கி.பி. 1885ல்‌ பிரசுரிக்கப்‌ 
பட்டுள்ளது. 
3. பஞ்சநத மான்மியம்‌ என்னும்‌ .திருவையாற்றுப்‌ புராணம்‌ கி.பி1907:- 

கரந்தை வெங்கட்ராம சாஸ்திரியால்‌ மொழிப்‌ பெயர்த்து, 
கரந்தை சோமைமுத்துப்‌ பிள்ளை அவர்களால்‌ நல்ல தமிழில்‌ 
மொழிப்‌ பெயர்‌ age எழுதிய நூல்‌. மேற்கண்ட நூலும்‌ இதுவும்‌ 
ஒன்றே. 
4. திருவையாற்றுப்‌ புராணம்‌: 

செப்பேசபுராணம்‌ என வழங்கும்‌ முதற்‌ புராணம்‌. மதுரை 
திருப்பரங்குன்றம்‌, ஸரீலஸ்ரீநிரம்பவழகய தேசிகரின்‌ மாணாக்கர்‌ 
செங்கை மாவட்ட சிவன்பாக்கம்‌ ஞானக்கூத்தரால்‌ இயற்றப்பட்டு 
437 செய்யுட்களையும்‌, உரைநடைகளையும்‌ கொண்ட நூலாக 
இலங்குகின்றது. தருமபுர அதன ஸ்ரீலஸ்ரீ சுப்ரமணிய தேசிக மஹா 
சன்னிதானத்தின்‌ அச்ஞைப்படி திருவாதி தேவஸ்தானம்‌ 
கட்டளை விசாரணை சோமசுந்தரத்‌ தம்பிரான்‌ அவர்களால்‌ 
சென்னை மீனாட்சிபிரஸில்‌ 1930ல்‌ பதிப்பிக்கப்பெற்றது. | 

கிடைத்தற்கரிய திருவையாற்றுப்‌ புராணங்கள்‌ இவை 
நான்கையும்‌ தேடிக்கண்டு பிடித்து பலநாட்கள்‌ அய்ந்து ஒப்பீடு 
செய்து பார்த்தோம்‌. இக்காலத்தே புராண நூல்களை விரும்பிப்‌ 


143 
படிப்போர்‌ குறைவு. ஆதலின்‌, யாவரும்‌ புரிந்து கொள்ளும்‌ 
வகையில்‌ அப்புராணங்களில்‌ உள்ள அத்தியாயச்‌ செய்திகளைச்‌ 
சுருக்கி, அவற்றின்‌ திரண்டபிழிவினை மட்டும்‌ கீழே தந்துள்ளோம்‌. 
திருவையாற்றுத்‌ தல புராணம்‌, 'பஞ்சநத மான்மியம்‌, 
ஜெப்பேச புராணம்‌ ஆகிய இவற்றின்‌ 
சுருக்கம்‌ வருமாறு: 

1. வது துஷ்பிரவர்த்தி முக்தி அடைந்த அத்தியாயம்‌: 

துஷ்பிரவாத்தி என்னும்‌ பாபி மாத்ருகமநஞ்‌ செய்து 
பிதாவையும்‌ கொன்ற பாபம்‌ -திருவையாறு வந்து, மாகமாதத்தே 
காவிரியில்‌ நீராடியதால்‌ நீங்கி முக்தி அடைந்தான்‌. (கோயில்‌ 
சுவரில்‌ ஒவியமாக உள்ளது) 
2 வது சிவப்பிரியர்‌ சாமீப சாரூபமடைந்த அத்தியாயம்‌: 

சிவப்பிரியர்‌ என்னும்‌ அந்தணர்‌ இத்தலத்தில்‌ 5அண்டுகள்‌ 
காவிரி நீராடி, மஹாமஹத்தன்று தான தர்மங்களை நிறையச்‌ 
செய்து, தினம்‌ முப்பதாயிரம்‌ பஞ்சாட்சரம்‌ ஜபித்து, சாமீப 
சாரூப்ய பதவி கிட்டியது. 

சுதர்மா என்பவர்‌ நாள்தோறும்‌ வேதம்‌ ஓதி எல்லா 
யாகங்களும்‌ இங்கு செய்ய அவருக்குச்‌ சுவர்க்கம்‌ கிடைத்தது. 
ஏ. வது சுரதமகாராஜன்‌ புத்திரனடைந்த அத்தியாயம்‌: 

அயோத்தியை அண்ட சுரதமகாராஜனுக்கு துர்வாசரால்‌ 
இத்தலத்தே கைலாச தரிசனமும்‌, சிவதத்தன்‌ என்ற புத்திர பேறும்‌, 
சிவபதவியும்‌ கிடைக்கப்‌ பெற்றது. நன்றியுடன்‌ சுரதமகாராஜாவும்‌ 
மகன்‌ சிவதத்தனும்‌ பேரனும்‌, சைத்திரோச்சவம்‌, ரதோத்சவம்‌ 
செய்து வழிபட்டார்கள்‌, (கோயில்‌ சுவரில்‌ ஓவியமாக உள்ளது) 
4, வது சுசரிதன்‌ எமபயம்‌ நீங்கி முத்தி அடைந்த அத்தியாயம்‌! 

சுசரிதன்‌ என்னும்‌ சிறுவன்‌ எமனுக்குப்‌ பயந்து இத்‌ 
தலமடைந்து பஞ்சாட்சரம்‌ ஜபித்த மகிமையால்‌, சிவபெருமான்‌ 
நந்திகேஸ்வரரைக்‌ கொண்டு இயமனைக்‌ குத்திச்‌ சிவபதவியளித்து, 
இயமனை எப்போதும்‌ இத்தலத்தே வராமல்‌ தடுத்தது. ' 


144 


5. வது இலக்குமிதேவி வரலாறு உரைத்த அத்தியாயம்‌: 
கெளதமரிஷிக்காக பரமன்‌ உத்தரபாகத்தே இலக்குமியை 
ஸ்தாபித்து ஐயாற்றில்‌ வசிப்பவர்களுக்கு அன்னம்‌, தனம்‌, 
பானாதிகளைக்‌ குறைவின்றி கொடுத்து வரச்சொல்லியும்‌, 
கெளதமரிடம்‌ நீர்‌ இவ்விலக்குமியை வழிபட பஞ்சமகலும்‌ என்றும்‌. 
சொன்னார்‌. தேவேந்திரனும்‌ அசுரவதையால்‌ அவதியுற தன்‌ 
குலகுரு வியாழ பகவான்‌ அருளியபடி இங்கு வந்து இலக்குமிக்கு * 
அமிர்தகூபம்‌” நிறுவி அபிடேகம்‌ செய்தும்‌ ஸப்த மாதர்‌ 
பிரதிட்டையும்‌ செய்து வழிபட்டு அசுரரை வெற்றிப்‌ பெற்றான்‌ 
என்ற நிகழ்ச்சி. 
.. 6.வது கெளதமர்‌ வரமடைந்த அத்தியாயம்‌: | 
கெள்தமமுனிவரின்‌: அதிதி | பூஜைக்குத்‌ இருச்சோற்றுத்‌ 
துறையில்‌, நெல்லை அரிசியாகவே விளையச்‌ செய்த அற்புத 
நிகழ்ச்‌ யைக்‌ கூறுகிறது. . 
7. வது சதானந்தர்‌ தவசித்தியடைந்த அத்தியாயம்‌: 
கெளதமபுத்திரர்‌ சதானந்தர்‌ பூலித்துத்‌ தபசு செய்தபின்‌ 
அவருக்குச்‌ சிவபெருமான்‌ காட்சியும்‌, ஞான சித்தியும்‌ பெற்றார்‌ 
என்ற நிகழ்ச்சியைக்‌ கூறுகிறது. 
Bag! ஐப்பேகவரம்‌ என்று பெயர்‌ வந்த காரணமுரைத்த அத்தியாயம்‌: 
கோரதபசியாய்‌ மலையைத்‌ இன்ற சிலாதரிவிக்குக்‌ காட்சி 
தந்து, துர்வாசரால்‌ உபதேசம்‌ பெறச்‌ செய்து திருவையாற்றில்‌ அ 
விநாயகருக்கும்‌ ஸப்த மாதருக்கும்‌ மத்தியில்‌ அமர்ந்து தபசு செய்து, 
ஜெபசித்தி அடைந்த தலமாதலின்‌ 'ஜெப்பேஸ்வரம்‌' எனப்‌ பெயர்‌ 
வந்த காரணம்‌ உரைத்தது. 
9, வது 'பஞ்சநதம்‌' என்று பெயர்‌ வந்த காரணமுரைத்த அத்தியாயம்‌: . 
சிலாதரிவிக்குச்‌ சைலாதி நந்தி முகத்துடன்‌ பிறந்து 
கடுந்தவம்‌ மியற்றி பெருமானால்‌ சூரிய, சந்திர, கங்கை, கொங்கை, 
'நந்திநீர்‌, எனும்‌ ஐந்தனால்‌ பஞ்சநதியால்‌ அபிஷேகம்‌ செய்து 
கொண்டு நந்திகேஸ்வர்‌ என, தீட்சாநாமழும்‌, பஞ்சநதம்‌ என்ற 
தலப்‌-பெயரும்‌ வந்த காரணம்‌ உரைத்தது. 


145 
10. வது காவேரி வரலாறுரைத்த அத்தியாயம்‌: 
அகத்தியரால்‌ சையமலையிலிருந்து விடுபட்ட காவிரி 
இத்தலத்தே தங்கியதால்‌ சமுத்திரராசன்‌ இங்கு ஐயாறப்பரை 
வழிபட்டு, காவிரியை அழைத்துப்‌ போய்‌ சுவேத வனத்தில்‌. 
(கிருவெண்காட்டில்‌) மணம்‌ செய்து கொண்டதை உரைத்‌ தது. 
(சுவர்‌ ஓவியம்‌ உள்ளது) 


t1. வது சிவதாசப்பிராமணன்‌ ( மத்தியக்‌ அத்தியாயம்‌: 

காசிக்கு சென்ற சிவதாசரை யேரண்டபக்ஷி விழுங்க, 
பஞ்சநதீசர்‌ அதை வெட்டி ஒரு குளத்தில்‌ முழுக்‌ செய்க து 
இத்தலத்தில்‌ விசுவநா கர்‌, விசாலாட்சியாகத்‌ தான்‌ காட்சி 
கொடுத்து காவிரியே கங்கை என்று சொல்லி சிவதாசப்‌ 
பிராமணனுக்கு முத்து கொடுத்தது... (சுவரில்‌ ஓவியமாக உள்ளது) 


12 வது துர்த்தமன்‌ முத்தி அடைந்த அத்தியாயம்‌: 

தூர்த்தமன்‌ என்வும்‌ பிராமணன்‌ காவிரியில்‌ துலா 
ஸ்நானம்‌ செய்பவர்‌ மூட்டையைத்‌ இரு. ஓட, சேவசன்‌ ஐ துரத்தப்‌ 
பயத்தால்‌ காவிரியில்‌ விழுந்து மூழ்கி ஒடி. யதால்‌ ப்ப ந்து 
நற்கதி அடைந்தான்‌. (சுவரில்‌ ஒவியமாக உள்ளத) 


13. துஷ்பிரக்ஞன்‌ என்னும்‌ பிராமணன்‌ வலைச்ியட ன்‌ 
கூடி. மது, மாமிசம்‌ உண்டு அவளுடன்‌ சித்திரைத்‌ C கருக்கு இங்கு 
வந்து திருடனால்‌ வெட்டுண்டு இறந்ததால்‌ கைலாசம்‌ 
அடைந்தான்‌. 


14, பாபஞ்செய்தவர்‌ அடையும்‌ ஜன்ம வரலாறு 
உரைத்தது: உதாரணத்திற்கு: கொலை பாதகம்‌ செய்தவன்‌ கழுதை, 
பன்றி, நாயாசவும்‌, கள்குடியன்‌ கோட்டான்‌ எறும்பு, ஈயாசவும்‌, 
தான்யம்‌ திருடியவன்‌ பெருச்சாளியாகவும்‌ அடைவர்‌. 
இப்பாதகம்‌ தர பஞ்சநதத்தில்‌ துலாமாத காவிரி ஸ்நாணம்‌ 
செய்தால்‌ நீங்கும்‌ என்றது. 

15.மரணக்குறி ன்னான்‌! கழுகு, புறா, காகம்‌, eraa Rei 
பட்டால்‌ அறு மாதத்தில்‌ மரணம்‌. Coah Da வம்‌! fe ர 
சுங்டால்‌ ஒரு மாதத்தில்‌ மரணம்‌. (ஜிக்க3வ ஓரி TORII ay வற்று! 


தங்கி BNP AGL பலம்‌ åL Dh. 


146 


16. ஆலய வரலாறு உரைத்தது: 

திருவையாறு அநேக கற்பங்களாக அழியாத ஸ்தலம்‌. 
“ இங்கு. கூரிய வம்ச அயோத்தி மன்னன்‌ மனுச்‌ சக்கரவர்த்தி 
புதல்வன்‌ பிரிய விரதனுக்கு ஐயாறப்பர்‌ மஹாலிங்க வடிவமாக 
உலகு ஊடுருவிய ஜோதி வடிவில்‌ செம்பொற்‌ சோதியாகக்‌ காட்சி 
கொடுத்தது. 

17. நாத சர்மாவுக்கும்‌ அவள்‌ பாரியாள்‌ அனவந்தியா 
தேவிக்கும்‌, சிவன்‌ கலியில்‌ பாபம்‌ செய்தவர்கள இங்கு ஸ்நானமும்‌, 
தரிசனமும்‌, தஷிணாமூர்த்தி சன்னிதியில்‌ பஞ்சாட்சர ஜபமும்‌ 
செய்தால்‌ எல்லாப்‌ பாபங்களும்‌ நிவர்த்தி அகும்‌ என்றது. 


18. தகாத வஸ்த்துக்களை உண்பதினால்‌ வரும்‌ 


பாபங்களும்‌ ஐயாற்றில்‌ ஸ்நான தரிசனத்தால்‌ நீங்குமென்றது. 

19. காஞ்சியில்‌ வசிக்கும்‌ விரஜனென்னும்‌ வேதஇியனுக்குக்‌ 
காஞ்சி சம்பா நதியை இங்கு வரவழைத்தும்‌ (அம்மன்‌ கோயிலில்‌ 
சம்பா கூபம்‌ உள்ளத) புத்திரப்‌ பேறளித்தும்‌ முத்தி கொடுத்தது. 

20. SEN முதலான மகரிஷிகள்‌ ஜெப்பேஸ்வர 
மண்டபத்தில்‌ தபசு செய்தமையால்‌ SUASA அடைந்து முத்தி 
பெறச்‌ செய்தது. 


Ai, வன்ம வேதியனுக்கு (என்புருக்கி டி.பி.) கூயரோகம்‌' 
நீங்கச்‌ செய்தது. “பிரணதார்த்திஹரா" என அவன்‌ அழைத்த 
மையால்‌ இவரும்‌ பிரணதார்த்திஹரரானார்‌. 


22. பிரகலாத வம்சத்தவனான சர்வ விஜயனானவன்‌, 
இங்கு ஒளிந்து கொண்டு இறைவனைப்‌ பூஜித்த இந்திரனுடன்‌ 
போர்‌ செய்ய, சிவபெருமான்‌ அட்கொண்டாராகிய கால 
பைரவரால்‌ சர்வ விஜயணைக்‌ கொன்றது. 


23. சகரன்‌ என்னும்‌ வேதியனுக்கு, “மகர 
சங்கராந்தியன்று காவிரியில்‌ ஸ்நானம்‌ செய்து இங்கு என்னைத்‌ 
தரிசித்தால்‌ கலியணுகாமல்‌ மூக்தியடைவார்கள்‌” என்று சிவன்‌ 
சொன்னது. 


147 

24. தருமசேது என்பவர்‌, தன்‌ தாய்‌ தந்தைகளின்‌ 
ஹஸ்தியைக்‌ கட்டி. இராமேஸ்வரம்‌ போக நினைத்து இங்கு வந்து 
தங்கியதால்‌ அவர்கள்‌ சிவனுலகை அடைந்தது. வேறு எங்காவது 
இறந்தவர்களின்‌ தலைமயிராவது சாம்பலாவது திருவையாற்றில்‌ 
இரண்டு கடிகை அளவு தங்குமாயின்‌ அவர்கள்‌ சவலோக பதவி 
அடைவது உறுதி. (அதனால்தான்‌ நம்பிக்கையுடன்‌ இன்றும்‌ பலர்‌ 
வெளியூரிலிருந்து இங்கு வந்து ஈருமகாரியம செயின்‌ றகர்‌] 


25. புண்டரன்‌ என்னும்‌ பிராமணன்‌, பதிதபிராமணனுக்கு 
வேதாத்தியனஞ்‌ செய்து வைத்த பாவத்தால்‌ மான்‌ ஜென்மமும்‌, 
அக்காலத்தில்‌ நல்ல அறிவடன்‌ ஞானத்தை போதித்தமையால்‌ 
மானிட அறிவும்‌ உண்டானதென்று சொல்லியக. கழுதை, நாய்‌, 
மான, முள்ளம்பன்றி இவை உத்தம ஜென்மத்தை அடைந்தன 


(சுவர்‌ ஓவியம்‌) 


26. ஜைகிஷ்வ்விய சத்நியாசியுடன்‌ தேவலர்‌ பஞ்த்நதம்‌ 
அடைந்தது, சுருக்கமான அஹாரம்‌, காவேரி ஸ்நானம்‌, இந்திரிய 
நிக்கிரகம்‌, நல்லறிவு, ஜெபப்பியேசுவரிடத்தில்‌ கோபா லயத்துடன்‌ 
'ஸோஹம்பாவனை' செய்தால்‌ ஈஸ்வரன்‌ திருவடியை அடைவது 
நிச்சயம்‌ எனக்‌ கூறியது. 


p . ` a ௩ + . . 

27, தேவலர்‌ ஒப்பேசுவர மண்டபத்தில்‌ ஒரு காலால்‌ நின்று 
கடுந்தவம்‌ புரிந்ததும்‌, காஷாயமின்றி இரகஸ்தாஸ்ர மத்திலிரத்து 
என்னை வணங்கினாலே மோட்ஷம்‌ கிடைக்கும்‌. 


28. அவிஹிதாசாரன்‌ முக்தி அடைந்தது: அவன்‌ . 
மகாபாபி, பிராமணர்கள்‌ திரவியத்தைக்‌ கொள்ளையடித்துத்‌ 
தயவர்களுக்குச்‌ கொடுத்துப்‌ பிரமராட்ஷஸனாஸ்‌ பிடிக்கப்‌ 
பட்டான்‌.. அவன்‌ தந்தை தாவலர்‌ வசிட்டரை அணுகி மகன்‌ படும்‌ 
அவத்தைக்குப்‌ பரிகாரம்‌ கேட்க, அவர்‌ பஞ்சநத தலத்தை 
அடைந்து மார்சுரி மாதத்தில்‌ .அருத்ரா நட்சத்திரத்தில்‌ கதய 
காலத்தே காவிரியில்‌ நீராடி. தர்மாம்பாளையம்‌ பிரணத ர்த்தி 
சுரரையும்‌ தரிசித்தால்‌ பிரம்மராட்ஸஸி போகும்‌என்றவாறு செய்ய 
நீங்கியது. 


148. 

29. துர்பதன்‌ என்னும்‌ பிராமண்ன்‌ வேசியர்‌ நட்பு, 
கொள்ளை, சுராபாணம்‌, தாய்‌ தந்தையரை அவமதித்த பாவம்‌ 
இவற்றுடன்‌ மகரசங்கராந்தி புண்ணியகாலத்தில்‌ இங்கு காவிரி 
நீராடி... ஐயாறப்பரை வணங்கி சாலை ஓரம்‌ மரத்தடியில்‌ 
படுத்திருக்க இடி. விழுந்து இறந்தான்‌, அயினும்‌ அவன்‌ உடவில்‌ 
இருந்து ஒரு ஜோதி Nerd? கோயில்‌ ஐயாறப்பருடன்‌ இணைந்தது. 
உடல்‌ சந்திரசேகரராக எழுந்து கோயில்‌ துவார பாலகருடன்‌ 
இணைந்தது. எனவே, சங்கராந்தியன்று காவிரியில்‌ ஸ்நானம்‌ 
செய்தால்‌ சிவலோகம்‌ அடைவது திண்ணம்‌. திருவையாறு புஷ்ய 


/௦ண்டபத்துறை உயர்வு கூறியது. சங்கரன்‌ + அந்தி = சங்கராந்தி 


30. அச்சார விகலன்‌ முக்தி அடைந்தது.  கெளூக 
கோத்திரத்தில்‌ பிறந்த தய பழக்கம்‌ அத்தனையும்‌ உள்ளவன்‌ 
வசை மாதரோடு சங்கராந்தியன்று ஜலகரிடை செய்தான்‌. 
அபினும்‌, பூசமண்டபத்தே ஐயாறப்பரை வழிபட்டு வீதி வலம்‌ 
வந்து ஒரு வீட்டுத்‌ இிண்ணையில்‌ படுத்திருக்க மரணம்‌ 
சம்பவித்தது. அது சமயம்‌ ஐயாறப்பர்‌ அருகில்‌ வந்து அவன்‌ வவது 
செவியில்‌ பஞ்சாட்சரத்தை உபதேசிக்க ஈஸ்வரனோடு ஐக்கியம்‌ 
அகா Gat, 

31. வேதப்பிரியர்‌ மோட்சம்‌ அடைந்தது: வேதப்பிரியர்‌ 
துர்வாசர்‌ வாக்கால்‌ ஐயாற்றில்‌ தவம்‌ இருந்து இறைவனிடம்‌ இனி 
எனக்கு எத்தனை ஜென்மம்‌ எனக்‌ கேட்க அவர்‌ நூறு என்று 
சொல்ல நடுங்கிடச்சென்மத்துடன்‌ முடித்துத்‌ தர வேண்டினார்‌. 
இறைவன்‌ தாரக உபதேசம்‌ செய்ய அதனை ஜெபித்து அவர்‌ 
முக்தியலகை அடைந்தார்‌. , என்பன போன்ற பல செய்திகள்‌ 
தருகின்றன. 

'திருவையாற்றுப்‌ புராணச்‌ செய்யுள்‌ நூலின்‌ சுருக்கம்‌ 

ஆசிரியர்‌ : ஸ்ரீஞானக்கூத்தர்‌. 
1. பதிகச சருக்கம்‌? 


எல்லாம்‌ வல்ல கயிலைப்‌ பரமன்‌ தானவர்‌ Ents SER, 
mamawan auon வாழச்‌ செய்த காலை, வானவர்‌ தருக்கு 


மிகுந்து இறுமாந்திருந்தனர்‌. பரமனும்‌ பரமேட்டியும்‌ இயக்கர்‌ 


149 

உருவில்‌ சென்று Amy துரும்பு ஒன்றை வைத்து தீக்கடவுளையும்‌, 
காற்றுக்‌ கடவுளையும்‌ அதனை அழிக்க ஏவ, இருவரும்‌ இயலாது 
ஒடி. ஒளிந்தனர்‌. பின்னர்‌ இந்திரன்‌ வந்து “அவனன்றி ஓர்‌ அணுவும்‌ 
அசையாது" என்ற உண்மையை உணர்ந்து, தேவர்களோடு அம்மை 
யப்பரைப்‌ பணிந்து பேறு" பெற்றனன்‌ என்பதை இச்சருக்கம்‌ — 
| கூறுகிறது. | i 
2. குறுமுனிச்சருக்கம்‌: . 

சூரியவருணன்‌ . என்பவனுடைய வீரியம்‌ — விழுந்த 
்‌ கும்பத்தில்‌ பிறந்தவரும்‌, மூத்தமிழையும்‌ பன்னிரெண்டு நாட்ட 
வரும்‌ அறியச்‌ சொன்னவரும்‌, சிவபெருமானிடம்‌ சிவதரு 
மோத்திர நூலையும்‌, முருகனிடம்‌ ஞான யோகத்தைக்‌ கற்றவரும்‌, 
பன்னிரெண்டு மாணாக்கர்களுக்கு ஐந்து இலக்கணங்களைப்‌ 
போதித்தவருமான அகத்திய மாமுனிவர்‌ திருவையாறு திருத்தலம்‌ 
வந்தடைந்து சூரிய புட்கரணியில்‌ நீராடி, செம்பொற்ஜோதி 
வாணரை வணங்கித்‌, தோத்தரித்து பன்னீராயிரம்‌ பஞ்சாட்சரம்‌ 
ஜெபித்து அட்டாங்க யோகத்தில்‌ பஞ்சாக்கினி மத்தியில்‌ யோக 
நிட்டை கூடியிருந்தார்‌. 

அவரது அரிய தவத்திற்கு இரங்கிய ஐயாறன்‌, அம்மை. 
அப்பராகக்‌ காட்சி தந்து, “உனக்கு வேண்டி! வரம்‌ கேள்‌” என 
அகத்தியர்‌, “சுவாமி! அடியேன்‌ தங்கள்‌ திருவடிக்கீழ்‌ அடங்கி 
நின்று தோத்திரம்‌ செய்ய ஒரு சிறிய வடிவம்‌ தந்தருள வேண்டும்‌” 
என அவரும்‌ “இனி உன்‌ பெயர்‌ குறுமுனி என்று வழங்குவதாக " 
எனக்‌ கட்டளையிட்டுக்‌ குறுவடிவம்‌ அருளினார்‌. 
3. கயிலாயச்‌ சருக்கம்‌: 

ஐயாறன்‌ அகத்தியனிடம்‌ மேலும்‌ என்ன வேண்டும்‌ எனக்‌ 
கேட்க 'இன்பக்‌ கடலே! என்‌ மனம்‌ கயிலையைக்‌ காண 
விழைகிறது' என்று கூறிப்‌ பணிய “ முனிவனே! நமது ஐம்பத 
மந்திரத்தை ஓஒதிக்கொண்டு சூரிய இர்த்தத்தில்‌ மூழ்கினால்‌ 
பிரகாசமான வெள்ளி வெற்பையும்‌ நம்மையும்‌ காண்பாய்‌, நித்திய 
சித்தன்‌ அவாய்‌” என்று அருளினார்‌. (திருநாவுக்கரசர்‌ கயிலை 
அருகில்‌ உள்ள குளத்தில்‌ மூழ்கி ஐயாற்றை வந்தடைந்தார்‌) 
அனால்‌ அகத்தியரோ ஐயாற்று சூரிய தீர்த்தத்தில்‌ மூழ்கி சுயிலை 


சென்றார்‌. என்னே விந்தை! .அங்கு. சிவ குமாரர்களோடு 
இறைவனைத்‌ தரிசித்த அகத்தியர்‌ இறைவன்‌ கட்டளையால்‌ 
்‌ தென்திசையைச்‌ சமப்படுத்த மீளவும்‌ இங்கு வந்தார்‌. வந்தவர்‌ 
திருக்குற்றாலத்தே திருமாலைக்‌ குறுக்கி சிவலிங்க வடிவமாக்கி 
பொதியமலை யகத்தே ஓர்‌ குருந்தமரத்தடியில்‌ யோக நித்திரை 
கொண்டிருந்தார்‌. 
4, காவிரிச சருக்கம்‌: 

அகத்தியர்‌ பொதியமலையில்‌ தவத்தொடு சிவ பூஜையும்‌ 
செய்துகொண்டு பலநாட்கள்‌ தங்கியபின்‌, தலயாத்திரையாக 
திருவெண்காட்டை வந்தடைந்தார்‌. அங்கு சுவேதாரண்யப்‌ 
பெருமானை வழிபட்டு இருக்குங்கால்‌ ஒருநாள்‌ கடலரசன்‌ வந்து 
அகத்தியரைப்‌ பணிந்து, கவேர அரசன்‌ பாவை காவேரி, பேரழகும்‌ 
பெருங்குணமும்‌ படைத்தவள்‌. அவளுக்குப்‌ பெண்‌ வடி.வழும்‌ 
உண்டு. நதி வடி.வழும்‌ உண்டு. தீர்த்த வடிவில்‌ அவளை எனக்கு 
அளித்தால்‌ உயிர்கள்‌ நன்மை பெற்று வாழும்‌, யானும்‌ இன்புற்று 
வாழ்வேன்‌,” என்றான்‌. | 

அகத்தியரும்‌ சரியென ஏற்று சையமலை அடைந்து, 
கவேரனைப்‌ பார்த்து சமுத்தரராசன்‌ தூய்மை அடைதற்‌ 
பொருட்டு பொன்னியின்‌ புனித நதி வடிவத்தை தாம்‌ கொண்டு 
செல்வதாகக்‌ கூறி தமது கமண்டலத்தே செறித்து ஐயாறு வந்து ஓர்‌ 
இடத்தே தவம்‌ இருந்தார்‌. அச்சமயம்‌ விநாயகர்‌ காகமாக வந்து 
கமண்டலத்தைக்‌ கவிழ்க்க நீர்‌ சூரிய புஷ்கரணியில்‌ அமிழ்ந்து சத 
கலையுடன்‌ சப்த சாகரத்தை அடைந்தது. அகத்தியர்‌ ஐயாற்றில்‌ 
ஐயாறப்பரை பலநாள்‌ வழிபட்டுப்‌ பின்‌, திருச்சாய்காடு என்னும்‌ 
தலத்தை அடைந்து கடலரசனை அழைத்து வந்து ஐயாற்றில்‌ சத 
கலையுடன்‌ கூடிய காவேரியை ஐயாறப்பர்‌ முன்‌ திருமணம்‌ 
செய்து வைத்தார்‌. (மேட்டுத்‌ தெருவில்‌ ௮க்கடலரசனாகிய சப்த 
சாகரத்‌ தீர்த்தமுள்ளது.] 
5. பஞ்சநதிச்‌ சருக்கம்‌: 

அனாதி நித்த முத்தச்‌ சித்துருவான சிவபெருமான்‌ மங்கள 
வடிவில்‌ பஞ்சநதத்‌ தலத்தில்‌ மகாலிங்கமாக உள்ளார்‌. 
புனிதத்தலம்‌ ஜெப்பேச்சுவரம்‌ திருவையாற்றுச்‌ சம்புவின்‌ 


151 


பெருமை செப்பரியது. பரமசிவத்தின்‌ திருக்கரத்தால்‌ படைக்கப்‌ 
பட்டது திருவையாறு. மாபாதகன்‌ ஐயாறா ஐயாறா! என்று 
அழைததால்‌ அக்கணமே அவன்‌ பாவம்‌ அகல்கிறது. முத்தி தரும்‌ 


தலங்களில்‌ சிறந்த தலம்‌. திருக்கேதாரத்திவும்‌ உயரியது. 
காவிரியோ கங்கையினும்‌ புனிதமானது. இத்தலததே பிறந்தார்‌, 
வதிந்தார்‌, இறந்தார யாவரழும்‌ புத்தியும்‌, சத்தியும்‌ பத்தியும்‌ 


முத்தியும்‌ அடைவர்‌. கங்கை போன்ற புனித நதிகளில்‌ பலநாள்‌ 
ஆடினாலும்‌ துலா[(ஐப்பசி) மாதத்தே ஐயாற்றுக்‌ காவிரித்‌ துறையில்‌ 


ஒருநாள்‌ அழிு.னாலே அப்பலனைப்‌ பெறுவர்‌. பஞ்சமா 
பாதகங்களையும்‌ போக்கவல்லது. இவ்வாலயத்தே தாமரை 


நூலிட்டுப்‌ பசுவின்‌ நெய்யால்‌ ஒரு விளக்கிட்டார்‌. இறைவன்‌ 
உலகத்து ஓர்‌ ஊழி காலம்‌. வாழ்வர்‌. இத்தலத்தே முறையாக 
சிவபூஜை மகேஸ்வர பூஜை, வேள்வி, தேவர்‌ கடன்‌, பிதிர்‌ கடன்‌ | 
செய்பவர்‌ கிடைத்தற்கரிய பேரின்பம்‌ பெறுவர்‌ என்பது உறுதி. 
6. மிலாதமுனிச்‌ சருக்கம்‌: 

முன்னொரு காலத்தில்‌ இறையருளால்‌ சிலாத முனிவர்‌ 
பாவிகள்‌. இருக்கும்‌ எமலோகம்‌ சென்றார்‌. அங்கு காலன்‌ இவரை 
வணங்கித்‌ தாங்கள்‌ இரப்போர்க்கு இல்லையென்றபடியால்‌ 
கல்லை உணவாகக்‌ உண்டு, அனுபவத்தால்‌ அப்பாவம்‌ விலக 
வேண்டும்‌ என்றான்‌. மேலும்‌ நரகில்‌ அதோ கதியில்‌ வருந்து 
வோரை நோக்கிக்‌ கேட்க அவர்கள்‌ “மூவேழ்‌ தலைமுறையினரைப்‌ 
பிண்டதர்ப்பணாதிகளால்‌ கரையேற்றற்குரிய நன்மக்களைப்‌ 
பெறாதவர்கள்‌ அதலின்‌ அவர்களின்‌ கதி இது” என்றதும்‌ 
நடுநடுங்கிப்‌ போனார்‌. அதனைப்‌ பெறும்‌ வழியறிந்த சிலாதர்‌ 
திருவையாறு அடைந்து பஞ்சநதிவாணரை முறைப்பபு.. வணங்கி 
கல்லையே தூளாக்கி உணவாக உண்டு கடுந்தவம்‌ இருந்தார்‌. 
- கருணைக்‌ கடலான ஐயாறப்பர்‌ காட்சி நல்கி சகலகலைகளிலும்‌ 
வல்ல . சத்குமாரனைத்‌ தந்தோம்‌. அவன்‌ 16 அண்டளவும்‌ 
உன்னோடு இருப்பான்‌. வேள்வி செய்யும்‌ நிலத்தில்‌ உழும்‌ 
கொழுமுனையில்‌ அவனைக்‌ காணலாம்‌ என வரமீந்தார்‌. 
த்‌ een தம்‌ பத்தினியுடன்‌ பூமியில்‌ பொன் வோர்‌ பூட்டி. 

” eo temada ல கிர்‌ பழய ஓர்‌ 


152 


இருக்கக்‌ கண்டு மகிழ்ந்தனர்‌. செப்பேச்சுவரன்‌ எனப்‌ பெயர்‌ 
சூட்டி சகல கலைகளிலும்‌ வல்லவனாய்‌ வளர்ந்து வர தமக்குப்‌ 14 | 
வயதானதும்‌ தம்‌ பெற்றோர்‌ மனக்‌ கவலை அறிந்து மகன்‌ 
கடுந்தவம்‌ புரிந்து இறைக்காட்சி கிடைக்கப்‌ பெற்றான்‌, 
அப்பொழுது இறைவனிடம்‌ வரமாக,” மறைகள்‌ நிந்தனை சைவ 
நிந்தனை” ஆய 16 பேறுகளையும்‌ பெற்று பெற்றோர்‌ oe 
இருந்தான்‌. 
7.நந்திகேசுவரச்‌ சுருக்கம்‌: 

சிலாத முனிவரின்‌ திருக்குமாரராகிய E A AN E E 
கடுந்தவத்திற்கு இரங்கி சிவபெருமான்‌ தாமே ஐந்து நதிகளால்‌ 
அபிடேகித்து ”திருநந்தித்தேவர்‌” என இட்சாநாமம்‌ சூட்டி 
கயிலாயத்தே தமது சாருப்பிய பதவியும்‌ சிவகணத்‌ தலைமையும்‌, 
முதற்குருவாம்‌ தகுதியும்‌ தந்தருளினார்‌. 

நந்தியெம்பெருமானுக்கும்‌ சிவபெருமானுக்கும்‌ வேறு 
பாடு தெரியாத உமையம்மை தம்‌ நாதருக்கு விண்ணப்பிக்க 
இதனை உணர்ந்த நந்திதேவர்‌ மீள ஐயாற்றை அடைந்து 
ஐயாறப்பரை வழிபட்டு கவிமுகத்தைப்‌ பெற்று மீண்டார்‌. ' 
அக்காலை ஸ்ரீகண்டர்பால்‌ 28 ஆகமங்களையும்‌ கேட்டுணர்ந்து 
குருசந்தான பரம்பரையை நிலைநாட்டினார்‌. 
8. நியமேசச்‌ சருக்கம்‌: 

திருவுறையூரில்‌ கரிகாற்சோழன்‌ மனுமுறை தவறாது 
சிவனேயம்‌ மலிய ஆட்‌ ௪ புரிந்து வருவானாயினன்‌. திக்‌ விஜயமாக 
வடநாடு புக்கு இமயத்தே தன்‌ வெற்றிக்கொடி நாட்டி காசி, காஞ்சி 
முதலான தலங்களை வழிபட்டு மேற்திசை நோக்கி 
வருவானாயினன்‌. வரும்வழியில்‌ பஞ்சநதிக்கண்‌ மகாதேவரை த்‌ 
தொழவரலும்‌ தேர்‌ புதைந்து திகைத்தான்‌. பல கம்மியர்‌ முயன்றும்‌ 
முடியவில்லை. அமைச்சர்கள்‌ இஃது ஓர்‌ சிவயோகியரின்‌ 
செயலாகும்‌ என்றனர்‌. சரியென பூமியை அழமாக MA PRE! 
பார்க்க சிவலிங்கம்‌, சக்தி, சிவகுமாரர்‌, சப்தமாதர்‌, சண்டேசர்‌, 
சூரியன்‌ உருவங்களுடன்‌ ஓர்‌ முனிவரையும்‌ காணக்‌ கண்டான்‌. 
அப்பொழுது கரிகாற்‌ பெருவளவர்‌ அம்முனிவர்‌ பாதத்தே வீழ்ந்து 


| 153 
பணிந்தான்‌. முனிவரும்‌ மனங்கனிந்து தண்டம்‌ ஒன்று அளித்து 
மன்னா! திருநந்தி தேவர்‌ போன்ற பலராலும்‌ பூசிக்கப்‌ பெற்ற 
இம்மகாலிங்கத்திற்குக்‌ கோயில்‌ அட்டி. இந்நகர்த்தையும்‌' 
புணருத்தாரணம்‌ செய்யக்‌ கடவாய்‌ என்று அருளினார்‌, 


8 


நியமேசராகய அகப்பைச்‌ . சித்தர்‌ எனும்‌ மகாயோகியின்‌ 
கட்டளைப்படி, நந்தியின்‌ குளம்படி.யில்‌ பொன்‌, . வெல்லம்‌, 
கருங்கல்‌ அயைவற்றைக்‌ கொண்டு நகரையும்‌ அலயத்தையும்‌. 
புதுக்கிக்‌ கட்டினான்‌ கரிகாற்சோழன்‌. சைவ அசமப்படி சோழர்‌ 
குலத்தார்‌ பிரதிட்டை செய்து நித்திய நைமித்தக விசேட பூஜை 
உற்சவங்கள்‌ இவைக்கு வேண்டிய நிவந்தங்களும்‌ அளித்து 
கரிகாற்சோழன்‌ இறையருட்‌ காட்சி கண்டு அனந்தமுற்றான்‌. | 
9. வாகீசச சருக்கம்‌: 
திருநாவுக்கரசு நாயனார்‌ திருமுனைப்பாடி. நாட்டில்‌ 

திருவாமூரில்‌ வேளாளர்‌ குலத்தில்‌ புகழனார்‌ மாதினியாருக்கும்‌ 
திலகவதியாருக்குப்‌ பின்பிறந்தவர்‌. பிள்ளைத்‌ திருநாமம்‌ மருள்‌ 
நீக்கியார்‌. சமணம்‌ சார்ந்து தருமசேனராக, சிவ பெருமானால்‌ 
சூலை தவிர்ந்து திருநாவுக்கரசராய்‌ சமணரின்‌ இரக்கமற்ற இடர்ப்‌ 
பாடுகளையெல்லாம்‌ ..திருவருளால்‌ வென்றார்‌. இன்னிலையில்‌ — 
தலயாத்திரை மேற்கொண்டு ஐயாற்றுத்‌ திங்களூரில்‌ அப்பூதி 
அடிகளின்‌ மகன்‌ விடம்‌ தீர்த்து, திருவீழி மிழலையில்‌ படிக்காசுப்‌ 
பெற்றுப்‌ பஞ்சம்‌ தவிர்த்து, மறைக்கதவம்‌ திறந்த காளத்திமேவி 
காசிக்குச்‌ சென்றார்‌. அப்படியே கைலை காண அவாவி உடல்‌ 
தேய்ந்து உள்ளந்‌ தேயாமல்‌ ஐயன்‌ ஐயாற்றில்‌ மாதர்‌ பிறைக்‌ 
கண்ணியனாய்‌ கயிலைக்‌ காட்சி நல்கிப்‌ பூந்துருத்தியில்‌ மடம்‌ 
கண்டு புகலூர்‌ மேவி புண்ணியனபி. பொருந்தினார்‌. 
10. சம்பந்தச்‌ சருக்கம்‌: 

| சீர்மிகு சீர்காழிப்‌ பதியில்‌ சிவபாத இருதையர்‌ தம்‌ தவ 
மகனாய்த்‌ தோன்றி அம்மையின்‌ ஞானப்பால்‌ அருத்தி 
ஞானசம்பந்தரானார்‌. தமிழ்‌ வேதமாக தோடுடைய செவியனைப்‌ 
பாடி, பலத்தலங்கள்‌ வர கோலக்காவில்‌ தாளமும்‌ பிறதலங்களில்‌ 
பொற்கிழியும்‌ பெற்றார்‌. அப்பருடன்‌ பஞ்சமகற்றி மறைக்கதவும்‌ 
திங்கார்‌. பாண்மயனைச்‌ சைவாரக்கதி சமணரை அனல்வாகம்‌ 


154 


புனல்வாதத்தால்‌ வென்று, பூந்துருத்தி வந்து இடர்‌ செய்த 
வைணவரைக்‌ கலக்கி மாயனைச்‌ சிவனாசப்பாடினார்‌. ஐந்து 


R 


வைணவரைச்‌ சைவராக்கி சிவபூஜை செய்யும்‌ உரிமை நல்கினார்‌. 
ஐயாறு வந்து பல்கால்‌ பாடி. மயிலையில்‌ பூம்பாவை எலும்பைப்‌ 
பெண்ணாக, பெருமணத்தே மணக்கோலத்தோடு அரனை 
எய்தினார்‌. 
11. வண்தொண்டர்ச்‌ சருக்கம்‌: 

கைலையில்‌ இருந்த ஆலால சுந்தரர்‌ அரண்‌ அருளால்‌ 
திருமுனைப்பாடி நாட்டு திருநாவலூரில்‌ அதிசைவர்‌ குலத்தே 
சடையனார்‌. இசைஞானி மகவாய்‌ அவதாரம்‌ செய்தார்‌. 
திருவருட்டு.. துறையில்‌ அவணம்‌ காட்டித்‌ தடுத்தாட்கொண்டு 
திருவாரூரில்‌ பரவையை மணந்து குண்டையூரில்‌ நெல்‌ பெற்று 
அரூரரால்‌ பரவையார்‌ புலவி நீக்கியிருந்தார்‌. ஒற்றியூரில்‌ 
சங்கிலியை மணந்து கண்ணிழந்து அரூரில்‌ கண்‌ பெற்றார்‌. 
சேரமான்‌ பெருமானாருடன்‌ நட்புப்பூண்டு ஐயாறு வர, 
கண்டியூரில்‌ “காவிரி கரைபுரண்டோடக்‌ கண்டு ஐயாறனைக்‌ 
காவிரிக்‌ கோட்டத்தடிகளோ'' எனப்‌ பாடு. காவிரி வழிவிட 
வணங்கி கொடுங்கோளூர்‌ சென்று நண்பருடன்‌ கயிலை 
மேவினார்‌, 


12. சைவச்‌ சருக்கம்‌: 

திருஐயாற்றில்‌ அதி சைவர்கள்‌ 24பேரில்‌ ஒருவர்‌ காசிக்குச்‌ 
சென்றார்‌. மற்றய அதிசைவர்‌ அவரது உரிமையைக்‌ கவர 
மனைவியின்‌ வேண்டுகோளுக்காக ஐயாறதனில்‌ சைவனாக வந்து 
ஐயாறன்‌ தன்னைத்தானே பூசித்தார்‌ என்ற அருள்‌ வரலாற்றுடன்‌ 
புராணம்‌ நிறைவு பெறுகிறது. 
நிறைவுரை: | 

இதுகாறும்‌ திருவையாற்றுத்‌ தல புராணங்கள்‌ மூர்த்தி, தல 
தீர்த்த விசேடத்தால்‌ மக்களைக்‌ கவர்ந்து தம்மாட்டு வரச்‌ செய்து 
அவர்களைப்‌ புனிதப்‌ படுத்தி அனுப்பும்‌ அற்றல்‌ வாய்ந்தவை 


என்பது கண்டோம்‌. இன்றும்‌ தெய்வமணம்‌ கமழும்‌ திருவை 
à D : ட்‌ p ij o a 
யாறாகவே இிகமக காண்டிரோம்‌. மை சக்தி, 


IT 


செப்பேட்டு ஆவணம்‌ : 
A 


_திருவையாற்றுச்‌' சீர்மை திருவையாறு புண்ணிய பூமியாய்‌ 
மண்ணெல்லாம்‌ சிவலிங்கம்‌, மனிதர்‌ எல்லாம்‌ தேவர்கள்‌ 
ஜலமெலாம்‌ கங்கை" 


a) இன்த 
URA whee | as 


Tee (TRE 24 
Sa ட்‌ A | 
இரதி N 
=p ப 
ae மல்லது 3 
saN of o et me 
“af Pats 5 
TR TOA 21 
“ல்‌ ட GH ட 
= fa ore 
“= aad 2 
hs PA Awa 
3a 02247215 இல்‌ 
i rte i? 
& Pyros 

Dan 


® பொருளடக்கம்‌ 
6. கல்வெட்டில்‌ நிலைத்த திருவையாறு 


முன்னுரை : கல்வெட்டு--கல்வெட்டின்‌ பயன்‌.-திருவை 
யாற்றுக்‌ கல்வெட்டளித்த மாமன்னர்கள்‌-- கொடைகள்‌-- 
அணிகலன்கள்‌ திருப்பரிகலன்கள்‌--நிலங்கள்‌--ஊழியப்‌ பெயரும்‌ 
பங்கும்‌--திருவையாறு திருக்கோயிலில்‌ கி.பி. 1894ல்‌ படியெடுத்த 
44கல்வெட்டுக்‌ களின்‌ சுருக்கமும்‌' அமைந்த இடமும்‌--இ.பி. 1918ல்‌ 
படி.யெடுத்த 23 கல்வெட்டுக்களின்‌ சுருக்கமும்‌ அமைந்த இடமும்‌ 
1924ல்‌ கிடைத்த ஒன்று-.குடிமக்கள்‌ தம்‌ பிற்காலக்‌ கல்வெட்டுக்கள்‌ 
பச்சையப்ப முதலியார்‌ கல்வெட்டு--கல்லணைக்‌ கல்வெட்டு-- 
செப்பேட்டுச்‌ சாசனம்‌--நிறைவுரை 


156 
6. கல்வெட்டில்‌ நிலைத்த திருவையாறு 


மூன்னுரை: — “கல்வெட்டு” என்பது கல்லில்‌ 
பொறிக்கப்பட்ட எழுத்துக்களையும்‌ அதன்‌ செய்திகளையும்‌ 
குறிக்கும்‌. கல்லில்‌ எழுத்தைப்‌ : பொறிப்பதைத்‌ திருவையாறு 
கல்வெட்டுக்கள்‌ 'சிலாலேகை செய்தல்‌' “கல்லில்‌ . வெட்டுதல்‌ 
என்று குறிக்கின்றன. தமிழகத்தில்‌ Pup. 3. ஆம்‌ தூற்றாண்டு முதல்‌ 
கல்வெட்டுக்கள்‌ காணப்படுகின்றன. அவை திருக்கோயில்‌ 
சுவர்களில்‌ பதிவு அலுவலகங்களைப்‌ போல்‌ நிரந்தரப்‌ 


பதிவகமாகவுள்ளன. 


திருவையாற்றைப்‌ பொருத்தவரை எத்தனை கல்வெட்டுக்‌ 
கள்‌ உள்ளன என்பது முடிவாகத்‌ தெரியவில்லை, சுமார்‌ 150 
கல்வெட்டுக்கள்‌ இருக்கலாம்‌. இ.பி. 1894 ல்‌ இந்திய அரசால்‌ 44 
கல்வெட்டுக்கள்‌ படியெடுக்கப்பட்டு அவற்றின்‌ வாசகங்கள்‌ 
தென்னிந்திய சாசனங்கள்‌ தொகுதி 5 ல்‌ (South Indian Inscription 
Vol. V) ல்‌ 512 முதல்‌ 555 மூடியும்‌ எண்களாக வெளிவந்துள்ளன. 
(A.R.NO: 213257/1894) 


அடுத்து இ.பி, 198 ல்‌ 23 கல்வெட்டுக்கள்‌ 
படி.யெடுக்கப்பட்டு அவற்றின்‌ செய்தி, குறிப்புகள்‌ அவ்வாண்டு 
அறிக்கையில்‌ 135 முதல்‌ 157 முடிய எண்களாக வெளிவந்துள்ளன. 
1924 ல்‌ ஒரு கல்வெட்டு. படி.யெடுக்கப்பட்டு அதன்‌ குறிப்பு 
அவ்வாண்டு 4.26 அக வெளிவந்துள்ளது. 

திருவையாற்றில்‌ காணப்படும்‌ கல்வெட்டுக்களில்‌ 
பல்லவர்‌, பாண்டியர்‌, சோழர்‌, விஜயநகரர்‌, தஞ்சை நாயக்கர்‌, 
மராட்டியர்‌ அகிய குலத்தினர்‌ குறிக்கப்படுகின்றனர்‌. இக்கல்‌ 
வெட்டுக்கள்‌ சுமார்‌ 9 ம்‌ நூற்றாண்டு முதல்‌ 14 ஆம்‌ ee 


வரையிலான காலத்தைச்‌ சேர்ந்தவையாகும்‌. 


* திருவையாறு: சு. இராசகோபால்‌ எம்‌.ஏ. தமிழ்நாடு அரசு 
தொல்பொருள்‌ அப்வுத்துறை வெளியீடு 1976 பக்கம்‌ 75 


oe - 

கல்வெட்டின்‌ பயன்‌: தொன்மையுற்ற செய்திகளை 
அறிதற்குச்‌ சாலச்‌ சிறந்த கருவியாகும்‌. சுல்வெட்டுக்களில்‌ கர்ண 
பரம்பரைச்‌ செய்தி, புராணம்‌, இலக்கியச்‌ செய்இகள்‌” இவை 
காணப்படும்‌. ஒவ்வொரு சல்வெட்டும்‌ அநேகமாக ஒரு மன்னனது 
வீரச்‌ செயல்களைச்‌ சிறப்பிக்கும்‌. சோழரது மெய்க்கீர்த்தி 
அவர்களது அரிய செய்திகளை மட்டும்‌ விளங்கு பாண்டியாது 
மெய்க்‌8ர்த்திஅன்னார்‌ வீரச்‌ செயலையும்‌, முூன்னோரது 
செயலையும்‌ இணைத்துச்‌ சொல்லும்‌ பல்லவர்‌ மெய்க்சீர்த்திதறு 
கணாண்மை ததும்பி நிற்கும்‌ 


ராஜராஜன்‌ காலத்திற்கு மூன்‌ இருந்த கல்வெட்டுக்கள்‌ ' 
மெய்க்கர்த்தியின்றியே சாசனம்‌ தொடங்கும்‌. அதனை 
ஏற்படுத்தியவன்‌ ராஜராஜன்‌ அவான்‌. 
i கல்வெட்டுக்கனினால்‌ தமிழ்நாட்டு வெற்றி வேந்தர்களின்‌ 
பெருமையும்‌, அக்காலத்து நாகரிக மேம்பாடுகளும்‌, நாட்டு 
வரலாறு, மன்னரது வெற்றி, WNE சிறப்பு, கோயில்‌ மேற்‌ 
பார்வை, கிராம அட்சி, திருப்பணிகள்‌, அறவோர்‌ TETH 
என்பனவற்றைப்‌ பற்றித்‌ தெளிவாக அறியலாம்‌. இச்செய்திகள்‌ 
அனைத்தையும்‌ ஒன்று திரட்டினால்‌ பண்டைத்‌ தமிழகத்தின்‌ 
அரசியல்‌, வரலாற்றுக்‌ கலாச்சாரச்‌ செய்திகள்‌ போன்ற பல அரிய 


கருத்துக்கள்‌ கிடைக்கும்‌ என்பதில்‌ ஐயமில்லை. 
திருவையாற்றுக்‌ கல்வெட்டளித்த மன்னர்கள்‌: 
தெள்ளாற்றெறிந்த நந்திவர்மன்‌: கி.பி. 825 850) 


இவனுடைய கல்வெட்டு ஒன்று புதிதாகப்‌ 
படி.க்கப்பட்டுள்ளது. இவன்‌ தெள்ளாறு என்ற இடத்தில்‌ பாண்டிய 
மன்னனை வென்றதால்‌ இப்பெயர்‌ பெற்றான்‌. 


2. கோபரகேசரி வர்மன்‌: 


எப்படிப்‌ பாண்டிய (மன்னவர்கள்‌ பங்கு 4 
சடையவ:மன்‌, மாறவர்மன்‌ என்று மாறி மாரி அர்த்தம்‌ 
கொண்டார்களோ அது போவ CTL. deat 


“y 


wine என்றும்‌ இராஜகேசரி எனறு மாறி soe? 


EEN 
அன்டு திறமும்‌ 


158 


கொண்டனர்‌. திருவையாற்றில்‌ கோபரசகேசரி என்று FIONI 
கல்வெட்டுக்கள்‌ 4 உள்ளன. இவை 2,3,4,14 ஆட்சி அண்டுகளைச்‌ 


சேர்ந்தவை. 


3. கோராஜ கேசரிவாமன: 


a 


இங்கு, “கோராசகேசரிவர்மன்‌” எனத்‌ 
e . . S r d wo ன்‌ 
கல்வெட்டுக்கள்‌ 17 உள்ளன. அதன்‌ எழுத்தமைதி கொண்டு இ.பி. 9, 
10 அம்‌ நூற்றாண்டுகளைச்‌ சேர்ந்தவை என்று சொல்லலாம்‌. 
«2 T 
š ந ` . : A 
அண்ட றாஜசேசரி பட்டமுடைய 


துவங்குகிற 


இந்நரற்றாண்டுகளில்‌ 
° e ° e ௫. . fs . ௫. ட்‌ ee 4 க்ஷி aes Sa 
மன்னர்கள்‌ அதித்தன்‌, கண்டராதித்தன்‌, சுந்தரசோழன்‌ yrrir 


அவர்‌. 
4. மதுரை கொண்ட பரகேசரி: (907 - 953) 

முதலாம்‌ பராந்தக சோழனே மதுரை கொண்ட... புரோ 
என அமைக்கப்படுபவன்‌. மதுரை வரை சென்று பானு யன்‌ 
இரண்டாம்‌ இராச சிம்மனைத்‌ தோற்கடித்து இலங்கைக்கு ஓடச்‌ 
செய்தான்‌. இவ்வெற்றியின்‌ காரணமாக மதுரை கொப்ப... 
பரகேசரி என்று அழைக்கப்பட்டான்‌. இவனது அட்சி அண்டு 14 - 


40 க்குள்‌ உள்ள கல்வெட்டுக்கள்‌ இங்கு திருவையாற்றில்‌ 9 உள்ள ௨, 
5. வீரபாண்டியன்‌ தலை கொண்ட கோபரகேசரி: (கி.பி. 970-980) 


இவன்‌ முதலாம்‌ இராஜராஜனின்‌ அண்ணன்‌. அடிக்கு 
கரிகாலன்‌ என அழைக்கப்பட்டவன்‌. இவன்‌ பல இட.ங்களிவம்‌ 
வீரபாண்டியன்‌ தலை கொண்ட . கோபரகேசரி என்றே 
அழைக்கப்படுகிறான்‌. சிறந்த வெற்றி வீரன்‌. பகைவர்களின்‌ 
சூழ்ச்சியால்‌ கொல்லப்பட்டான்‌, திருவையாற்றிவுவ்‌ ஸா 
“வீரபாண்டியன்‌ தலைகொண்ட கோபரசேசரி” என்று துவங்கும்‌ 


கல்வெட்டில்‌ ஆட்சியாண்டுப்‌ பகுதி இடைக்கவில்லை, 
6. முதலாம்‌ இராசராசன்‌:(கி.பி. 985 --1014) 


இவனது கல்வெட்டுக்கள்‌ “திருமகள்‌ போலப்‌ பெருநிலச்‌ 
சல்விய ம்‌ BG I ; JS 

ih தனக்கே யுரிமை பூண்டமை" என்ற மெய்க்சர்த்தியடன்‌ 
துவங்குகின்றன. இருவையாரற்றில்‌ (ச்சு னின்று முழுவ e 


159 
. கல்வெட்டுக்கள்‌ 21 வது ஆட்சி அண்டு முதல்‌ 29வது ஆட்சி 
யாண்டு வரை காணப்படுகின்றன | 
தனது ஆட்சிக்‌ காலத்தின்‌ முற்பகுதியில்‌ பல 

போர்க்களங்களில்‌ வெற்றிகளைக்‌ குவிப்பதிலும்‌, அட்சி முறையில்‌ 
பல சிறப்புக்களைச்‌ செய்வதிலுமாகச்‌, கவனத்தைச்‌ செலுத்திய 
இம்மன்னனின்‌ பிற்காலக்‌ கல்வெட்டுக்கள்‌ கோயில்களை 
முடித்துச்‌ சிறப்புச்‌ செய்ததைக்‌ குறிக்கின்றன, 

. இவனது பட்டத்தரசி ஓலோகமாதேவி தன்‌ கணவன்‌ 
தஞ்சை பெரிய கோயிலை எடுத்துக்‌ கொண்டிருந்த நேரத்தில்‌ 
தானும்‌ ஒரு கோயிலைத்‌ திருவையாற்றில்‌ எடுத்துள்ளான்‌. அதுவே 


இன்று “வடகயிலாயம்‌” எனப்படும்‌ ஓலோகமாதேவீச்சுரமாகும்‌. 
7. முதலாம்‌ இராஜேந்திரன்‌ (கி.பி. 1012--1044) 


இவன்‌ முதலாம்‌ இராஜராஜனின்‌ மைந்தன்‌. இவனது 
கல்வெட்டுக்கள்‌ 'திருமன்னிவளர” என்ற மெய்க்சீர்த்தியுடன்‌ 
துவங்குகின்றன. ஐயாறப்பன்‌ கோயிலில்‌ இவனது கல்வெட்டுக்‌ 
களை வடகயிலாயம்‌, தென்‌ கயிலாயம்‌ அகிய கோயில்களில்‌ 
காணலாம்‌. இவனது அரசியார்‌ பஞ்சவன்‌ மாதேவியார்‌ எடுப்பித்த 
திருக்கற்றளியே “தென்கயிலாய" மாகும்‌. 


8. இராஜாதிராஜன்‌ (கி.பி. 1018--1054) 


முதலாம்‌ இராஜேந்திரனின்‌ மூத்த மைந்தன்‌, 
அஸ்வமேதயாகம்‌ செய்தவன்‌; மனுநெறி வழுவாது அண்டவன்‌, 
இவனது கல்வெட்டு ஒன்று வடகயிலாயத்தில்‌ காணப்படுகிறது. 
“திங்களேர்‌ தருதன்றொங்கல்‌ வெண்குடை" என்று துவங்கும்‌. 
மெய்க்கீர்த்தியடன்‌ கூடிய 32 அவது அட்சியாண்டுக்‌ 
கல்வெட்டாகும்‌. இதில்‌ சிவனின்‌ வெற்றிகளும்‌ சிறப்புகளும்‌ 


உள்ளன. 5.1.1. Vol, V520 
9. பரகேசரி இரண்டாம்‌ இராஜேந்திரன்‌ (கி.பி, 1050 63) 


முதலாம்‌ இராஜேந்திரனின்‌ இரண்டாவது மைந்தன்‌ 
இவன்‌. முதலாம்‌ மைந்தன்‌ ரொஜாகிராஜன்‌ கொப்பத்துல்‌ . 


160 

சாளுக்யெருடன்‌ இட்ட. கடும்‌. போரில்‌ யானை மீது மரணம்‌ 
எய்தவே சிதறி ஒடிய சோழர்‌ படைகளை ஒன்று திரட்டி, 
வரவிருந்த தோல்வியை வெற்றியாக மாற்றிய பெருமை 
இவனுக்குண்டு. இவனது வெற்றிகளைக்‌ கூறும்‌ சிதைந்த 
மெய்க்கீர்த்தியடன்‌ ஒரு 'கல்வெட்டு தென்கயிலாயத்தில்‌ உள்ளது. 
இத இவரது 3 வது ஆட்சியாண்டைச்‌ சேர்ந்தது. “திருமாது 
புவியெனும்‌ மெய்க்கீர்த்தி” 8.11. Vol.V 512 


10. விக்கிரமசோழன்‌ (கி.பி. 1118 1135): 


முதற்குலோத்துங்கனின்‌ மனைவி மதுராந்தகி வயிற்றில்‌ 
பிறந்தவன்‌. இவன்‌ திருவையாற்றில்‌ உட்சமைக்‌ கோபுரத்தை 
எடுத்தான்‌ என்பதை உணர்த்தும்‌ வண்ணம்‌ அக்கோபுரத்தில்‌ 
“ஸ்வஸ்திஸ்ரீ” இத்திருக்கோபுரம்‌ விக்ரம சோழனதே”..என்றொரு 
கல்வெட்டு உள்ளது. 'பூமாது புணர, புவிமாது வளர... எனத்‌ 
தொடங்கும்‌ மெய்8ர்த்தி தில்லையில்‌ இவன்‌ செய்த திராப்பணிகள்‌ 


ஏராளம்‌. 
11. மூன்றாம்‌ குலோத்துங்கன்‌ (கி.பி. 1178--1218) 


"புயல்‌ பெருக வளம்‌ பெருக பொய்யாத நான்மறையின்‌” 
என்று துவங்கும்‌ மெய்க்கிர்த்தியடன்‌ கல்வெட்டு ஒன்று 
இங்குன்னது. இம்‌ , மெய்க்கீர்த்தி 2 _ ஆம்‌ ' குலோத்துங்க 
சோமனுடையதாகும்‌, இக்கல்வெட்டு இவனது 3 ஆம்‌ 
அட்சியாண்டைச்‌ சார்ந்ததாகும்‌. இவன்‌ சிறந்த வெற்றிவீரன்‌, 
பாண்டியர்களை வென்று மதுரையிலும்‌, சேரரை வென்று 
கருவூரிலும்‌, மூடி.சூடிக்‌ கொண்டு திரிபுவனதேவன்‌ என்ற பெயர்‌ 
பெற்றான்‌. இப்பெயரின்‌ நினைவாக கும்பகோணம்‌ அருகில்‌ 
“திரிபுவன வீரேச்வரம்‌” என்ற ஒப்பரும்‌ கோயிலை எடுப்பித்தான்‌. 
(A.R.E. 142/1918) 


12. மூன்றாம்‌ இராசராசன்‌ (கி.பி. 1218 1256) 


சோழர்களது விழ்ச்சிக்‌ காலத்தில்‌ அட்சி புரிந்தவன்‌ இவன்‌ 
காடவர்கோன்‌ கோப்பெருஞ்சிங்கனால்‌ சிறைபிடிக்கப்‌ பட்டு 
சேந்தமங்கலத்தில்‌ சிறை வைக்கப்பட்டான்‌. பிறகு போசள 


161 
(Hoysala) மன்னன்‌ சோமேஸ்வரனால்‌ சிறை மீட்கப்பட்டான்‌. 
(A.R.E 15/1918) ஒரு கல்வெட்டு இவனது ர்மன்னி என்று துவங்கும்‌ 
மெய்க்கர்த்தியடன்‌ உள்ளது. ஆட்சியாண்டு தெரியவில்லை. 


13. ஜடாவர்மன்‌ சுந்தரபாண்டியன்‌: (கி.பி. 1251 


இவன்‌ இ.பி. 1251 ல்‌ முடிசூட்டப்பெற்று, பெரும்‌ 
படையெடுப்புகள்‌ நிகழ்த்தி பல இடங்களையும்‌ அடிப்படுத்‌ 
தினான்‌. தளர்ச்சியுற்றிருந்த சோழப்‌ பேரரசு வீழ்ச்சியடைந்து 
இவனது அளுசைக்குட்பட்டது. இவன்‌ பிற்காலப்‌ பாண்டியருள்‌ 
சிறந்தவன்‌. இவன்‌ ஆட்சி குமரி முதல்‌ நெல்லூர்‌ வரை 
பரவியிருந்ததை இவனது கல்வெட்டுக்கள்‌ அப்பகுதியில்‌ 
பரவியிருந்தமை கொண்டு அறியலாம்‌. 


திருவையாற்றில்‌ ஒரு கல்வெட்டு, 'சோச்சடையன்‌ . 
பன்மரான திரிபுவன சக்ரவர்த்திகள்‌ சுந்தரபாண்டிய தேவர்‌” 
என்று இவனைக்‌ குறிப்பிடுகிறது. இதில்‌ இவனது 2 வது ஆட்சி 
அண்டு குறிப்பிடப்படுகிறது. (5.1.1. Vol V 553) 


14. விஜயநகர மன்னர்கள்‌: (கி.பி. 1381 15558) 


திருவையாற்றில்‌ விஜய நகர மன்னர்களது மூன்று 
கல்வெட்டுக்களள்‌ உள்ளன. இவை சக வருஷம்‌ 1303, 13550, 1480, 
அகியவற்றைக்‌ குறிக்கின்றன. இவை இ.பி... 1381, 1428, 1558 அகிய 
அண்டுகளைச்‌ சேர்ந்தவவையாகும்‌. முதல்‌ சுல்வெட்டு 
வீரஸ்ரவண உடையாருடையது, 2 வது வீரப்பிரதாப தேவராயர்‌ 3 
வது கல்வெட்டு சதாசிவ ராயரதாகும்‌. கல்வெட்டுக்கள்‌ 552, 554, 
555 


15. தஞ்சை நாயக்க மன்னர்கள்‌ : (கி.பி. 1530 1673) 


தஞ்சை நாயக்க மன்னர்களில்‌ குறிப்பிடத்தக்கவர்கள்‌ 
சேவப்ப நாயக்கர்‌ கி.பி. 1530 60 அச்சுதப்ப நாயக்கர்‌ இ.பி. 1560 1614 
ரகுநாத நாயக்கர்‌ கி.பி. 1600 1634 விஜயராகவ நாயக்கர்‌ RIII 
1673, ஆகியோராவர்‌, இருவையாறு பூசப்படித்துறை மண்டபத்தில்‌ 
உள்ள வடமொழிச்‌ சல்வெட்டு அச்சுதராயர்‌ சாலத்தியது. ARE 
28/1924 


162 
16. மராட்டிய மன்னர்கள்‌: (கி.பி, 1658--1855) 


திருவையாற்றில்‌ காவிரியின்‌ மீதுள்ள பாலம்‌ மராட்டிய 
மன்னன்‌ வீர வொஜியின்‌ செலலில்‌ கட்டப்பட்டுள்ளது. 
பாலத்திலுள்ள ஆங்கிலக்‌ கல்வெட்டு இதனைக்‌ கூறும்‌. 


கொடைகள்‌ 


கோயில்‌ என்றதும்‌ நமது நினைவிற்கு வருவன 
திருவிளக்குகள்‌, பூஜைகள்‌, அலங்காரம்‌ முதலியனவே. தமிழகக்‌ 
கல்வெட்டுக்களில்‌ குறிக்கப்படும்‌ கொடைகள்‌ பெரும்‌ பகுதி 
இவந்றிற்காக வழங்கப்பட்டவையேயாகும்‌. இறைவனை அழகு 
படுத்துவதற்காக அணிகலன்களும்‌, ` திருப்பரிகலன்களும்‌ 
கொடுக்கப்பட்டதையே குறிக்கன்றன. திருவையாற்றுக்‌ 
கல்வெட்டுக்களிலும்‌ இத்தகைய கொடைகளையே மிகுதியாகக்‌ 


காண்கிறோம்‌. 
i திரு விளக்குகள்‌: 


கோயில்களில்‌ விளக்கேற்றுவதென்பது ஒரு புனிதமாந 
சிறப்பு மிக்க பணி. திருவையாற்றுக்‌ கல்வெட்டுக்களில்‌ பல்வேறு 
விளக்குகள்‌ வெள்ளியாலும்‌ தராவாலும்‌ செய்து கொடுக்கப்‌ 
பட்டகைக்‌ Eich Mes per. இராஜராஜனின்‌ தேவி ஓலோகமாதேவி 
விதலிதமாள வீளக்குகளைக்‌ கொடுத்துள்ளாள்‌. (521/5) | அவை 200 
டலம்‌ வரை எடையுள்ள 'ஈழ்ச்சியில்‌ விளக்குகள்‌. 
2. 920 பலம்‌ வரை எடையுள்ள 'மலையாண்சியல்‌ விளக்குகள்‌" 
3, 500 பலம்‌ வரை எடையுள்ள 'சோழச்சியல்‌ விளக்குகள்‌' 
+. 189 பலம்‌ வரை எடையுள்ள “அர்க்குட விளக்கு' 
5. 960 பலம்‌ வரை எடையுள்ள 'அனந்தகலை விளக்கு' 
போன்றவையாமும்‌. இவையனைத்தும்‌ தராவால்‌ செய்யப்‌ 
பட்டவை, 

தென்‌ கயிலாய முடையாருக்கு ஒரு விளக்கிற்காக 20 
காசுகள்‌ கொடுத்து அம்மங்கை நாச்சியார்‌ அய புவன 
முழுதுடையாள்‌ வழிபட்டதை ஒரு கல்வெட்டு குறிக்கிறது. 


163 
2. அணிகலன்கள்‌ 
திருவையாற்றில்‌ ஐயாறப்பனுக்கு வழங்கப்பட்ட 
அணிகலன்கள்‌ பற்றிய செய்திகள்‌ கிடைக்கவில்லை. 
மாதேவீஸ்வரத்திலும்‌, 


வழங்கப்பட்ட 


ஓலோக 
தென்கயிலாயமுடையார்‌ கோயிலிலும்‌ 

பற்றிய செய்திகள்‌ 
ஒலோகமாதேவீஸ்வரத்தில்‌, 
ஓலோகமாதேவியார்‌ வழங்கிய 'அணிகலன்கள்‌ பல அக்கோயில்‌ 
கல்வெட்டால்‌ அறியக்‌ கிடைக்கின்றன. இக்காலத்தில்‌ வழக்கில்‌ 


கேட்டறியாத புதிய பெயருடைய அணிகலன்கள்‌ வருமாறு: 


அணிகலன்கள்‌ 


கல்வெட்டுக்களில்‌ உள்ளன. 


1.  பொற்கொள்கைத்தேவர்‌ 


இடுக்கு வளையல்‌ 


(தலதேவா) இது 3723 கழஞ்சுபொன்னாமான து 
2. பட்டம்‌ இது நெற்றியில்‌ அணியம்‌ அணிகலன்கள்‌ 
3. பொற்தாமரைப்பூ இது 10 கழஞ்சு பொன்னாலானது 
4. முடி இது தலையில்‌ அணியம்‌ 
முடி. 108 கழஞ்சு பொன்‌ 
5. சூதம்பை இது காதணி, 
ஓவ்வொன்றும்‌ 2 கழஞ்சு பொன 
6. தாழ்க்கூட்டுக்கம்பி கம்பி ஓரணையினால்‌ 
5 துண்டமிரண்டு,ஆணியிரண்டு 
31/2 கழஞ்சு 
7. மாலை சந்தம்‌ இது 27 தாலிகளுடன்‌ இரண்டு 
கண்டப்‌ பலகையுடன்‌ கூடியது 
8. தனிவடம்‌ ந 
திருச்சன்னவடம்‌ 42 முத்துக்கள்‌ கோர்த்து செய்யப்பட்டது 
9. திரிசரம்‌ 308 முத்துக்கள்‌ கொண்ட ` 
மூன்று சரமாலை க்‌ 
10. பஞ்சசரி : 214 முத்துடைய ஐந்து சரமாலை 
11. முத்துப்பட்டிகை . இடையில்‌ அணியும்‌ அணி. 12 பொற்காற 
காறை காலில்‌ அணியும்‌. அமி, 
20 கழஞ்சு பொன்‌ 
12. முத்து வளையல்‌, i 


கையணி 


164 
3: திருப்பரிகலன்கள்‌ 

சோழர்‌ காலத்தில்‌ திருக்கோயில்களின்‌ நிலவிய 
திருப்பரிகலன்களின்‌ (பாத்திரம்‌) பெயர்கள்‌ பல கல்வெட்டுக்களில்‌ 
காணப்படுகின்றன. அவைகளின்‌ பெயரே நமக்குப்‌ புதுமையாக 
இருக்கின்றன. அவற்றைப்‌ பற்றித்‌ தெரிந்து கொள்வோம்‌. 
பொன்னர்ல்‌ ஆகியவை 

பெர்ந்நிளின்க்‌ ஒட்டிலட்டில்‌, மடல்‌, மாரதலட்டில்‌, 
சாமரக்கை, ஈச்சொப்பிகை, பள்ளித்தொங்கல்‌, மகுடம்‌ 
வெள்ளியால்‌ ஆனவை 


தளிகை, மண்டை, வெள்ளிக்கலசம்‌, சட்வெம்‌, கைக்‌ 


கோளம்‌, அகியவை 
செம்பால்‌ ஆனவை 


தளிகை, பலித்தாலம்‌, மூக்கில்லாதகை, வட்டகை, செப்பு, 


காளம்‌ இரண்டு, துத்துரு, கலசம்‌, பாவைக்‌ கண்ணாடி 
தராவால்‌ செய்யப்பட்டவை 


கெண்டி, சங்கு, கால்கள்‌, சட்டிக்கால்கள்‌, அட்டனைக்‌ 
கால்கள்‌, ஆக்கு பானைக்கால்கள்‌, தூப்பரத்திரம்‌, திருச்சத்திரம்‌, 
சருவம்‌, சருவசட்டிகள்‌, இலைத்தட்டுகள்‌, சட்டுவம்‌, காகமுகழ்‌, 
தூபமணி, சேசண்டிகை, கைமணி, ஏறிமணி முதலியவையாகும்‌. 
4, நிலங்கள்‌ 

நிலக்கொடைகள்‌, நொந்தா விளக்கிற்காகவும்‌, இறைவன்‌ 
திருவமுது , படி.க்காகவும்‌, பிராமணர்களை உண்பிப்பதற்காகவும்‌, 
பணியாளர்களுக்கு வழங்குவதற்காசவும்‌, கோயில்களுக்குச்‌ 
கொடுக்கப்பட்டன. பிராமணர்களை .,டண்பிப்பதற்காகக்‌ 
கொடுத்த நிலக்கொடைகள்‌ இருவையாற்றுச்‌ கல்வெட்டுக்களால்‌ 
காணப்படுகின்றன. 


165 


ஜயாற்று இறைவனுக்குப்‌ பணி செய்த ஊழியர்கள்‌ 
ஓலோகமாதேவியார்‌ கல்வெட்டில்‌ ஊழியர்களும்‌, 

அவர்களுக்குக்‌ கொடுக்கப்பட்ட பங்கும்‌ தெளிவாகக்‌ 

குறிக்கப்படுகின்றன. ஒரு பங்கு என்பது 1/2 வேலி 2 மா (/2. மா) 


வாகும்‌. 
5. ஊழியப்‌ பெயர்களும்‌ பங்கும்‌ கையாண்ட இசைக்கருவிகளும்‌ 


ஆர்யபோகம்‌ (4) மாணிகள்‌ 6 பேர்‌ (1/2 X6 = 3) திருக்கல்‌ 1/2 
பதியிலார்‌ 32 பேர்‌ (1⁄2 X32 = 48) நட்டுவர்‌ 4 பங்கு, கர்னர்‌ 2 பங்கு 
மெய்மட்டு 2, மோவியன்‌ 2, வங்கியன்‌ 2, வீலைக்காரன்‌ 2, 
உடுக்கைவாசிப்பவன்‌ 2, உவச்சு, தலைப்பறை, மத்தளம்‌ 8 பேர்‌, 
தாளம்‌, , கறடிகை, கண்டை 6 பேர்‌, திமலை, கைமணி 13/2 பங்கு ' 
குசவன்‌ 1/2 பங்கு வண்ணத்தான்‌ 1/2, வள்ளாளன்‌ 1/2, காச்சுவன்‌ 
1/2, கொல்லன்‌ 1/2, . மரத்தச்சன்‌ 2, ஊர்‌ பறையன்‌ IH, 
திருவாராதனை செய்வார்‌ ! /2 பங்கு 
பின்வரும்‌ ஊழியர்களுக்கு ஊதியம்‌ நெல்லாகவே 
குறிக்கப்பட்டுள்ளது: | 

நந்தவனக்‌ குடிகள்‌ 6 பேர்‌, நிர்மாலிய, நீர்‌ போகட்டுவான்‌, 
திருப்பள்ளித்தாமம்‌ 3 பேர்‌, திருமெழுகிடுவார்‌ 4 பேர்‌, நாயகம்‌, 
செய்வான்‌, (மெய்க்காப்பாளர்‌) விறகிடுவான்‌ 2 பேர்‌, சுவரிப்பிணா 
16 பேர்‌. அதாவது ஆசாரிய போகம்‌, திருவிளக்குச்‌: சலையிடும்‌ 
வண்ணான்‌, இசைக்கருவி வாசிப்போர்‌, நட்டவம்‌ காந்தர்வர்கள்‌ 
போன்றோர்‌. இ. 

திருவையாறு கல்வெட்டுக்களின்‌ சருக்கம்‌ 

கி.பி. 1894 ல்‌ இந்திய அரசால்‌ 44 சல்வெட்டுக்கள்‌ 
படியெடுக்கப்பட்டது. அவற்றின்‌ வாசகங்கள்‌ தென்னிந்திய 
| கல்வெட்டுக்கள்‌ தொகுதி ச (Southtndian Inscription Vol V) ல்‌ 512 
முதல்‌ S55 முடியும்‌ எண்களாக வெளிவந்துள்ளன. அவைகவின்‌ 
குறிப்புகள்‌ (Topocr opi cal list: !nscriptionsol M adrasPrecedency Vol (| 
V. nee aye 1919 Lanjore District - Tanjore Taluk Page, 1125 


166 | 

1 512/1894 (தமிழ்‌; தென்கயிலாயம்‌ கிழக்குச்சுவரிலுள்ள கல்வெட்டு: 
முதலாம்‌ இராஜேந்திரனின்‌ இரண்டாவது மைந்தன்‌) 
கோ.பரகேசரிவர்மன்‌ என்றெ இரண்டாம்‌ இராஜேந்திரதேவன்‌ 
(சி.பி. 1050 63) 8வது ஆட்சியாண்டு கல்வெட்டு தென்கயிலாயத்தே 
உள்ளது. தந்தி சக்தி விடங்கியார்‌ 164 பொற்காசுகள்‌ 
அளித்தமையும்‌, இங்குள்ள நடராஜர்‌ திருமேனியை அடவல்லான்‌ : 
என்றும்‌, தேவியை இவர்‌ நம்பிராட்டியார்‌ என்றும்‌ குறிக்கிறது. 


2. 513/1894 ல்‌ (கிரந்த எழுத்த) அதே சுவரில்‌ உள்ள கல்வெட்டு: 


இசாஜாதிராஜா அன்னிய மகுடேஸ்ரேணி ரத்னேசு 
சாசனம்‌ இராஜேந்திர சோழ பரமேஸ்வரன்‌ (கி.பி, 1011 1043) 
பரகேசரிவர்மன்‌ என்கிற இராஜேந்திர “சோழன்‌ திருமகள்‌ போல 
பெருநிலச்‌ செல்வியும்‌”... ன கு 
3. 514/1894 வடகயிலாயம்‌ முன்மண்டபக கிழக்குச்‌ சுவர்‌ வாயிற்படி 
வலப்புற ழனளனவை: ன க 

இராஜராஜனின்‌ பெண்மக்களில்‌ ஒருத்தி குந்தவை. இவள்‌ 
சம்சாளாக்சிய மன்னன்‌ விமலாதித்தனுக்கு மணம்‌ முடிக்கப்‌ 
பட்டாள்‌. அவ்விமலாதித்தன்‌ தன்‌ மாமியார்‌ கட்டிய ஓலோக 
மாதேவிஸ்வரத்து மகாதேவர்ச்குக்‌ கொடைகள்‌ கொடுத்‌ 
அன்னான்‌. இதனை கோராஜகசேசரிவர்மன்‌ என்கிற முதல்‌ 
ராஜராஜதேவர்க்கு யாண்டு 29 வது விஷ்ணுவர்த்தன மகா 
சாஜராகிய விமலாதித்த தேவர்‌ வடகரை ராஜேந்திர சன்க 
வளநாட்டு இப்‌ பொய்கை நாட்டுத்‌ தேவதானம்‌ திருவையாற்று 
மஹாதேவர்க்கு குடுத்த வெள்ளிக்‌ கவசம்‌ எட்டு நிறை 1148 என்ற 


வரிகள்‌ உணர்த்துகின்றன. 
4. 515/, வட கயிலாயம்‌ வாயிற்படி. இடப்புறச்‌ சுவரிலுள்ளது: 


கோ.பரகேசரிவர்மன்‌ என்றெ முதலாம்‌ இராஜேந்திர 
சோழ தேவருக்கு யாண்டு நாலாவது PEDES விடங்கியாரான 
ஓலே கமா தேவியார்‌... அருளிச்‌. செய்ய சச்கடி.சமுதையன்‌ 
செம்பியன்‌ மாதேவிப்‌ பெருந்தட்டார்‌. தட்டாரச்காணி 


அளிக்கப்பெற்றார்‌. 


167 
5. 516/, வடகயிலாயம்‌ அதன்‌ இடப்புறச்‌ சுவர்‌ மேலிடம்‌: 


கோ.ராஜசேசரிவர்மன்‌ என்றெ முதலாம்‌ இராஜராஐ 
தேவ ன்‌ இருபத்தி இரண்டாம்‌ ஆட்சியாண்டு. ல்‌ கெகோயிலில்‌ 
"விளக்கு எரிக்க ஒருவர்‌ சாவாமூவாப்‌ பேராடுகள்‌ அளித்தார்‌. 
ஓலோகமாதேவிச்சுரம்‌ (வடகமிலாயம்‌ கோயி லில்‌) தங்கம்‌, 
மணிகளை நிரு நக்க உதவிய துலாக்கோ லுக்கு 'ஒலோகவிடங்கன்‌' 
என்றும்‌, அளக்க உதவிய Ot PERD ஒலோவிடங்கள்‌ நாதி என்றும்‌ 
அறிகிறோம்‌. 
6. 5777, அதேசுவர்‌ 

கோ.ராஜகேசரிவர்மன்‌ என்கற முதலாம்‌ இராஜராஜ 
தேவன்‌ 21 ம்‌ ஆட்சியாண்டு பெரும்பு வி: yi ரழி, EDEN MIT Ly. 
அய்யாறன்‌ வளவன்‌ என்பவன்‌ இரண்டடி வின சூ எரிக்க 192 


குடிநீங்காச்‌ சாவாமூவாப்‌ பேராடுகள்‌ அளித்தான்‌. 
ட 7. 5184, மேற்படி அதே சுவர்‌ மேலிடம்‌ 
முதலாம்‌ இராஜராஜதேவன்‌ 21 அம்‌ அட்சியாண்டு 


| ஓலோகமா தேவி ஐயாறப்பன்‌ கோவிலுக்குச்‌ சொந்தமான 

நிலம்‌ ஒன்றை விலைக்கு வாங்கி ஒலோகமாதேவிஸ்வரத்துக்‌ 
கொடுத்துள்ளாள்‌. திலம்‌ வாங்கிய விதம்‌, விற்ற விபரம்‌ தெளிவாக 
உள்ளது. கோயிலுக்குக்‌ கோயில்‌ விற்பனை நிகழ்வதால்‌ 
சண்டேஸ்வரிடையே விற்பனை நிகழ்கிறது. “திருவையாற்று 
இருந்தருளிய திரிபுவன சண்டே தேவகன்மிகளோம்‌ விற்றுக்‌ 
கொடுத்து நில விலையாவனம்‌”. “ஐயாறப்பர்‌ திருக்கோயில்‌ 
தேவகன்மிகள்‌, ஓலோகமாதேவிஸ்வர மகாதேவ கன்‌ மிகளுச்கு 3 

வேலி நிலத்தை வேலி a ஒன்று 100 கமஞ்சு பொன்‌ வீதம்‌ விற்றனர்‌. 


8. 519/1894 ல்‌ 'வடகயிலாயம்‌ மேல்புறக சுவர்‌ மீது உள்ளவை: 


கோ ப்பா கேசி வர்மரான முதலாம்‌ இராஜேந்திர சோழ 
தேவர்க்கு அ _சியொண்டு 3 வது ஓலோகமாதேவிஸ்ரரை விபட 
00 க்கு மேற்பட்ட பொற்பூச்சகளையும்‌ ஒலோ கமா தேவி 


கொடுத்கள்ளார்‌. 


168 

9. 520/, வடகயிலாயம்‌ வடக்குச்‌ சுவர்‌ மீது உள்ளவை: 

முதலாம்‌. இராஜேந்திரனின்‌ மகள்‌ அம்மங்காதேவியை 
மணந்த சாளுக்கிய மன்னன்‌ பிள்ளையார்‌ விஷ்ணுவர்த்தன தேவர்‌ 
எனும்‌ முதற்‌ .குலோத்துங்கனால்‌ 150 செங்கமுநீர்‌- பூக்கள்‌ 
பொன்னால்‌ செய்து ஓலோக மாதேவீச்சுர உடையாருக்குத்‌ 
தரப்பெற்றன. முதலாம்‌ இராஜேந்திரனின்‌ மூத்தமைந்தன்‌ 
கோ.ராஜகேசரிவர்‌ மனாகிய இராஜாதிராஜதேவன்‌ (இ.பி. 1018 54) 
இவனது கல்வெட்டு வடகயிலாயத்தே “திங்களேர்தரு” எனும்‌ 
மெய்க்ச்த்தியுடன்‌ 32 வது ஆட்சியாண்டு கல்வெட்டு உள்ளது. 
இதில்‌ இவனது வெற்றியும்‌ சிறப்பும்‌ பெண்‌ அதிகாரிகளும்‌ 
விஷ்ணுவர்த்தன தேவரும்‌ 'குறிப்பிடப்படுகிறார்‌. மேலும்‌ 
அ டவல்லான்‌ சண்டேஸ்வரர்‌ குறிக்கப்படுகின்றனர்‌. 
பொற்கொள்கைத்‌ தேவர்‌ சூல தேவர்‌ உருவம்‌ பொன்னாலானவை 
குறிக்கப்படுகிறது. 
10. 521, வடகயிலாம்‌ மேற்கு தெற்கு சுவர்களில்‌ உள்ளவை ' 

கோ.ராஜகேசரிவர்மனாகிய முதலாம்‌ ராஜராஜதேவர்‌ 24 
வது. ஆட்சியாண்டு “நம்பிராட்டியார்‌ தந்திசத்தி விடங்கியரான்‌ 
மிஓலோகமாதேவியார்‌ வடகரை இராஜேந்திர ஸின்ஹ வள 
நாட்டுப்‌ பொய்கை நாட்டு திருவையாற்றுப்‌ பால்‌ நாம்‌ எடுப்பித்[து. 
_ இருக்கற்றளி ஓலோகமாதேவி. ஸ்வரமுடையார்‌” என்றும்‌ (கி.பி. 
985-101) இக்கோயிலில்‌ செய்து வைத்த உற்சவமூர்த்தி 
'ஓலோகவிட ங்கத்‌ தேவர்‌' என்றும்‌ இதென்‌ தேவி: இலோகவிடங்கத்‌ 
தேவர்‌ Be ிரொட்டியார்‌' என்றும்‌ இவர்கள்‌ 'இடையில்‌ உள்ள 
சந்தன்‌, “பிள்ளையார்‌. சுப்பிரமணிய தேவர்‌' என்றும்‌ 
அமைக்கப்படுகிறார்‌. மற்றும்‌ தங்க நகைகளும்‌ பாத்திரங்களும்‌ 
11. 5227, பஞ்சநதீஸ்‌ வரர்‌ கோயில்‌ தென்புறச்‌ சுவர்‌ மீதுள்ள கல்வெட்டு 

“மதுரை கொண்ட கோப்பரகேசரி” எனத்‌ தொடங்கும்‌ 
கல்வெட்டு முதற்‌ பராந்தகசோழனே மதுரை கொண்ட 
கோப்பரகேசரி வர்மன்‌ என அழைக்கப்படுபவன்‌ (இ.பி. 905 947) 
ப்துரை வரை சென்று இரண்டாம்‌ ரொறசிம்மனைத்‌ தோற்கடித்து 
இலங்கைக்கு ஓடச்‌ செய்தான்‌ இவ்வெற்றியின்‌ காரணமாக மதுரை 


169. 


கொண்ட பரகேசரி எனப்‌ பட்டம்‌ பெற்றான்‌. திருவையாற்றில்‌ 
இப்பட்டம்‌ தொடங்கும்‌ கல்வெட்டு சுமார்‌ 9 உள்ளன. ஒருவிலக்கா 
அளித்ததை இக்கல்வெட்டு கூறுறெது. 
12. 523/ பஞ்சநதீஸ்வரர்‌ கோயில்‌ மேற்குப்‌ புறச்‌ சுவர்‌ பீநுள்ள 
கல்வெட்டு 

கி.பி. 9 , 10 ஆம்‌ நூற்றாண்டைச்‌ சார்ந்த சல்வெட்டு 
கோ.ராஜகேசரியின்‌ 10 வது அண்டு கல்வெட்டு இறைவனுக்கு 
திரு௮மிர்துக்கும்‌, ஒரு பிராமணனை என்றென்றும்‌ உண்பிப்பதற 
காகவும்‌ 6 மாக்காணி நீர்‌, நிலம்‌ கொடுக்கப்பட்டதையும்‌ 
திருவையாற்று விஷ்ணு பண்டாரகருக்கு நொந்தா விளக்குக்‌ 
கொடுத்ததையும்‌ குறிக்கிறது. 
19. 524/, அதே இடம்‌ மேற்குப்‌ புறச்‌ சுவர்‌ 

மதுரை கொண்ட கோப்பரகேசரி (இ.பி. 905--947) 22 ம்‌ 
ஆட்சியாண்டுக்‌ கல்வெட்டில்‌ பராந்தகனின்‌ அரசியற்‌ பெயர்‌ 
சுளையும்‌, சுற்றத்தார்‌ கொடைகளையும்‌ அறிகிறோம்‌. 'நம்பிராட்டி 
யார்‌ சோழமாதேவியார்‌ தங்களாச்சி பெருமாள்‌ திருவரங்க 
விளக்கு ஒன்று அளித்துள்ளதைக்‌ குறிக்றெது. 
14. 525/, மேற்படி அதே இடம்‌ அதே சுவர்‌ 

மதுரை கொண்ட கோப்பரகேசரிவர்மன்‌ (க.பி.ர07...9./7 
கடைசியாண்டு) எனத்‌ தொடங்கும்‌ கல்வெட்டு நொந்தா வீனச்கு 
தராநிலை விளக்கு 95 பலம்‌ எடையில்‌ பராந்தகன்‌ மாமீயார்‌ 
நங்குரி, நங்கையார்‌ மகளார்‌ சோழப்‌ பெருமான்‌ அடிகள்‌ 


தேவியார்‌ சோழ சிகாமணியார்‌ குடுத்தது குறிக்கப்பட்டுள்ளது. 
15. 526/,, மேற்படி வடக்கு சுவர்‌ 


மதுரை கொண்ட கோப்பரகேசரி எனத்‌ தொடங்கும்‌ 
கல்வெட்டு இதில்‌ 16 வது அட்சியாண்டில்‌ திருவையாறு 
. மகாதேவர்க்கு நொந்தா விளக்கிற்கு சாவாமூவாப்‌ பேராடு 26 
குடுத்தது தெரிகிறது. 


170 

16. 527/ „ அதே இடம்‌ அதே சுவர்‌ 

கோராஜலுகேசரிவர்மனின்‌ கடைசியாண்டு.. : பஞ்சராத்தி 
இராவிளக்கு குறிப்பிடப்பட்டுள்ளது. இது கூடு போன்ற 
அமைப்பையுடையது. விளக்கெரிய நெய்‌ அட்டுவதற்கு மயக்கி 
கொடுத்த நிலம்‌ 8ழ்பார்க்கு எல்லை...... 
17. 528/ அதே இடம்‌ அதே சுவர்‌ 

சாரிவர்மனுக்கு யாண்டு 9 வது குமரகாணிச்சி குமர நாரணி 
திருவையாற்று மகாதேவர்க்கு திருவிளக்திற்கு குடுத்த பொன்‌ 10 
18. 529/1894 ல்‌ அதே இடம்‌ அதே சுவர்‌ 

கோ.ராஜகேசரிவர்மருக்கு யாண்டு 9 வது முதலாம்‌ 
ரொஜராஜனின்‌ அண்ணன்‌ அத்த கரிகாலன்‌. இவன்‌ பல 
இடங்களில்‌ வீரபாண்டியத்‌ தலை கொண்ட கோப்பரகேசரி 
என்றே அழைக்கப்படுறொன்‌. இங்குள்ள கல்வெட்டும்‌ இவ்வாறே 
துவங்குகிறது. 
19. 530/1894 ல்‌ பஞ்சநதீஸ வரர்கோயில்‌ மண்டபம்‌ சுற்றியுள்ள சுவரில்‌ 
உள்ள கல்‌ ஒன்றில்‌ 

மாப்பரசகேசரியின்‌ 4 வது அண்டு கல்வெட்டு தஞ்சை 
மாடி கை வாணிகன்‌ ஒருவன்‌ இருபிராமணர்களை 
உண்பிப்பதற்காக நிலம்‌ குடுத்ததைக்‌ குறிக்கிறது. 
20. 531/1894 ல்‌ அதே இடம்‌ மற்றொரு கல்லில்‌ 

மதுரை ஈமமும்‌ கொண்ட கோப்பரகேசரி வர்டறுக்கு 
யாண்டு 40 (இ.பி. 905--47) திருவையாற்றுப்‌ பிரானார்‌ அந்ம்மதன்‌ 
சாமிகள்‌ கஷ்யவர்‌ பரசிஷ்ய வசிஷ்ட வர்க்கத்து திரு GUTT EDET 
21, 532/ 1884 ல்‌ அதே இடம்‌ அதே கல்லில்‌ முடிவுறாத கல்வெட்டு 

மதுரரையும்‌ ஈழமும்‌ கொண்ட கோப்பரசேனரிவர்பனுக்ளு 
PAN, 905-47) யாண்டு 39- மகாதேவ்‌ பண்டாரர்க்கு எற்தாதிததவள்‌ 
உழக்கு நெய்யால்‌ நந்த Morag எரிக்க இப்புலியூர்‌ அத்ரேயன்‌ 


விநாசகன்‌ 


171 


22. 533/, பஞ்சநதீஸ்வரர்‌ கோயில்‌ மண்டப ட டப்ப சுவரின்‌ 
மேல்‌ உள்ள கல்வெட்டு: 
கோப்பரசேசரி எனத்துவங்கும்‌ கல்வெட்டு 
'புன்செய்திடல்‌ கல்வி அகழி திருத்தி மயக்கி கொடுத்த நிலத்திற்‌ 
கெல்லை” கோப்பரகேசரி 3 வது ஆட்சி ஆண்டு சத்திரம்‌ புறத்தார்‌ 
வாய்க்கால்‌, அசக்கியான்‌ வேலிக்கு தழக்கோடிய வாய்க்கால்‌, 
குறிக்கப்படடுகின்றன. இதில்‌ மூன்று விளக்கெரிக்க நிலம்‌ 
கொடுத்ததைக்‌ குறிக்கிறது. 
23. 534/, அதே இடம்‌ அதே சுவர்‌ 
கோ, ராஜகேசரிவர்மனுக்கு யாண்டு I? வது திருவையாறு 
மகாதேவர்க்கு நந்தாவிளக்கு இரண்டிற்கு இருவையாற்று 
தேவதானம்‌ அத்தனூர்‌ ஊராரிடை.. ... அட்டுவதான நெந்நாழி 
நிலமளித்ததைக்‌ குறிக்கிறது. (அந்தனூர்‌ என்பது இன்று 
அந்தணர்குறிச்சி என வழங்குகிறது. i 
24. 535/ „ அதே இடம்‌ அதேசுவரில்‌ உள்ள கல்வெட்டு 
்‌ கோ.ராஜசேசரியின்‌ 21 வது அண்டு கல்வெட்டில்‌ 
இடைப்பனங்காட்டு வாய்க்கால்‌ மதனின்‌ Pp வாய்க்கால்‌ 
அஇடியவை குறிக்கப்படுகின்றன. ஒரு விளக்கெரிக்க நிலம்‌ 


வழங்கியதைக்‌ குறிக்கிறது. 


25/536 , அதே இடம்‌ அதே சுவா 

கோ.ராஜசேசரிவர்மருக்கு யாண்டு 26 இருவையாறு 
மகாறேவர்க்கு தஞ்சாவூர்‌ கூற்றத்து தஞ்சாவூர்‌ காளையன்‌ 
கோயிலில்‌ தராநிலை விளக்கு 300 பலம்‌ எடையில்‌ ஒன்று செய்து 
கொடுக்கப்பட்டது. பன்மாகேஸ்வரர்‌ ரட்சை சந்ராஇத்தவள்‌ ஒரு 
நந்தாவிளக்கு நிசதி உழக்கு நெய்‌ எரிவதற்கு கொடுத்த 
சாவாழூவாப்‌ பேராடு 100 | 
26. 537/, அதே இடம்‌ அதே சுவா 

கோ.ராஜசேசரியின்‌ 19 வது அண்டு கல்வெட்டு அரந்துனூர்‌ 
பாய்ந்த, இியாகமுக வாய்க்கால்‌ நின்றுபோன வாய்க்கால்கள்‌ 


கடிக்கப்படுதின்றனன, _அிக்கசோமன்‌ [6 ம்‌ அட்சியாண்டு 


172 

கல்வெட்டு கட்சிப்பட்டு குதிரைச்சேரி: அம்மாக்கன்னனார்‌ 
மகளார்‌ சோழப்பெருமான்‌ அடிகள்‌ தேவியார்‌ APAS 
காட்ட்டிகள்‌ அய்யாறப்பனுக்கு நொந்தா விளக்கிற்காக 33 கழஞ்சு 
பொன்னுக்கு நிலத்தை விலைக்குப்‌ பெற்று * நன்கொடை 
கொடுத்துள்ளார்‌. | | = 
27, 538/ , அதே இடம்‌ அதே சுவர்‌ 

கோ. ராஜசேசரிவர்மர்‌ யாண்டு 19 திருவையாறு 
மகாதேவர்க்கு சந்ராதித்தவள்‌ நந்தாவிளக்கு நிசதி நெய்‌ எரிவதற்கு 
சோழப்‌ பெருமான்‌ அடிகள்‌ தேவ--நாட்டு அழுந்தூர்‌ திருநாரண 
மகாதேவி கொடுத்த சாவா மூவாப்‌. போராடு 180 ஐயாறப்பர்‌ 
கோயிலில்‌ இருந்த ஜேஸ்டையார்‌ குறிக்கப்படுகிறார்‌. 


26, 299/, அதே இடம்‌ அதே சுவர்‌ 

வீரபாண்டியன்‌ தலைக்கொண்ட கோப்பரகேசரிவர்மர்‌ 
திருவையாறு மகாதேவ பண்டாரகர்க்கு ச்சந்தராதித்தவள்‌ நிசதம்‌ 
உழக்கு நெய்யால்‌ இரவும்‌ பகலும்‌ எரிப்பதாக அறந்தை விளக்கு 
600 பலம்‌ எடையில்‌ செய்து கொடுக்கப்பட்டது. 
29. 540/1894 அதே சுவரில்‌ | 

மதுரை கொண்ட கோப்பரகேசரி வர்மர்க்கு (இ.பி. 90547) 
பாண்டு 31 இருமுடி.ச்சோம பல்லவராயனான நம்மன்‌ ஐயாறம கள்‌ 
திருவையாறுடையார்‌ மருவூர்‌ பாற்‌ கொம்பல்‌ஏரி கல்லி களை ii - 
காடுவெட்டி வயக்கின நிலம்‌ '௬' "வேலி திருநியமதனஸ்வாமிகள்‌ 
சிஷ்ய ப்ர சிஷ்யவர்க்கத்தார்‌ வசம்‌ சவமோதிகள்‌ சந்திராதித்தலவ்‌ 
உண்பதாக 
30. 541/1894 அதே சுவரில்‌ 

மதுரைகொண்ட கோப்பரகேசரி வர்மருக்கு H யாண்டு 
கிருவையாறுடைய மகாதேவருக்கு நம்பிராட்டி.யார்‌ திருபுவனம்‌ 
மாதேவியார்‌ சந்திராதித்தவன்‌ நிசதி உமக்கு நெய்யால்‌ ஒரு 
நொந்தா விளக்கு இரவும்‌ பகலும்‌ எரிய வைத்த பொன்‌ 30 கழஞ்சு 


173 

91. 542/ , அதே சுவரில்‌ 

கோராறகேசரிவர்மருக்கு யாண்டு 25 அழிரிக்கட்டு 
இலுப்பையூர்‌ சாலையன்‌ மருதக்கன்‌ இருவையாற்று மகா தேவர்க்கு 
ஒரு நொந்தா விளக்கு எரிக்க கழஞ்சு 30 சிவபுரி நகரத்தோன்‌ 
திருவையாறனால்‌ நிசதி அரமாக்கு நெய்‌ கொண்டு அட்டுவார்‌ சக்ரா 
விளக்கு தரா | | 
32. 543/ „ அதே சுவரில்‌ 

கோ.ராஜகேசரியின்‌ 17 வத அட்சியாண்டு கல்வெட்டு 
சோழப்‌ பெருமான்‌ ௮டி.கள்‌ போடியார்‌ (சோழ மன்னனில்‌: அச்‌ 
நாயகி) நாட்டிய .. நங்கை மார்த்தாண்டபுரத்து நக்கன்‌ 
அய்யாறடி.கள்‌ அய்யாறப்பனுக்கு நந்தா விளக்கிற்காக 30 கழஞ்சு 
பொன்‌ குடுத்ததைக்‌ குறிக்கிறது. 
99. 544/ ,, அதே சுவரில்‌ 

கோ.ராஜசேசரியின்‌ கல்வெட்டில்‌ இரையான்‌ வாய்க்கால்‌ 
1 குறிக்கப்படுகிறது.. மணலூர்ந்து (மணலூரில்‌) திருவையா may 
மகாதேவர்க்கு குடுத்த நிலம்‌ 10 மா இப்பொன்‌ 30 ன்‌ ERE AG; 
இறையிலி விற்றுக்‌ குடுத்த நிலம்‌ 7 மாவும்‌ எப்பேற்பட்ட இறையும்‌ 
எச்சோறும்‌ வெட்டி. வேதினையும்‌ செந்நீர்‌ வெட்டியும்‌ தேச - 
வெட்டியும்‌ காத்துக்குடப்போமானோம்‌' 
34. 545/ , அதே சுவரில்‌ 

கோப்பரகேசரி அண்டு 2 திருவையாறு மகாதேவர்க்கு 
திறைமூர்‌ (பெரமுர்‌) குமரமார்த்தாண்டபுரத்து சாத்தன்கவரி ஒரு 
நொந்தா விளக்கு 'சந்திராதித்தவள்‌ எரிவதற்கு குடுத்த 
சாவாமுவாப்‌ பேராடு 120 
35, 546) , அதே சுவரில்‌: 

்‌ கோராஜசேசரிவர்மருக்கு யாண்டு 25 திருவையாற்று 

மகாதேவர்க்கு திருவாரூர்‌ வியாபாரி காடன்‌ கா ஒரு நொந்தா 
விளக்கெரிக்க உழக்கு நெய்‌ 90 கழஞ்சு பொன்‌ கொடுத்தறைக்‌ 
கூறிக்றெது. 


174 


36. 547/, அதே சுவரில்‌ 

மதுரை கொண்ட கோப்பரகேசரி (கி.பி. 90547) யாண்டு 31 
திருவையாறு மகாதேவர்க்கு நிசதி உழக்கு நெய்யால்‌ இரவும்‌ 
பகலும்‌ வெள்ளி விளக்கு எரிவதற்கு நிறனாய்ப்‌ பாடி. மகளார்‌ 
சோழப்பெருமான்‌ அடிகள்‌ தேவியார்‌ வளவன்‌ மாதேவியார்‌ 
வைத்த பொன்‌ 30 கழஞ்சு 
37. 548/, அதே சுவரில்‌ 

கோ.ராஜசேசரிவர்மருக்கு யாண்டு 16 திருவையாற்று 
மகா தேவர்க்கு மூவரையனாகிய பாலிநக்கன்‌ ஒரு நொந்தா விளக்கு 
| திருவையாறானால்‌ நிசதிஉரி நெய்‌ எரிப்பதற்கு குடுத்த பொன்‌ 30 
கமஞ்சு இப்பொன்‌ கொண்டு அத்தனூர்‌ ஊரோம்‌ இன்னெய்‌ நிசதி 
உரிழெய்‌ அட்டுதற்கு சந்திராதித்தவள்‌ தேவப்பனங்கட்டு மயக்க 
கொடுத்த நிலம்‌ 10 மா. 


38 549/1894 அதே சுவர்‌ 
கோ.ராஜகேசரிவர்மருக்கு யாண்டு 12 வது திருவையாற்று 
மகாதேவர்‌--சோழப்‌ பெருமான்‌ பட்டசன்‌ தேவியார்‌ செம்பிய... 


குல மாணிக்க நம்பிராட்டியார்‌ நந்தா விளக்கு 


39. 550/ , அதே சுவா 
கோ.ராஜகேசரியின்‌ 20 அட்சி அண்டு கல்வெட்டில்‌ 
ரொட்டிரகூட மன்னன்‌ கிருஷ்ணா lil கன்னரதேவனின்‌ 
தாதியான குருங்கை நாட்டு காவிரி மங்கலத்து கடம்ப(ஸ்‌] விடரி 
என்பவரைக்‌ குறிக்கிறது. வெள்‌ தாதி ஐயாறப்பனுக்கு 20 கழஞ்சு 
பொன்னிற்கு நிலம்‌ வாங்கி குடுத்தாள்‌. (இழையாற்று குட 
வாயக்கால்‌ இடைப்பனங்காட்டு வாய்க்கால்‌ மதிளின்‌ ழ்‌ 
40. 551/ „ அதே சுவர்‌ | 
கோப்பரசேசரிவர்மருக்கு யாண்டு 1t இருவையா jaye பரா 
தேவர்க்கு நந்தா விளக்கு இரவும்‌ பகலும்‌ எரிவதற்கு பழு வேட்ட 
ரையன கண்டன்‌, அமுதன்‌ ஒன்றனுக்கு சந்திராதித்தவள்‌ 'குடுத்த 
அடு 90 இது பன்மாசீஸ்வர ரட்ஷை, 


175 


44. 552] „ பஞ்சநதீஸ்வரர்கோயில்‌ இரண்டாம்‌ பிரகாரம்‌ இடப்புற வழி 
கீழ்ப்புறச்சுவரில்‌ உள்ளவை. 


ஐயாறப்பர்‌ அலய மதில்‌ சீர்‌ குறைந்ததால்‌ இ.பி. 1381 ல்‌ 
பாண்டிய குலாசினி வளநாட்டு கட்சி வீரடிக்கன்ன உடையார்‌ 
மகன்‌ வீரஸ்வரன்‌ உடையார்‌ இதை £ர்திருத்தினார்‌. மேலும்‌, புஷ்ய 
விழாவிற்கு 19 வேலி நிலம்‌ கொடுத்தார்‌. இது விஜயநகர மன்னரது 
கல்வெட்டு, சச வருஷம்‌ 1303 (கி.பி. 1381) 
42. லப்‌ „n மூன்றாம்‌ பிரகாரம்‌ தென்புறச்சுவர்‌. 


கோச்சடையவர்மரான திரிபுவன சக்கரவர்த்திகள்‌ | 
மீசுந்தர பாண்டிய தேவர்‌ 2 வது ஆட்சியாண்டு: கல்வெட்டு 
_ திருவிளக்கிற்காக நிலம்‌ கோயிலுக்குக்‌ கொடுக்கப்பட்டதை, 
“திருவிளக்குப்புறமாக திருநாமத்துக்‌ காணியாக குடுத்தமைக்கு..."' 
(அதாவது 27.3.1253 செவ்வாய்‌ கிழமை அன்று] என்று குறிக்கின்றது. 


்‌ 43. 554/ ,, மூன்றாம்‌ பிரகார மேற்குப்புறச்சுவர்‌ 


இது Il வீரப்பிரதாப தேவராயருடையது (1122--49) சக 
்‌ வருஷம்‌ 1350 க்கு சரியாக ALY. 1428 க்கும்‌, 'மகாமண்டலேஸ்வரன்‌ 
அரிராய விவாடன்‌ பாஷைக்கு தப்புவராயர்‌ கண்டன்‌ 
வீரப்பிரதாப தேவராய மகாராயர்‌ ப்ருதிவி ராஜ்யம்‌ பண்ணி 
அருளா நின்ற சகாப்தம்‌ 1350 சவுமிய மார்கழி 15 நெல்‌ 40 சகலம்‌ 
சுண்ட நிலம்‌ sia | 


44, 555/ „ வடகயிலாயம்‌ வடபுறக்கல்‌ சுவரில்‌ உள்ள கலவெட்டு 


'சதாக்சிவராயருடையது சக வருஷம்‌ 1480 (கி.பி. 1558) 
சித்தார்த்தி கார்த்திகை 12 ம்‌ தேதி மன்‌ மகாசதாசிவராயர்‌ 
ப்ருததிராஜ்யம்‌ பண்ணுகையில்‌ மன்‌ மகாமண்டலேஸ்வர 
ராமராஜ வெங்கடாத்திரி தேவ மகாராஜ அய்யனுக்கு திருவை 
யாறு இடங்க சசாலை பாவிக்கையில்‌ திருவையாறுடைய 
நாயனாருக்கு இடங்க சாலை சன்னத்திலே பூர்வத்தில்‌ நடந்த 
கட்டளை உள்பட பூசைக்கு திருப்பணிக்காக தான பூர்வமாக 
கட்டளையிட்டபடி. திருவையாறனால்‌ நாயனாருக்கு 100 பொன்‌ 
கட்டளையிட்டபடி. வெங்கடாத்திரி மகாராதய 2 
சந்தமராஜய்யணி இடங்கசாலை டெங்யொர்‌ அய்சுப்பிவ் COAT... 


176 


அடுத்து கி.பி. 1918 ல்‌ 23 கல்வெட்டுக்கள்‌ படியெடுக்கப்பட்டு 
அவற்றின்‌ செய்தி குறிப்புகள்‌ அவ்யாண்டு அறிக்கையில்‌ 135 
முதல்‌ 157 முடிய எண்களாக வெளி வந்துள்ளன. (Annual 
ReportonEpigraphy 1918 and No1172, Home (Educatin) 
6th September 1918, Page 102, 103. அவற்றின்‌ குறிப்புகள்‌: 


45 கல்வெட்டு எண்‌ 135/1918 

திருவையாறு; பஞ்சநதசுவரர்‌ திருக்கோயில்‌ நடுப்புறத்‌ 
தென்மதிலில்‌ ராஜசேசரிவர்மன்‌ என்கிற இராஜராஐதேவர்‌ ஆட்சி 
ச அம்‌ அண்டில்‌ 25 கழஞ்சு பொன்‌ திருவையாறு பரம 
10காதேவனுக்கு : விளக்கெரிக்கக்‌ கொடுத்து முன்பணமாக 
(வியாபாரிகள்‌) சிவபுரி வணிகர்களிடம்‌ (நகரத்தார்‌) இப்பொன்‌ 
வைப்புத்‌ தொகையாக வைக்கப்பட்டது. 
46 எண்‌ 136/1918 அதே சுவர்‌ . 

| சோழர்‌ மதுரை கொண்ட பரசேசரிவர்மன்‌ (என்கிற முதற்‌ 

பராந்தகன்‌) அட்சி 20 அம்‌ அண்டு விளக்கெரிக்கவும்‌, சுவரின்‌ 
முடிவிலும்‌ அடியிலும்‌ கட்டுவதற்காகவும்‌ பொன்‌ வழங்கப்‌ 
பட்டது. 
47 137/1918 அதே சுவா 

சோழர்‌ அதே அரசர்‌ தம்‌ 16 அம்‌ அட்சி யாண்டில்‌ 
திருவையாறு மகாதேவர்க்கு விளக்கெரிக்க 96 வெள்ளாடு 
களையும்‌ வாணகப்பாடி. பெண்ணையாற்றங்‌ வடகரையிலுள்ள 
இருங்கண்ட புரத்தைச்‌ சேர்ந்த நக்கன்‌ நம்பன்‌ என்பவனால்‌ 
வழங்கப்பட்டது. | 
48 138/1918 திருவையாறு பஞ்சநதீசுவரர்‌ திருக்கோயில்‌ மேற்குச்‌ சுவா 

அதே அரசர்தம்‌ 20 அம்‌ அட்சியாண்டு திருவையாறு 
மகாதேவர்க்கு சுவற்றின்‌ முடிவைக்‌ கட்டுவதற்கு நிலம்‌ வழங்குதல்‌ 
குறித்துப்‌ பதிவு செய்யப்படுறைது. | 


177 

49 139/ 1918 அதே திருக்கோயிலின்‌ வடக்குக்‌ சுவர்‌ 

அதே அரசர்தம்‌ 18 அம்‌ அட்சியாண்டு சிதலமானது. 
விளக்கெரிக்கப்‌ பொன்னளிக்கப்பட்டது. இது மலைநாட்டு ` 
சோகாலியாலில்‌ குறிக்கப்பட்டுள்ளது. 
50 140/1918 அதே கோயில்‌' இரண்டாம்‌ பிரகாரம்‌ வராண்டாவில்‌ 
தென்புறம்‌ அடிப்பாகத்தே 
| (திருபுவனசகிரவர்த்தி கோனேரின்மை கொண்டான்‌ 
கடைசியாண்டு கோயிலின்‌ மத்தியில்‌ கட்டப்படவேண்டியது 
பொய்கை நாடுடை ராஜராஜ வளநாட்டுடையாரால்‌ திருவை 
யாறுடையார்க்கு நாட்டியமாடி சேவை செய்யும்‌ பெண்கள்‌ 
அனுபவிக்க நிலம்‌ அளிக்கப்பட்டது. இதில்‌ பதிவாகியுள்ளது. 
51 141/1918 அதே சுவர்‌ அடிப்புறம்‌ 

அதே மன்னர்‌ அதே ஆட்சியாண்டு சிதலமானது. 140 ல்‌ 
கண்டதன்படி, வரவு செலவு செய்ய பதிவு செய்யப்பட்டுள்ள.து. 
52 142/1918 -ஐயாறப்பர்‌ கோயில்‌ திருச்சுற்று மாளிகை மேல்‌ 
அதிட்டானப்பகுதி : அதே பிரகாரத்தின்‌ மேல்புறச்சுவர்‌ அடிப்பாகம்‌ 
(அம்மன்‌ கோயில்‌ பற்றிய செய்தி) 

பரகேசரி வர்மன்‌ என்றெ திரிபுவனச்சக்கரவர்த்தி 3 ஆம்‌ 
குலோத்துங்க சோழ தேவர்க்கு மூன்றாமாண்டு “டிய பெருச..... 
மெய்சர்த்தி கோனேரின்மை கொண்டான்‌) சிதலமானது. மர 
அசாரிகள்‌ சிதலமான இடங்களைச்‌ சரிசெய்ய உரிமை கடமை 
பெற்றவர்கள்‌. 1. இரவையாறுடையார்‌ 2. ஆளுடைய நாச்சியார்‌ 
3 உலகமாதேவி ஈஸ்வரமூடையார்‌, மற்றும்‌ 4. திரிபுவன மாதேவி 
ஈஸ்வரமுடையார்‌ . 5. திருக்காமகோட்ட முடைய உலகுடை 
நாச்சியார்‌ Gu oka தெய்வங்களைக்‌ குறிக்கின்றன. அம்மன்‌ 
கோயிலின்‌ பின்புறம்‌ இடிந்து இன்று இல்லாத கோயிலில்‌ உறைந்த 
தெய்வங்களைக்‌ குறிப்பனவாக இருச்சலாம்‌. உலசுமாதேவீஸ்வரம்‌ 
(வடகயிலாயம்‌) பக்கலில்‌ இரிபுவனமாதேவீஸ்வரம்‌ என்ற சோர்யில்‌ 


ஒன்று இருந்துள்ளது. ெ.பாடுகளினால்‌ தெரிய வருறெது. 


178 

53 143/1918 சொக்கட்டான்‌ மண்டபத்தின்‌ ' ௫டராஜா எதிர்சிற்ப 
மண்டபம்‌) கிழக்குச்‌ சுவற்றில்‌ காணப்படுகிறது. 

மதுரை கொண்ட பரசேசரிவர்மன்‌ 39 ஆம்‌ ஆட்சியாண்டு 
விளக்கெரிக்க நிவந்தங்கள்‌ அளிக்கப்பட்டது பதிவாகியுள்ளது. 
54 144/1918 அதே இடத்தில்‌ மற்றொரு கல்வெட்டு 

மதுரை (கொண்டபர) கேசரி வர்மன்‌ என்கிற முதற்‌ 
பராந்தக சோழன்‌ 40 அம்‌ ஆட்சியாண்டு (சிதலமானது) இவனது 
தேவி லாடராயருடைய பெண்ணான அரசி அறிஞ்சிகையால்‌ ஒரு 
பிராமணன்‌ நாளும்‌ சுவையுடன்‌ கூடிய  உண்வுண்ண நிலம்‌ 
அளிக்கப்‌ பதிவு செய்திருப்பது காணப்படுகிறது. 
55 145/1918 அதே கோயில்‌ மூன்றாம்‌ பிரகார வடக்குச்‌ சுவா 

இர ஜகேசரி வர்மன்‌ என்றெ இராஜராஜ தேவர்‌ பி 
1218-1256) இறுதியாண்டு “சீர்மன்னி' எனத்‌ துவங்கும்‌ 
மெய்க்கீர்த்தியடன்‌ கூடியது. திருப்பள்ளியெழுச்சிக்காக நிவந்தம்‌ 
கொடுக்கப்பட்ட தைக்‌ குறிக்கிறது 
56 146/1918 அதே சுவர்‌ , 

திரிபுவனச்‌ சக்கரவர்த்திகள்‌ . கோனேரின்மை 
கொண்டான்‌ எனும்‌ 3ஆம்‌ குலோத்துங்கனின்‌ பதினோறாம்‌ ஆட்சி 
யாண்டு 45 ம்‌ நாள்‌ விக்கிரமசோழ வளநாட்டு ஞான சமுத்திரச்‌ 
சதுர்வேதி மங்கலம்‌ பிராமணர்களுக்கும்‌ அவர்களது பல்வே: 
பணிகளுக்கும்‌ கோயில்‌ சிப்பந்திகளுக்கும்‌ இக்கிராமத்தைத்‌ 
தானமாக அளிக்கப்பட்டது. 
57 1471018 அதே கோயில்‌ மேலக்‌ கோபுரத்தின்‌ ஓரா கல்வெட்டு 

G சாழர்‌ ராஜகேசரி வர்மன்‌ என்கிற இராஜராஜனின்‌ 3 அரம்‌ 
ஆட்சியாண்டு மும்முடிச்‌ சோ [per மணைவி ப; சவன்‌ 
மாதேவியாரால்‌ திருவையாறுடையார்க்கு ஒரு வெண்சாமரம்‌ 


கொடுத்த செய்தி குறிக்கப்பட்டுள்ளது. 


79 
58 148/1918 அதே கோயில்‌ தென்கயிலாயத்தில்‌ கிழக்குப்‌ பக்கம்‌ 
சோழ மன்னர்‌ பரகேசரி வர்மர்‌ என்றெ ராஜேந்திர சோழ 
தேவர்‌ (நாள்‌ சிதலமாகியுள்ளது] பலவகை அபரணங்கள்‌ திருக்‌ 
கோயிலுக்கு கொடுக்கப்பட்ட விபரம்‌ பதிவாகியுள்ளது. 
59 149/1918 அதே இடம்‌ | 
தமிழ்ப்பாடல்‌ தென்கயிலாயமுடைய இறைவர்‌ தென்‌ 
கயிலாயமுடையார்‌ என்றே அழைக்கப்படுகிறது. ஐயாற்றிலுள்ள 
பஞ்சநதி வாணர்‌ அஞ்சலை உமையார்‌ AAU தெய்வங்களை 
வீவாசலைச்‌ சேர்ந்த வாணவன்‌ மாறாயன்‌ மீட்டதாசக்‌ குறிக்கப்‌ 
்‌ படுகிறது. (அக்காலத்தும்‌ சிலைத்‌ திருட்டு இருந்தது போலும்‌) 
60. 150/1918 அதே ஆலயம்‌ மேற்குச்‌ சுவர்‌. 
இராசகேசரி வர்மன்‌ என்கிற திரிபுவனச்‌ சக்கரவர்த்திகள்‌ 
குலோத்துங்க சோழ தேவர்‌ தம்‌ ஆறாம்‌ ஆட்சியாண்டு 
இருவையாறு தென்கயிலாயமுடையார்‌ திரிபுவனமுடைய 
வளநாட்டு பொய்கை நாட்டுத்‌ திருவையாறு சேர்ந்த 
வடசாத்தமங்கலத்திவூள்ள அம்மங்கை நாச்சியார்‌. என்கிற 
புவனமுழுதுடையாள்‌ விளக்கெரிக்க 20 காசுகள்‌ 
கொடுக்கப்பட்டுள்ளது. 
61. 151/1918 அதே சுவர்‌ | 
| சோழன்‌ பரகேசரிவர்மன்‌ என்கிற திரிபுவனச்‌ சக்கர 
வர்த்திகள்‌ இராஜராஜ சோழ தேவர்தம்‌ அறாம்‌ ஆட்சியாண்டு 
அதே கோயிலுக்கு விளக்கெரிக்க 20 காசுகள்‌ அளிக்கப்‌ 
பட்டுள்ளது. 
62. 152/1918 அதே கோயில்‌ உத்தரகயிலாயத்‌ தென்‌ பிரகாரம்‌ 
O சோழர்‌ பரசேசரிவர்மர்‌ என்றெ இராஜேந்திரசோழ 
தேவர்‌ 3 அம்‌ அட்சியாண்டு இராஜேந்திர சோழ தேவர்‌ மனைவி 
உலகமாதேவியாரால்‌ உலகமாதேவீஸ்வரமுடையார்க்கு இரா 
ஜேந்திர சிங்கவளநாட்டு தந்தி சக்தி விடங்கியார்‌ விளக்கெரிக்க 7 


வெண்கல விளக்கு கொடுக்கப்பட்டது குறிக்கப்பட்டுள் ளது. 


180 
63. 153/1918 அதே இடம்‌ | , | 
பரகேசரிவர்மன்‌ என்கிற உடையார்‌ ம ga soo 


CanypGgourr 22 ஆம்‌ ஆட்சியாண்டு அதே குறிப்பு. 


64, 154/1918 அதே இடம்‌ : | 
பரசேசரிவர்மர்‌ என்கிற உடையார்‌ இராஜேந்திர 
தேவர்‌ 21 அம்‌ ஆட்சியாண்டு (உலகமாதேவியாரால்‌) தங்க 


ஆபரணங்களும்‌, நகைகளும்‌ உலகமாதேவீஸ்வரமுடையாாாா் னே 


OFN ip 


வழங்கப்பட்டது. 
65. 155/1918 அதே இடம்‌ 

முதலாம்‌ இராஜராஜனின்‌ வரலாற்று அறிமுகத்தில்‌ 
ஒருபகுதி அடங்கியுள்ளது. இராஜேந்திர தேவரின்‌ 25 அரம்‌ 
அட்சியாண்டில்‌ பலவிதமான ஆபரணங்களில்‌ அதில்‌ ஒரு பருதி 
இவனுமம்‌ கொடுக்கப்பட்டதாகக்‌ குறிக்கப்பட்டுள்ளது. 
66. 156/1918 அதே கோயில்‌ வட்க்கு, மேற்கு தென்புறச்‌ சுவரில்‌ 

சோழர்‌ இராஜகேசரிவர்மன்‌ என்கிற இராஜராஜதேவர்‌ 
(இராஜராஜன்‌ |) 24 ஆம்‌ ஆட்சியாண்டு உலகமாதேவீஸ்வர 
முடையார்‌ ராஜராஜ தேவர்‌ மனைவி தந்தி சக்தி வடங்க்யோரான்‌ 
உலகமாதேவியாரால்‌ இராஜசிம்ம வளநாட்டிவுள்ள பொய்கை 
நாட்டில்‌ தேவதானமாக கற்கோயில்‌ கட்டுவதற்காக நிவம்‌ 
நிவந்தமாக அளிக்கப்பட்டது. ஓலோகமாதேவியார்‌ தல்‌ கணவரது 
பிறந்த நாளைச்‌ சிறப்பாகக்‌ கொண்டாட 12 இன விழாக்களுக்காவ. 
நிவந்தம்‌ அளித்துள்ளதை “உடையார்‌ திங்கள்‌ சதயவிழாப 
பன்னிரண்டனுக்கு நெல்‌ நூற்றிருபதின்‌: கலத்துக்‌.., ப்பூ 
இரண்டும்‌” என்ற கல்வெட்டு வரிகளால்‌ அறிகிறோம்‌. அத்துடன்‌ 
தெளிவான வாய்பாடு ஒன்றும்‌ கிடைக்கிறது. 100 குழி மா; 2000 ரூபி 
1 வேலி; 20 மா 1 வேலி (அ) நிலம்‌) , 
67. 157/1918 பழைய தருமாம்பிகா கோயில்‌ மேற்குப்‌ yon எதில்‌ 
 கீழபுறசசுவரில்‌ 

சோழ இராஜகேசரி வர்மன்‌ என்றெ திரிபுவனச்‌ ` 
சக்கரவர்த்திகள்‌ குலோத்துங்க சோழ தேவர்‌ 3 அம்‌ அட்சியாண்டு 


181 
85 ம்‌ நாள்‌ (அதிகம்‌ சிதலமானது போகு திருவையாறு திருக்காம 
கோட்டமுடைய உலகுடை நாச்சியாருக்காக உலகமூழுதுடைய 
வளநாடு திருவையாறு அநபாய நல்லூர்‌ என்ற ஊரில்‌ நிலம்‌ 
தற்போதுள்ள நிலத்துடன்‌ மேலும்‌ 10 வேலி தேவதானமாக 
அளிக்கப்பட்டது. முட்டின்றி ` வழிபாடு நடக்கவும்‌ மற்றவை 
களுக்கும்‌ போதாதென்று மேற்கொண்டு இந்தப்‌ பத்துவேலி நிலம்‌ 
அளிச்சுப்பட்டது குறிக்கப்பட்டுள்ளது. 
| இ.பி. 9, 10 அம்‌ நூற்றாண்டுக்‌ சல்வெட்டுக்களில்‌ 
தேவதானம்‌ திருவையாறு என்று மட்டுமே குறிப்பிடப்பட்டுள்ளது. 
முதலாம்‌ இராஜராஜன்‌ காலம்‌ தொடங்கி குலோத்துங்க சோழன்‌ 
காலம்‌ வரை இராசேந்திர சிங்க வளநாட்டு பொய்கை நாட்டுத்‌ 
தேவதானம்‌ திருவையாறு என்று குறிப்பிடப்‌ படுகிறது. 
பழம்பெரும்‌ தஞ்சாவூர்‌ பகுதியை வழிவழி ஆண்டு 
ஐயாற்றிற்கு அரும்பணி ஆற்றிய அரச பரம்பரையினர்‌; 


அரசர்கள்‌ ஆட்சிக்காலம்‌ 
பல்லவர்கள்‌ ஆட்சிக்காலம்‌ கியி. 600 850 வரை 
தொள்ளாறெறிந்த நந்திவர்மன்‌ கி.பி. 825 850 வரை 
முற்காலச்‌ சோழர்கள்‌ 

கரிகாற்சோழன்‌ சங்ககாலம்‌ 
விஜயாலயசோழன்‌ . கி.பி. 850 871 வரை 
முதலாம்‌ ஆகித்த சோழன்‌ கி.பி. 871 907 வரை 
முதற்‌ பராந்தகன்‌ - கி.பி. 607 953 வரை 
்‌ இரண்டாம்‌ பராந்தகன்‌ கி.பி. 954. 970 வரை 
பிற்காலச்‌ சோழர்கள்‌ - | 

ஆதித்த கரிகால்ன்‌ 2: கி.பி. 970 980 வரை 
முதல்‌ இராஜராஜ சோழன்‌ கி.பி, 985 1014 வரை 


இராஜேந்திர சோழன்‌ இராஜராஜனின்‌ மகன்‌) கி.பி. 1012 1044 வரை 
(இவனே 5 ஆண்டுகளுக்கு மேல்‌ முதற்குலோத்துங்கனானான்‌) 
இராஜாகிராஜன்‌ கி.பி. 108 1054 வரை 


182 


பரகேசரி 2 ம்‌ ராஜேந்திரன்‌ 
குலோத்துங்கன்‌ 

விக்கிரம சோழன்‌ 

மூன்றாம்‌ குலோத்துங்கன்‌ 
பிற்காலப்‌ பாண்டியர்கள்‌ 
சடையவர்மன்‌ குலசேகர பாண்டியன்‌ 
மாறவர்மன்‌ சுந்தரபாண்டியன்‌ 
சடையவர்மன்‌ சுந்தரபாண்டியன்‌ 
விஜயநகர மன்னர்கள்‌ * _- 
வீரச்ரவன உடையார்‌ 
வீரப்பிரதாபதேவர்‌ 

சதாசிவராயா 
நாயக்கமன்னர்கள்‌ காலம்‌ 

1. செவ்வப்ப நாயக்கர்‌ 

2. அச்சுதப்ப நாயக்கா 

3. இரகுநாத நாயக்கர்‌ 

4. விஜயராகவ நாயக்கர்‌ 


5. முத்துவீரப்ப நாயக்கர்‌ 


கிபி. 
கி.பி. 
கி.பி. 
- கிபி. 


கி.பி. 
கி.பி. 
கி.பி. 
கி.பி. 
கி.பி. 
கி.பி. 
கி.பி. 


கி.பி. 


கி.பி. 
கி.பி. 
கி.பி. 
கி.பி.. 
கி.பி. 


1050 
1070 


1063 வரை 
1120 வரை 


1118 1135 வரை 


178 


1190 
1216 
1238 
1381 
1381 
1428, 
1558 


1532 


1532 ` 


1560 
1600 
1633 
1682 


1279 வரை 


1216 வரை 
1238 வரை 
1253 வரை 
1558 வரை 


1673 வரை 


1560 வரை 
1600 வரை 
1634 வரை 
1673 வரை 
1689 வரை 


இயம gunigue 'பஸ்டுமரமு மய NOSES 
89--9661 iog gush er 
மாமா “ஏமாயாய லை : BITES KOI 
யாம்‌ 08 864-90-67 
66-06 (sem fuego) Engis qu ஆ 


86684 semangiak” | 
129ஓருாமாமமாடில௮ KISS மரி) 


498-694, 1௮௦8 ரமா ஐர்‌இ பு. 
ஒரு மாயி gown nF 2 
(mgen ௫) 69-6641 enne NEG -g . l 
(99--464)) சரடு ம்‌ pR +z 
ம எர ம 1171090910" Kolo Bro g (comscapyuns) ராயாப௦ FN மல) 


469641 Bregs guns ராடி Mg 9 


t 
6641-9640) (Bui us) Bee mue PCIe -g 


i alive (92:59) 
ட, (624-220) Binge டல்‌ `p | Bee mmni `e 


்‌ Negettalen cul Eniga 


(9 884-224 (8229) 08 GA) g | 
199௦௪0) Kissed) ALa மரமா paxan | 
(69--9290) Guapo pus Birgu z (யய ஒரு MATAN cop 10௫62 pg) Bop igo GFriGe 
ISEN மாமல லய porron TWIG ; isan ராமாய gon CGE) 


mg GING 09-859 TE) ஐ வா Gado ர 


999--699 ‘GE : fesnaiin soon mi ௮00098 


184 

காஞ்சீபுரம்‌ வள்ளல்‌ பச்சையப்ப முதலியாருடைய தர்மங்கள்‌: 

தமிழகத்தே இவர்‌ தர்மம்‌ இல்லாத இடங்களே இல்லை 
.யெனலாம்‌. அத்தகைய புண்ணிய ` புருஷர்‌ திருவையாற்றில்‌ 
கடைசிகொலம்‌ வரை தங்கி அருள்மிகு ஐயாறப்பர்‌ கோயில்‌ மூன்‌ 
மண்டபத்திறாப்பணி செய்துள்ளார்‌. அவரது இருமனைவியா 
ரோடு கூடிய சிலைகள்‌ முன்மண்டபத்‌ தூண்களில்‌ உள்ளன 
காணலாம்‌. அருள்மிகு ஐயாறப்பர்சன்னதி நித்திய கட்டளைத்‌ 
தர்மம்‌ பற்றிய கல்வெட்டு பச்சையப்பர்‌ மண்டப இரட்டை 
விநாயகர்‌ பக்சுத்தில்‌ உள்ளது. தர்மநிதி லட்சம்‌ வராகன்‌ வராகன்‌ 


31/2 ரூபாய்‌. இன்றைய மதிப்பு 31/2 லட்சமாகும்‌. 


69. கல்வெட்டு திருவையாறு | 
காஞ்சீபுரம்‌ பச்சையப்ப முதலியாருடைய தர்மங்கள்‌ 
சகலருக்கும்‌ பிரசித்தமாகத்‌ தெரியும்‌ பொருட்டும்‌, நிரந்தரமான, 
(SINT LI igh BH) oot பொருட்டும்‌ செய்யும்‌ விளம்பரமாவது:. 
தெந்துபோன புண்ணிய புருஷராகிய மேற்படி பச்சையப்ப 
முதலியாரவர்களாலே வைக்கப்பட்டிருக்கும்‌ லக்ஷம்‌ வராகனுக்கு 
வரப்பட்ட வட்டிப்பணத்தில்‌ நின்றும்‌ 'திருவையாரில்‌ பஞ்சநத 
சுவாமி சன்னிதியில்‌ நித்திய கட்டளை தர்மம்‌ நடப்பிக்றெதற்கு 
வருஷம்‌ ௧௫ [15 வராகன்‌ ள உ ய (120) யூரிலிருக்கும்‌ சத்திரத்தில்‌ 
எதாவர்த்திக்கு வருஷத்துக்கு வராகன்‌ உ or சய (240) — 
ஸையூரிலிருக்கும்‌ மதுரைத்‌. திருஞான சம்பந்தமூர்த்தி 
அனத்தைச்‌ , சார்ந்த மடத்தில்‌ மகேஸ்வரபூஜை நடக்கிறதற்கும்‌ 
வருஷத்துக்கு வராகன்‌ ங ய (30) இந்த தர்மங்கள்‌ கனம்‌ பொருந்திய 
சுப்ரீம்‌ கோர்ட்டுக்கு வரன்‌ . மேண்டு அதிகாரிகளால்‌ தாம்‌ 
விசாரணைக்‌ கர்த்தர்களாக நியமிக்கப்பட்டு சென்னைப்‌ 
பட்டனத்திலிருக்கும்‌ இந்து சபையாரவர்களுடைய உத்தரவின்‌ படி. 
சாலிவாகன சகாப்தம்‌ ச T or சாய ச (1764) (கி.பி. 1842) ம்‌ 
வருஷத்துக்கு. சரியான சுபகிருது வருஷம்‌ முதல்‌ நடந்து 
வருகிறதுகள்‌. ஷை மூலதனம்‌ சுப்ரீம்‌ கோர்ட்டு அதிகாரிகளுடைய 
உத்தரவின்படி. சென்னப்பட்டினத்திலிருக்கும்‌ ஜேனல்திரே 
யென்னும்‌ சுவான்மெண்டாருடைய பொக்கிஷத்தி வைக்கப்‌ 


| 185 
பட்டிருக்கிறது. மேற்படி தர்மம்‌ கிரமமாக நடவாவிட்டால்‌ 
. தர்மத்தில்‌ சிரத்தையுள்ளவர்கள்‌ மேற்படி சபையாரவர்களுக்குத்‌ 
தெரியப்படுத்த வேண்டுவது. | 

மேற்படி, லக்ஷம்‌ வராகன்‌ போக இந்த மிகுதிப்‌ பணத்துக்கு 
வரப்பட்ட வட்டியில்‌ அனுகூலமாகும்‌ போது ஷையூரில்‌ இந்துப்‌ 
பிள்ளைகளுக்கு இந்தத்‌ தேசத்தில்‌ விளங்கா. நின்ற விவகாரச 
| சாஸ்த்ரங்களாற்கிற்தற்கு மீக்குய (10) வராகன்‌ சம்பளத்தில்‌ ஒரு 
பண்டிதரையும்‌, இங்கிலீஷ்‌ பாஷை கற்பிக்கிறதற்கு ரே. (3 வராகன்‌ 
சம்பளத்தில்‌ ஒரு உபாத்தியாயரையும்‌ நியமித்து வித்தியாசாலை 
'யேற்படுத்தப்படும்‌, | a 


குடிமக்களின்‌ பிற்காலக்‌ கல்வெட்டுகள்‌ 


கல்வெட்டுக்களும்‌' சிலஉள, அவற்றைப்‌ பார்ப்போம்‌. 
ஆட்கொண்டார்‌ சந்நிதியில்‌ சுவர்‌ ஓரம்‌ தனியாகப்‌ புதைத்துள்ள 
70. கல்வெட்டு; 
சாலிவாகன ௧ ௮ 22 விகாரி வருஷம்‌ அடி. மாதம்‌ ஐ Df 
(அதாவது கி.பி, 1900) அட்கொண்டார்‌ ஓலமிட்ட பிள்ளையார்‌ 


தீபமும்‌ P சந்நிதியில்‌ (இ) ரா முழுதும்‌ 
சந்திரிகையுள்ளபொழுதும்‌ லாந்தர்‌ தீபமும்‌ விளங்கும்படி. தருமபுர 


இரண்டாவது அதத அள்கொண்ட சந்நியாசி 
யினுடைய விருப்பத்தை இடையூரு 'செய்யாமலிருக்கும்படிக்கி 
சுலெக்டர்‌ 26.2.1896 உத்தரவும்‌ செய்யப்பட்டிருக்கறைது. | 


186 


71.ஆட்கொன்டார்‌ சந்நிதி மேல்புறம்‌ புதைந்துள்ள சிறிய கல்வெட்டு: 


சார்வதி வருஷ்ம்‌ (இ.பி, 190!) இிருவாதி பிச்சையப்ப ..... 
மகன்‌, முனுசாமி ரூ. 180 பஞ்சநதீஸ்‌ வரசுவாமி ..... ` ந்து 


சப்ரிஜீஸ்டராபீசில்‌ ரிஜிஸ்டர்‌ செய்தது. அதன்‌ வட்டி அமிதுகை 
கொண்டு  அள்குண்டேசுர சாமிக்கு எப்போதும்‌ சாசுவதமா 
PUT GD சாம வ்‌ 
72. முத்திமண்டபம்‌ ஆதிவிநாயகர்‌ பக்கத்தில்‌ நிருத்தி வைத்துள்ள 
தனி கல்வெட்டு : 

திருவாதி பஞ்சநதேஸ்வரர்‌ அலயம்‌ தட்சணாமூர்த்தி 
அலய அதிலிநாயகர்‌ முந்நில்‌ என்றும்‌ எட்டு நூலிழை 
இரியுடனிராப்கல்‌ அறுபது நாழியும்‌ தவறாமல்‌ நேத்திர தீபம்‌ 
பிரகாசித்து வருவதற்கு தஞ்சாவூர்‌ தாலுக்கா முகாசா 
மணக்ரைம்பை கிராமம்‌ அம்மன்பேட்டை கணபதி ஐயருடைய 
உத்திரவுபமி. அவர்‌ பதிவிரதை கண்ணம்மாளாலும்‌ அவாள்‌ 
புத்ரிகள்‌ பிரகத்குசாம்பாள்‌ மோகனும்பாளாலும்‌ இனாம்விட்ட 
நிலத்தின்‌ எல்லை ஷை கிராமம்‌ நடவழிக்கு கிழக்கு, குளத்துக்கும்‌ 
புழிலத்து மேற்கு, கண்ணிக்கு தெற்கு வடக்குள்‌ தைக்கால்‌ நிலம்‌ 
குழி 225, சட்டுக்கரைகச்கு கிழக்கு. கிருஷ்ண ஐயருடைய 
நிலத்துக்கு மேறகு மணக்கரம்பைக்கு தெற்கு, கண்ணிச்கு வடக்கு, 
Hanger நிலம்‌ குரி ள 22 அக நருய (350) குழி நிலத்தையும்‌ 
தருபைரம்‌ அறினத்தாருத்திரவின்படி, க சு ள (இ.பி. 1900) வருஷம்‌ 
சுஸ்டு மாதம்‌ உ ய ௪ (24 அம்‌ தேதி) இனும்‌ சாசனம்‌ செய்து 
ரிஜிஸ்டரானது. 

one, சந்திரஜபம்‌ செய்யவரும்‌ புண்ணியஸ்தர்கள்‌ 
கவித்து ஷை. Bur சரிவர மேல்கண்ட நடவாவிட்டால்‌ 
தயவுசெய்து அம்மம்பேட்டை கணபதி ஐயர்‌ வீட்டில்‌ 
தெரிவிக்கும்‌. பஞ்சநஸ்வரர்‌ சந்நதி அகண்ட தபம்‌ பிரகாசிப்பது 
போல்‌ அிவிநாயகர்‌ முந்நிவும்‌ அப்படிப்‌ பிரகாசிக்க வேண்டு 
மென்று இரண்டாவது அள்கொண்ட சுவாமிகள்‌ நோக்கித்‌ தயம்‌ 


செய்தார்‌. அப்படிய நிறைவேறிரினது சரவணா பவாந்துணை, 


187 
(இவை மூன்றும்‌ இ.பி.1900' ஒரே காலத்தியவை. சித்த 
மகாபுருஷர்‌ ஆட்கொண்டார்சாமிகள்‌ தாழும்‌ , பிறரைக்‌ 
கொண்டும்‌ செய்து வைத்த தர்மங்கள்‌ இவை rerig அறிகிறோம்‌] 
73. முச்சந்தி மண்டபம்‌ : கெஜேந்திர (மகா) லெக்குமி சந்நிதியிலுள்ள 
கல்வெட்டு 


g (.பி.1860) ரவுத்திரி இ அர்ப்பசி மீ ௫ உ (3 அம்‌ தேத] 
| திருவாதி.பஞ்சநத£ஸ்ர சாமி கொவில்‌ மூலஸ்தானம்‌ மக Goulm 
அம்மனுக்காக தஞ்சை நகறம்‌ மங்களவிலாசம்‌ பீனாபாயி 
அம்மாளால்‌ குடுகிய நகைகளின்‌ விபர : 

கல்லிழைச்ச கிஜ்ஸட்டிகை, ல து ன ஒட்டியானம்‌, 
பொன்வங்கி, காசு (மாலை ன்டிம்‌ பபப செஞ்சு கொடுக்கப்‌ 
பட்டுவே ... கு மூனு வயிர மூக்குத்தி, யெழச்ச புவாக்பூ கா ப 
74, கல்லணையில்‌ இன்று காணப்பெறும்‌ ஆங்கிலேயர்‌ ஆட்சிக்காலக்‌ 
கல்வெட்டுக்கள்‌ 

க அள m ய (இ.பி. 1830) வருஷம்‌ அவிணச்கரையில்‌ 
கண்வாய்‌ கட்டினது பிறதான கலெக்டராகிய ணெற்‌ சல்லிதுரை 
யவர்கள்‌ னானிலாடுவ 1 சாக்கிரதை செய்தவர்கள்‌ மறுமத்து 
மத்தஷக்கம்‌ றாமசாமிநாயக்கர்‌, அகுறயேட்டுபேயகாற்‌ அண்ணு 
கதவு அப்பா, தாசில்தார்‌ பட்டாட்றுமய்யற்‌, ௮வின வகையறா 
்‌ பெஷக்காற்‌ அப்புனய்யங்காற்‌, தாலுகா  மேஷதிரி வறதப்‌ 
பனாயக்கற 

செலவுரூயஎசுஎளருய: 

(கல்லணை நீளம்‌ 1100 அபு. செலவு ரூ. 076750 
75. குடமுருட்டி, திருவையாறு பாலம்‌ போன்று வெண்ணாற்றுப்‌ பாலக 
கல்வெட்டு 

வீரசிம்மவாத்தினால்‌ சோழ தேசத்தின்‌ சிம்மாசனத்தில்‌ 
ஸ்தாபிக்கப்பட்டிருக்கற க்ஷத்திரிய பூபாலராகிய இஸ்வயினெஸ்‌ 
ஸ்ரீமந்தராஜஸ்ரீ வாஜி மகா இராஜாச்சத்ரபதி சாய்பவர்களித்த 
பாலத்தை ஸ்வஸ்திஸ்ரீ சாலிவாகன த௭ளருய௮ துன்முகி 
வருஷத்தில்‌ லெப்டினன்று கற்னல்‌ மக்ளீன்‌ பிறசிடென்னாயிருக்‌ 
sts ‘ae எல்‌. 


188 
STONE INSCRIPTIONS COPIED IN 1924 29679 


426 On tho base of the Pushyamandaba at Thiruvaiyaru 
same taluk and same district. 


Dynasly : Thanjavur Nayakas 

King : Achyuta, son of Chevvappa - 

Date . ~ Manmatha, Vrishabha, DUVADASAI 
Language : Grantha and Sanskrit 

Remarks : Eulogises the king and states that the 


made Several gifts to the temble of Rangesa 
at Srirangam, that be reconstructed the dam 
across the kaveri which had been breached, 
and that he made the Hiranyagarbha gilt. 


கிடைத்தற்கரிய செப்பேட்டு ஆவணச்‌ செய்தி 
“இருவையாற்றுச்‌ சீர்மை திருவையுரற்றுச்‌; சதுர்மத்தியம்‌ 


திருவையாறு புண்ணிய பூமியாய்‌ மண்ணெல்லாம்‌ சிவலிங்கம்‌ 
மனிதர்‌ எல்லாம்‌ தேவர்கள்‌ ஜலமெல்லாம்‌ கங்கையாகிய 56 


தேசத்துக்கும்‌ 'மேலான . Gery. மண்டலத்தில்‌" எனச்‌ 
குறிப்பிடப்படுறைது. 
நிறைவுரை 


கல்லெழுத்துக்கள்‌ அழியாச்‌ சாசனங்களாகும்‌. இதனைப்‌ 
பதியத்‌ திருக்கோயிலையே தேர்ந்தெடுத்துள்ளார்கள்‌. SITTET 
hs இடம்‌ .. அழிந்தாலும்‌ மாறினாலும்‌ திருக்கோயில்கள்‌ 
அழியாது; மாறாது என்பதனால்‌. நூற்றுக்கணக்கான அண்டு 
களானாலும்‌ அக்கால மன்னர்‌, மக்கள்‌, வாழ்க்கை உண்மைகளை: 
உள்ளது உள்ளபடி. உணர முடிகிறது. அம்முறையில்‌ இருவை. 
யாற்றுத்‌ திருக்கோயில்‌ சுல்வெட்டுக்கள்மூலம்‌ யார்‌ யார்காலத்து 
என்ன என்ன நடைபெற்றுள்ளது ' என்பதறிந்து: பெருவியப்பும்‌ 
பெரு மிதமும்‌ கொள்கிறோம்‌. கல்வெட்டுக்கள்‌ கலப்படம்‌ செய்ய 
முடியாத நிரந்தப்‌ பதிவகமன்றோ! என்னதான்‌ விஞ்ஞானம்‌ 
வளர்ந்திருந்தாலும்‌ முன்னோர்தம்‌ மூளைக்கு ஈடாக முடியுமா? 
ஓம்‌ சக்தி! 


189 
சிவ.சிவ 

“திருமுறையே சைவநெறிக்‌ கருவூலம்‌ 
தென்தமிழின்‌ தேன்பாகாகும்‌ 
திருமுறையே கயிலையின்கண்‌ சிவபெருமான்‌ 
செவிமடுத்த செந்தமிழ்‌ வேதம்‌ ட்‌ 
திருமுறையே நடராசன்‌ கரம்வருந்த 
எழுதிய அருள்‌ தெய்வநூலாம்‌ 
திருமுறையே சொக்கேசன்‌ மதிமலிவாயம்‌ 


ah 


மலாந்தருளும்‌ சிறப்பிற்றாமல்‌ 


உ பொருளடக்கம்‌ 


7. திருமுறை பாடும்‌ தீ திரு ருவையாறு 


பன்னிரு திருமுறை 1, 2, 3 திருமுறைகள்‌ : - ஞான 
சம்பந்தரின்‌ ஐயாற்றுப்பதிகங்கள்‌ ஐந்தனது சுருக்கமும்‌ விளக்கமும்‌ 
4156 திருமுறைகள்‌ நாவுக்கரசரின்‌ ஐயாற்றுப்‌ பதிகங்கள்‌ 
பனிரெண்டின்‌ சுருக்கமும்‌ விளக்கமும்‌ 7அம்‌ திருமுறை சுந்தரரின்‌ 
ஒரு பதிகத்தின்‌ சுருக்கமும்‌ விளக்கமும்‌ 8அம்‌ திருமுறை 
மணிவாசகரின்‌ திருவாசகத்தில்‌ மூன்று மாணிக்கங்களின்‌ 
சுருக்கமும்‌ விளக்கமும்‌ 10அம்‌ இருமுறை திருமூல 
திருமந்திரத்தின்‌ இரண்டு மந்திரப்பொருள்‌ if ஆம்‌ இருமுறை 
ஐயடிகள்‌ ' காடவர்கோனின்‌ ஒரு பாடலது விளக்கம்‌ 12அம்‌ 
திருமுறை சேக்கி! மரின்‌ பெரியபுராணத்தே pais இடம்‌ 
பெற்றுள்ள புராணங்களும்‌ அதன்‌ விளக்கங்களும்‌ நிறைவுரை, 


190 
re 7. திருமுறை A திருவையாறு . 


- (). திருமுறை: திரு தெய்வத்‌ தன்மை, முறைநூல்‌ அதாவது . 
கடவுளின்‌ வடிவு, தன்மை, * அவர்‌ வீற்றிருக்கும்‌ இடம்‌, வழிபடும்‌. 
முறை, வழிபட்டே ரர்‌ வரலாறு, பயன்‌ முதலியவற்றை 
முறைபடுத்திச்‌ கூறும்‌ அருள்நால்‌ இருமுறையாகும்‌. 

க (2). பன்னிருதிருமுறை: பசுகரணம்‌ முற்றிலும்‌ நீங்கிப்‌ 
பதிகரணம்‌ உற்ற தூய உள்ளமுடைய மெய்யடியார்களால்‌ 
சிவபெருமான்‌ மீது கொண்ட அராக்‌ காதலினால்‌ (பக்தியினால்‌) — 
உள்ளங்கிந்துருகிப்‌ பாடப்பெற்ற தோத்திரங்களான தேவாரம்‌, 
திருவாசகம்‌ முதலிய அருட்பாக்களின்‌ தொகுதியே பன்னிரு 
திருமுறைகளாகும்‌. | 

சைவ சமயத்தின்‌ 12 திருமுறைகளில்‌ ` முதல்‌ ஏழு 
திருமுறைகளைத்‌ “தேவாரம்‌” எனும்‌ பொதுப்பெயராக இயம்புவது 
மரபாயினும்‌ 

12,3 அம்‌ திருமுறைகள்‌ ஞானசம்பந்தர்‌ பாடியவை 4158 
“தருக்கடைக்காப்பு” என்றும்‌ | 

1,5,6 அம்‌ திருமுறைகள்‌ ப்ப ப்ப பாடியவை 3066 
5 தேவாரம்‌” என்றும்‌ , | 

7 அம்‌ இருமுறை சந்தரமூள்த. பாடியவை: 1024 
“திருப்பாட்டு”' என்றும்‌, J 

8ஆம்‌ திருமுறை மணிவாசகர்பாடியவை 1058 “இருவாசகம்‌" 
 இிருக்கோவையார்‌ என்றும்‌ 

9அம்‌ திருமுறை திருமாளிகைத்‌ தேவர்‌ முதலிய 9 பேர்‌ 
பாடியவை! 301 “திருவிசைப்பா” என்றும்‌ 

10ஆம்‌ இருமுறை திருமூலர்‌ அருளியவை 3083 “ இரு. 
மந்திரம்‌” என்றும்‌ 

1/ அம்‌ திருமுறை இறையனார்‌ முதல்‌ 12 பேர்‌ அருளிய 
1400ம்‌ “1/ அம்‌ திருமுறை” என்றும்‌ 


191 | 
[2ஆம்‌ திருமுறை சேக்இழார்‌ அருளிய 4286 
“திருத்தொண்டர்புராணம்‌” என்றும்‌ வழங்கப்பெறும்‌. அக 27 
சமயச்‌ சான்றோர்களால்‌ அருளப்‌ பெற்ற 19176 திருப்பாடல்களைக்‌ 
கொண்ட 12 நூல்களின்‌ தொகுப்பே பன்னிரு திருமுறையாகும்‌. 

- இவையாவும்‌ தஞ்சை மாமன்னன்‌ இராசராசனால்‌ 7ஆம்‌ 
நூற்றாண்டு தொடங்கி [15ம்‌ நூற்றாண்டு வரை பல அருளாளர்‌ தம்‌ 
அருட்பாக்களையெல்லாம்‌ நம்பியாண்டார்‌ - நம்பி. மூலம்‌ 
முறைப்படுத்தப்பட்டு அவை, தமிழ்‌ திருமுறைகளாகத்‌ தொகுக்கப்‌ 
பெற்றது. மூவர்‌ முதலிகளது தேவாரம்‌ தலமுறையாகவும்‌ 
. பண்ணடைவுமுறையிலும்‌ தொகுக்கப்பெற்றிருக்கும்‌. இவற்றைத்‌ 
தமிழிசைக்‌ கறுவூலமெனலாம்‌. சம்பந்தர்‌ 24 Li ED 
நாவுக்கரசர்‌ 10 பண்களும்‌, சுந்தரர்‌ 16 பண்களும்‌ பாடியுள்ளனர்‌. 


திருமுறையின்‌ சிறப்பு: 

தமிழும்சிவமும்‌ ஒன்றோடொன்று பிரிக்க முடியாதது. 
தமிழேசிவம்‌, சிவமே தமிழ்‌. சைவத்தமிழ்‌ இலக்கியங்களில்‌ 
மேலான 12 திருமுறைகளிடத்திலும்‌ இறைவன்‌ திருவோலக்க 
மூற்றிருக்கிறான்‌. சிவபரம்பொருள்‌ திருமுறைகளையே தம்‌ 
சாீரமாகக்‌ கொண்டு சாந்நித்திய முற்றிருக்கிறார்‌. அதனால்தான்‌ 
அன்மார்த்த சிவபூஜையில்‌ திருமுறைகளையும்‌ மூர்த்தியாகக்‌ ' 
கொண்டு வழிபடுகின்றனர்‌. திருமுறை இலக்கியங்களுக்குத்‌ 
சிவனைப்‌ போன்றே ஆக்கல்‌, அளித்தல்‌, அழித்தல்‌ தன்மையுண்டு. 
இதனை ஓதினவர்க்குத்‌ துன்ப நீக்கம்‌, இன்ப அக்கம்‌, 
சிவஞானப்பேறு அ&ியெவற்றை வழங்குகின்றன. இதனை இறந்தவர்‌ 
பிழைத்தல்‌, விடம்‌ நீக்கம்‌, முதலையுண்டபாலனை மீட்டல்‌, 
எலும்புப்‌ பெண்ணாதல்‌ போன்ற பல அரிய சித்துக்களைச்‌ செய்து 
காட்டியஇறத்தால்‌ அறியலாம்‌. எனவே, பன்னிரு திருமுறைகள்‌ 
திருவையாற்றை எவ்வாறு பாடுகின்றன என்பனவற்றை அவற்றின்‌ 


பாத்திறம்‌ கொண்டு பார்ப்போம்‌. 


2 (ina) எல 


oz (gine) NEED GAG 
0 . (goine) ௭௭௭1 
OL (ஒயாமல்‌ அபே 
0 (Fungu) அபல 
OL (Gungoweayte) BOI PAD aS 
Ol RE) nesiweeSadin 
11 (மூயர்றாமடு Egue 
! (Moye) sig 
3 (றப எய்ய) ரப 
1 (ynouceg) PAGDeeuieng 
ப... (mtoa pegiDedumys 
i (gungaws) 121058 


SIEVE 
LOMAS Tp 
்‌ USGS gol) 
(B09 109 ॥0 
ஈம மடு 
PMS RWL 
ISCO DP 166 
Gagu 
(ல 


ல௩பலஐ௦ பற 


NG YIM 


AIEEE CHIT 


uoiworoud DADEG ரஷ 
ட்‌ மிகு oy 
yolcooro ud GONDE nep 
relevstouG GOMANG nip, 
neheashorG Ges MDG OTS p 
ne heehouG மாரி nip 
ப்ரம்‌ ம்ம ஏல்‌ 
மயா மரி) nez 
மா 000) ag 
sgine ம்ம்ம்‌ ஏரி 
மர COME VEM 
நள ஞி GEM 
நாபா மரி) 


Cw ADE Mep 


NG) HIP EN--TBs ico மியா WY PCN இழு 


109 19 


00௦ 


O 


பேர) டில 


meee 
MEAD | 


சோ 
மல 1959 BENG DF 


ம்பம்‌ 


ட்டு MERI) TNL GUS YD 
i neues 1S ஞா 


(ரபஃ19ஐ௫ாம19யசயாயர) 


முதன்மை 
(megang) ஏல SSN | 


(cuss POYLU) 
படிமம்‌ லு 
($9 erous Hur) 
ஒம்ம 


INGregysss799 dip 9-29 GAAS a 2 

SIGI 12 OMG COMDE ne LL 
rs, அஷ NSD CSME mR op ` 

| cows CoG TUG Wun a) Te] TEE 

LIS MUFRA IAL மயிரு Rg 

ரயி பாடி GOME ng 
USTO யால முல ௮பாடி(௦௦௦ மேரி ஈட 

199 819 nroin MOS Tie மாரில்‌ nz 

immune, ueleetord GaADE ng 

_ யாடி. ueleetouG கமி no 

நயம்‌ யம weheerorG TOMA ng 
்‌ $009 ror Tp ueieoheuG =. CENE ஏமி. 

மாடே பழ sabe shoiG GMA ns 


vl 


ISOS EP 
WYO 


மனா 


லர ITLL R மரி டி 


194 
திருச்சிற்றம்பலம்‌ 
பதிகச் சிறப்பு : 


12,3 திருமுறைகள்‌ ஞானசம்பந்தரால்‌ பாடப்பெற்ற 


திருச்கடை.க்காப்பு காலம்‌ இ.பி. 601 650 


௮; வரது' பதிகங்களில்‌ இயற்கை வனப்பு; “இசை Mins, 
நாட்டின்‌ நிலை, மக்கள்‌ நிலை, பழக்கவழக்கங்கள்‌, செய்யுள்‌ நலம்‌, 
செய்யுள்‌ நயம்‌, அகத்துறைப்‌ பாடலினிமை முதலிய பொருள்‌ 
களும்‌, அகக்கண்‌ கொண்டு நோக்குவார்க்கு இறைவன்‌ திருவருள்‌ 
நெறியென்ற செம்பொருளும்‌ காணப்பெறும்‌. | 

PERE T A ஒவ்வொரு பதிகத்திலும்‌ ' 7:- அம்‌ 
செய்யுளில்‌ அட்டவீரட்டத்தில்‌ ' ஒன்றும்‌ . 8 ' சம்‌ செய்யுவில்‌ 
மலையெடுத்த இராவணனையும்‌ 9 ல்‌ மாலொடு “அயன்‌ 
காணாநிலையும்‌, 10 ல்‌ சமணர்‌ சாச்கியர்‌ பற்றியும்‌ Ll. ல்‌ 
பலஸ்ருதியாக வியனுலகடைவீர்‌ அன்ண நமதே என்றெல்லாம்‌ 
கீடைக்காப்பாக அமைந்திருக்கும்‌ சிறப்பைக்‌ காணலாம்‌. ஒன்று 
இர்ண்டு திருமுறைகளில்‌ உள்ள திருவையாற்றுப்‌ பதிகங்களின்‌ 
சீர்த்தியைக்‌ காண்போம்‌. மூன்றாம்‌ திருமுறையில்‌ திருவையாறு 


eae காணோம்‌. 


திருஞானசம்பந்தப்பெருமான்‌ தொண்டர்‌ எதிர்கொள்ள 
முத்துப்பல்லக்கில்‌ திருவையாற்றை வந்தடைந்தார்‌. அந்நகரை 
முன்னின்று இறைஞ்சினார்‌. “அஞ்சேல்‌” என்றருள்‌ செய்வான்‌ 
அமர்ந்த கோயிலை அணுசினார்‌. நீடுகோபுரம்‌ : தொழுதார்‌. 
உள்ளே புகுந்து ஐயாறப்பரைப்புந்தி நிறை செந்தமிழின்‌ சந்த 
இசையில்‌ பாடினார்‌. பலநாட்கள்‌ தங்கியிருந்து ஐயாற்றையும்‌ 
யாறனின்‌ பேரருளையும்‌ நன்கு மாந்‌ பவித்‌ enr 
e ர. pes ene i ட ங்‌ 


195 
பதிகச்‌ சுருக்கம்‌ 

முதல்‌ திருமுறை : பண்‌ ; தக்கராகம்‌ பதிக எண்‌ : 36 
1. பதிகம்‌ : “கலையார்‌ மதியேர்‌": 

இப்பதிகப்பாடல்‌ பத்தும்‌ இறைவன்‌ இடம்‌ இருவையாறு 
என்கிறது; பாடல்கள்‌ தோறும்‌ இறைவனது மதி, கொன்றை, 
சங்கை, .. வன்னி, கொக்கிறகு, தலைமாலை முதலிய 
௮/ணிவகைகளும்‌ அவர்‌ வீரமும்‌ அறிவிக்கப்படுகின்றன. 

முதல்‌ திருமுறைதிருவிராகம்‌ பண்‌:வியாழக்குறிஞ்சிபஇக 
எண்‌:20 
2. பதிகம்‌ :“பணிந்தவரருவினை" ' 
| அடழு.யார்களின்‌ அருவினைகளை அருள்‌. செய்யத்‌ 
குணிந்தவன்‌; அரவொடு அமை ஓட்டைப்‌ பிணிந்தவன்‌ 
திரிபுரமெரித்தவன்‌, யானைத்தோலை உரித்துப்‌ போர்த்தியவன்‌, 
பிரமன்‌ சிரம்கொய்தவன்‌, பிறையணிந்த சடையில்‌ பாம்பையும்‌, 
கொன்றையையும்‌ சூடியவன்‌, உமையொரு பாதியன்‌, என்போன்ற 
அந்தணர்‌ வணங்கும்‌ அன்பரை உரிமையாக உடையவன்‌ தலம்‌ 
ஐயாறு . 

முதல்‌ திருமுறைபண்‌: மேகராகக்‌ குறிஞ்சுபதிக எண்‌ 130 
- 9. பதிகம்‌ :"புலனைந்தும்‌ பொறிகலங்கி” 

மிகச்சிறந்த பதிகம்‌ பதிகச்‌ சிறப்பு: 

1. நாடு வளம்‌ பெற இதனை ஒத மழைபொழியும்‌ சக்தி 
வாய்ந்த பதிகம்‌ 

2° தனிமனித வாழ்க்கை சிவப்பேறு பெற அருளும்‌ 

திறம்கொண்ட பதிகம்‌ 

3. purigi மக்கள்‌ அடற்கலையில்‌ சிறந்து விளங்கியதை 
வீ[றிவிக்மும்‌ பதிகம்‌ 

1. ஜயாற்றெம்பெருமான்‌ அற்புதக்‌ கூத்துத்‌ தொழில்‌ வல்ல 
கூத்தப்பெருமான்‌ என்பதை இதுவரை யாரும்‌ கண்டுணர்த்தாத 


196 


வசையில்‌ (தற்காலத்திறனாய்வாளர்‌ போல) இருவரு 

உவ்நின்றுணர்த்த மூன்று பதிகங்கள்‌. வர்யிலாக வெளிப்படுத்திய 

அருமைப்பாடுடையது. 
பதிகச்‌ சுருக்கம்‌ 

L ஞானசம்பந்தப்‌ பெருமான்‌ ஐயாற்றெம்‌ பெருமானிடம்‌ 
பொதிந்துள்ள ஒப்பற்ற தனிப்பெரும்‌ அருளாற்றலை அவர்தம்‌ 
அருட்‌ கண்ணால்‌ அறிந்துணர்ந்தவாறு புலப்படுத்துகன்றார்‌,. 
உயர்ந்த உண்மை. 

2. பிவனடி.யார்சளின்‌ உயிர்போம்‌ இறுதிக்‌ காலத்தே 
அ/வர்சளின்‌ ஐம்புல அறிவுகளும்‌ தன்னிலை கெட்டு, கபம்‌ 
மேலிட்டு . உயிர்‌ ஊசலாடிக்‌ கொண்டிருக்கும்‌ காலத்தே 
ஐயாறப்பர்‌ தாமே வலியவந்து, “அஞ்சேல்‌” என அபயமளித்துத்‌ 
திருவருட்பேற்றை வழங்குவார்‌. அத்தகைய பெருமான்‌ அமர்ந்த 
இருக்கோயில்‌ என்பதை அருமையாகத்‌ தெளிவு படுத்துகிறார்‌ 
முதல்‌ இரண்டு ௮டி.களில்‌. இதோ பாடல்‌: 


“புலனைந்தும்‌ பொறிகலங்கி நெறிமயங்கி : 
யறிவழிந்‌ திட்டைம்‌ மேலுந்தி — 
அலமந்த போதாக அஞ்சேலென்‌ 
றருள்செய்‌ வான்‌அமருங்‌ கோயில்‌ 
வலம்வந்த மடவார்கள்‌ நடமாட :._ 
முழவதிர மழையென்‌ றஞ்சி 
சிலமந்தி அலமந்து மரமேறி . 
முகில்பார்க்குந்‌ திருவையாறே” 130 1 
ஆடற்கலை மகளிர்‌ : அடுத்த இரண்டு அடிகளில்‌ 
3. இக்கோயிலில்‌ வலம்வரும்‌ மடந்தையர்‌ கூட்‌ முடிவு 
முழங்க நடனமாடி. வரும்‌ அழகைக்‌ கண்டார்‌. வியந்தார்‌, 
மஒழ்ந்தார்‌, பாடினார்‌. அருமையான கற்பனையுதயமாகயது. பக்க 
வாத்திய முழவு அதிரும்‌ ஒலி கேட்டு மந்திகள்‌, மழை 
வரப்போகிறது, இதோ இடி இடிக்கறதே என அஞ்சி மரத்தின்‌ 
உச்சியில்‌ ஏறிக்கொண்டு மழைமேக மூட்டம்‌ உளதா என 
வானத்தில்‌ மேகத்தைப்‌ பார்த்து ஏமாறும்‌ வளஞ்செறிந்த 
திருவையாறு எனப்பாடினார்‌. 


. 197 
| அடுத்து வரும்‌ பாடல்களில்‌ இன்மொழி பேசும்‌ 
மட்ந்தையரே பலியிடுங்கள்‌ கங்காளர்‌, விடையேறும்‌ சங்கரனார்‌, 
கொன்றையணி தத்துவனார்‌, நெறிகாட்டும்‌ வி௫ர்தனார்‌ 
வருகிறார்‌ என்றெல்லாம்‌ பாடியுள்ளார்‌. | 


ஞானசம்பந்தர்‌ வீதி வழி வருகிறார்‌. அங்கே தேரே ர்ர்டும்‌ 
வீதியில்‌. உள்ள பல நடன அரங்குகளில்‌ நடனம்‌ பயிற்றப்படுவதும்‌ 
காண்கிறார்‌. தாம்‌ கண்ட அனுபவத்தை இயற்கையோடு இணைந்த 
ஊரழகை ஒப்பிட்டுக்‌ காட்டுகிறார்‌. 


“காரோடி விசும்பளந்து கடிநாறும்‌ 
பொழிலணைந்த கமழ்தார்‌ வீதித்‌ 
தேரோடும்‌ 'அரங்கேறிச்‌ சேயிழையார்‌ 
நடம்பயிலுந்‌ திருவையாறே” 130 5 
அக்காலத்து இத்திருவையாற்று இளம்‌ மகளிர்‌ தாமே 
பாடலுக்கு இசை அமைத்துப்‌ பாடும்‌ அளவிற்கு இசைஞானம்‌ 
பெற்றிருந்தார்கள்‌..காரிகையார்‌ காந்தாரப்‌ பண்ணில்‌ தாமே இசை 
அமைத்துப்‌ பாடவும்‌, அதற்கேற்பச்‌ சேயிழையார்‌ நடமாடும்‌ 
அழகையும்‌ தாம்‌ நேரில்‌ கண்டு மகி ழ்கிறார்‌. எப்படி. அடுகிறார்கள்‌? 
“தரணதம்‌ தோம்‌ தாம்‌” எனும்‌ அலாரிப்புடன்‌ அடுவதைத்‌ தம்‌ 
அடற்கலை ஞானத்தோடு நமக்கு அறிவிக்கிறார்‌. 
"காந்தாரம்‌ இசையமைத்துக்‌ காரிகையார்‌ 
பண்பாடக்‌ கவினார்‌ வீதித்‌ 
தேந்தாமென்‌ றரங்கேறிச்‌ சேயிழையார்‌ 
நடமாடுந்‌ திருவையாறே” 130 6 
“நட்டுவாங்கம்‌” எவ்வாறு நடைபெங்கிறது. என்பதை 
அப்படியே படம்‌ பிடித்துக்‌ காட்டுகிறார்‌. நட்டுவனார்‌ 
அி/விறயக்கோல்‌ கொண்டு அட்டுவதற்கேற்ப வனளையணி 
'மகளிராம்‌; தகையணி மகளிரும்‌ நடனமாடுகின்றனர்‌. 


“Garon á கோல்வளையார்‌ கூத்தாடக்‌ 
குவிமுலையார்‌ முகத்தினின்று 

சேலோடச்‌ சிலையாடச்‌ சேயிழையார்‌ 
நடமாடுந திருவையாறே" 130 9 


198 


இவ்வாறே, ஊரெல்லாம்‌ தெருவெல்லாம்‌, : கோயி 
லெல்லாம்‌ இசையும்‌ கூத்தும்‌ இணைந்து களிநடம்‌ புரியக்‌ 
கண்டார்‌ ஞானசம்பந்தப்‌ பெருமான்‌. கண்ணுதலான்‌ அடுகின்ற 
ஆனந்தக்‌ கூத்தையும்‌ அதனோடு ஒப்பிட்டு நோக்கினார்‌, 

இம்மண்ணிற்குத்‌ தனிப்பெரும்‌ கலை அற்றல்‌ இருக்கிறது 
என்பதை அப்பொழுதே சுண்டுணர்ந்தார்‌. எனவே, 
இவ்வூர்த்தலைவன்‌ ஐயாற்றெம்பெருமானும்‌ இவ்வாற்றல்‌ | 
மிக்குடையனாய்‌ இருத்தல்‌ வேண்டுமே என்ற கண்ணோட்டத்தில்‌ 
(ஒப்பீட்டாய்வின்‌ அடிப்படையில்‌) “கோடல்‌ கோங்கம்‌” என்ற 
பதிகம்‌ உணர்வோடு வெளிவந்தது. 


இரண்டாம்‌ திருமுறைபண்‌ : இந்தளம்‌ பதிக எண்‌ 142 


a8 


4. பதிகம்‌: “கோடல்‌ கோங்கம்‌ ” ........ 


%கோடல்கோங்‌ கங்குளிர்‌ கூவிளமாலை குலாயசீர்‌ 
ஒடுகங்‌ கையொளி வெண்பிறை சூடு மொருவனார்‌ 
பாடல்‌ வீணைமுழ வங்குழன்‌ மொந்தை பண்ணாகவே 
ஆடு மாறுவல்‌ லானுமை யாறுடை யையனே 


கருத்து : ஓரு திறனாய்வு 

காந்தள்‌, கோங்கு, வில்வம்‌, கங்கை, பிறை அகிய ஐந்தையும்‌ 
சூடிய ஐயாறன்‌, பாடல்‌, வினை, முழவம்‌, குழல்‌ பறை அகிய ஐந்து 
வாத்தியத்தடன்‌ பண்ணொடு பொருந்த அடவும்‌ வல்லவன்‌ 
என்பதனை நமக்கு வெளிப்படுத்திக்‌ காட்டுகிறார்‌ சம்பந்தர்‌ 


இதனால்‌ நமக்கு ஒரு உண்மையும்‌ புலப்படுகிறது. 
அதனால்தான்‌ ஐயாற்றில்‌ தியாகய்யர்‌ போன்ற இசை ஞானிகள்‌ 
தோன்றி இன்றளவும்‌ சதா இசை முழங்கிக்‌ கொண்டுள்ளனர்‌ 
போலும்‌ என அறிகிறோம்‌. மற்றொன்று ஐயாற்றில்‌ தஞ்சை 
மாமன்னன்‌ இராசராசன்‌ காலத்தே, நக்கன்‌ அம்பலக்கூத்தி, நக்கன்‌ 
பொன்னு, நக்கன்‌ அருண்மொழி போன்ற அடல்மகளிர்‌ பலர்‌ 
அலயத்தே இருந்தனர்‌ என்பதும்‌, இங்கிருந்து தஞ்சை பெரிய 
கோயிலுக்கு 20 தளிச்சேரிப்‌ பெண்கள்‌ சென்றிருந்தனர்‌ என்பதும்‌ 
இக்கோயில்‌ கல்வெட்டால்‌ அறிகிறோம்‌. பாடலுக்கு மட்டுமல்ல 
அடலுக்கும்‌ தலைசிறந்த நகரமாயிலங்கியது ஐயாறு என்பதறி 


கிறோம்‌. ஐயாற்றிறைவனே 


199 
"ஆடுமாறு வல்லானு மையாறுடை ஐயனே !" 


எத்தகைய அடலை அடுகறார்‌ என்பதையும்‌ ஈற்றுப்‌ 
பாடலின்‌ முதலடி.யில்‌ அறிவிக்கிறார்‌ ஞானசம்பந்தப்‌ பெருமான்‌, 


“பலிதி ரிந்நுழல்‌ பண்டங்கள்‌ மேயவை யாற்றினைக்‌ 
கலிக டந்தகை யான்கடற்‌ காழியர்‌ காவலன்‌ 
ஓலிகொள்‌ சம்பந்த னொண்டமிழ்‌ பத்தும்‌ வல்லார்கள்‌ போய்‌ 
மலிகொள்‌ விண்ணிடை மன்னிய சீர்‌ பெறுவார்‌ களே. ஞான சமம்‌ 142 - 12 
* பண்டாரங்கக்‌ கூத்து: 

பண்டங்கன்‌ என்பது “பாண்டரங்கம்‌” என்ற ஒருவகைக்‌ 
கூத்தாகும்‌. கூத்துவகை பதினொன்றில்‌ முக்கண்ணன்‌ அடும்‌ கூத்து 
பாண்டரங்கக்‌ கூத்தாகும்‌. அதனை சதா DA கொ ண்டுள்ளான்‌ 
நம்‌. ஐயாறன்‌. என்பதை அறிகிறோம்‌. அதற்கு அகச்சான்றாக 
“பற்றார்‌ பசுபதி பாண்டரங்கா என்றேன்‌ நானே ... ஐயாறன்னே" 


என அப்பரடிகளும்‌ i 
கலித்தொகை : கடவுள்‌ வாழ்த்து 


அறறி யந்தணர்க்‌ கருமறை 'பலபகர்ந்து..... 

மண்டமர்‌ பலகடந்து மதுகையால்‌ நீறணிந்து 

பாண்டரங்க மாடுங்காற்‌ பணையாழி லனைமென்றோள்‌ 

வண்ட்ரற்றுங்‌ கூந்தலாள்‌ வளர்தூக்குத்‌ தருவாளோ; .8 10 
என வருவதும்‌ காணலாம்‌. 

கூத்து எங்கும்‌ நிறைந்த சிவமூர்த்திக்கே உரியது ஐந்தொழிற்‌ 
- கூத்தாகும்‌. இவை தில்லையில்‌ மட்டுமல்ல எல்லாத்‌ தலங்களிலும்‌ 
பரமேஸ்வரனது திருநடனம்‌ வணங்கப்‌ படுறெதென்றாலும்‌ 
சிறப்பாக அரூரிலும்‌, ஐயாற்றிலும்‌ இருஊர்‌ எம்மான்களும்‌ 
குறிப்பிட்ட நடனத்தை ஆடிக்‌ கொண்டுள்ளனர்‌. இதனை தமிழ்த்‌ 
திருமுறையில்‌ ஞானசம்பந்தப்‌ பெருமான்‌ வாக்கால்‌ நாம்‌. 
அறியும்பொழுது ஒரு வியப்பும்‌ மகிழ்வும்‌ கொள்கிறோம்‌. 


லெப்பதிகாரம்‌ - அரங்கேற்றுக்காதை வரி 14.2 உ.வே.சா: 1944 
கலித்தொகை - கடவுள்‌ வாழ்த்து பாகனேரி காசி விசுவநாதன்‌ பதிப்பு 


200 


“அரூரமர்ந்த அரசே போற்றி, சீரார்‌ திருவையாறா . 
போற்றி” என இணைத்து மணிவாசகப்‌ பெருமான்‌ கூறுதற்கேற்ப 
திருவாரூர்‌ தியாகேசர்‌ அஜபாநடனம்‌ அடுவது போலவே, 
ஐயாற்று - ஐயாறப்பரும்‌ 'பாண்டரங்கம்‌' ' . எனும்‌ கூத்தை 
அடுகின்றார்‌. தியாகராஜர்‌ - தியாகவிடங்கர்‌ (சோமாஸ்கந்தர்‌) 


ஐயாறப்பர்‌ ஓலோகவிடங்கர்‌ (சோமாஸ்கந்தர்‌) 

“அந்திப்பிறை யணிந்தாடும்‌ ஐயாறன்‌ அடிததலமே” 

“ஆடல்‌ அமர்ந்துரைகின்ற ஐயாறு" என அப்பர்‌ பெருமான்‌ 

கூறுவதற்கேற்ப | 

தியாகவிடங்கர்‌ அமர்ந்து கொண்டே அடும்‌ 
“அஜபாநடனம்‌” போலவே, ஐயாறப்பராயெ ஓலோகவிடங்கரும்‌ 
அமர்ந்தாடும்‌ * 'பாண்டாரங்கக்‌"கூத்தை அடுகின்றனர்‌ என்பதை 
அறிகிறோம்‌. தியாகராஜர்‌ அடும்‌ அஜபா நடனம்‌ புகழுடன்‌ 
விளங்குறெது. ஐயாறப்பர்‌ அடும்‌ பாண்டரங்கம்‌ இன்றும்‌ உலா 
வந்து உள்நுழையும்‌ போது அடும்‌ கூத்தாகும்‌. எனவே, அது 
பாண்டாறங்கம்‌ கூத்து என்ற பெயர்‌ அறியாமலேயே இன்றும்‌ 
நடைபெற்று வருகிறது. இனியாவது இதன்‌ பெயரை யாவரும்‌ 
அறிந்து கொள்ள வேண்டுகிறோம்‌. 


எனவே, ஞானசம்பந்தப்‌ பெருமான்‌ அக்கூத்தோடு தாமும்‌ 
ஒன்றி மயங்கி, அழங்காற்படுகின்றார்‌ ' என்பதனைச்‌ சேக்கிழார்‌, 
“பாடினார்‌, ஆடினார்‌ பண்பினொடுங்‌ கண்‌ பொழிநீர்‌ பாய” எனப்‌ 
பாடித்தாம்‌ அனுபவித்த இன்பத்தை நாமும்‌ அனுபவிக்கச்‌ 
செய்கின்றார்‌. . 

ஞானசம்பந்தப்‌ பெருமானுக்கு ஐயாற்றெம்பெருமான்‌ 
அடும்‌ கூத்து அவரது அசுக்‌ கண்களில்‌ அப்படியே நன்கு 
தெரிறெது. தக்கபக்க வாத்தியங்களும்‌ அவர்‌ காதுகளில்‌ 
ஒலிக்கின்றன. அவை என்னென்ன என்பதை 

“பாடல்‌ வீணை முழவம்‌ குழல்‌ மொந்தை பண்ணாகவே 

ஆடுமாறு வல்லானும்‌ ஐயாறுடை ஐயனே” 

எனத்தாம்‌ அறிந்து கூறியதோடு அவர்‌ அடும்‌ 
பாண்டரஙகக்‌ கூத்தோடு தாமும்‌ இணைந்த நிலையில்‌ அவ்வாடல்‌ 


201 , 
சந்தத்தோடு, அவரே அடிப்பாடுகிறார்‌. அது மட்டுமல்ல 
அவரோடு நம்மையும்‌ பாடவைத்து ஆடவைக்கின்றார்‌ இதோ 
பாருங்கள்‌ பதிகம்‌ முழுதும்‌. அடுவது போலவே அமைந்துள்ளது. 
சந்த இனிமை என்ன அருமை 


இரண்டாம்‌ திருமுறைதிருவிராசம்‌ பண்‌ இந்தளம்‌ பதிக 
எண்‌ 168. 5. பதிகம்‌: இருத்திகழ்‌ மலைச்சிறுமி | 

கட்டுவட மெட்டுமுறு வட்டமுழ வத்தின்‌ 

“கொட்டுகர மிட்டவொலி ,தீட்டும்வகை நந்திக்‌ 

| கிட்டமிக நட்டமவை யிட்டவ ரிடஞ்சீர்‌ 

வட்டமதி லுட்டிகழும்‌ - வண்திருவை யாறே. 

அதாவது எட்டுவடங்‌ கொண்டு கட்டிய முழ்வங்கொண்டு 
நந்திதேவர்‌ கொட்ட பெருவிருப்புடன்‌ திருக்கூத்து வகைகளை யன்‌ 
அடுமிடம்‌ மதில்‌ சூழ்ந்த கோயிலுடைத்‌ இருவையாறேயாகும்‌. 

| “வென்றிமிகு தாரகன்‌ தாருயிர்‌ மடங்கக்‌ | 

கன்றிவரு கோபமிகு காளிகத மோவ 

நின்றுநட மாடியிட நீடுமலர்‌ மேலால்‌ 

மன்றன்மலி யும்பொழில்‌ கொள்வண்திரு வையாறே 168 5 

தாரகாசுரனின்‌ உயிர்‌ மடிய, கோபத்தோடு வரும்‌ 
. காளியின்‌ சினம்‌ நீங்க, எதிர்‌ நடமாடிய ஐயனின்‌ இடம்‌ சோலை 
சூழ்ந்த திருவையாறு என்றெல்லாம்‌ ஐயாற்றண்ணல்‌ தம்‌ அற்புதச்‌ 
சிறப்பை அடலழகை ஞானசம்பந்தப்‌ பெருமான்‌ இதுவரை ஐந்து 
பதிகங்களில்‌ தாம்‌ பாடியுள்ளதைப்‌ பார்த்தோம்‌. பாடல்களின்‌ 
திறம்‌ என்னே அருமை! 
4,5,6 திருமுறைகள்‌: 

திருநாவுச்கரசரால்‌ பாடப்பெற்ற “தேவாரம்‌” அமாம்‌. 

காலம்‌ கி.பி. 600 681 

தேவாரம்‌: தே : தெய்வத்தின்‌ மீது, வாரம்‌ அன்பால்‌ 
பாடுவது. தொல்காப்பியத்தும்‌, சிலப்பதிகாரத்தும்‌ 'வாரரப்பாடல்‌” 
பற்றிய குறிப்புகள்‌ வருகன்றன. எனவே தேவனைப்‌ பற்றிய 
வாரப்‌ IFAD வகையைச்‌ சார்ந்ததாகும்‌ தேவாரம்‌. ்‌ 


“202 


தேவாரப்‌ பாடல்கள்‌: பசு போத மற்று இறையருளால்‌ 
மொழியப்‌ பெற்றனவாயும்‌, இறைவன்‌ அருளை உயிர்கள்‌ 
எய்துதற்காக்‌ காரணமாயும்‌, இறைவன்‌ . அருட்டிறத்தை 
எடுத்தியம்ப வல்லதாயுமுள்ள து. 
இருநாவுக்கரசெனினும்‌, அப்பர்‌ எனினும்‌ ஒருவரே. 
“சொற்குறுதிக்கு அப்பர்‌” என்பர்‌, இவரது பாடல்கள்‌ 
அகவிருளைப்‌ போக்கி உள்ளத்தில்‌ உண்மை ஒளி உண்டாக்கும்‌. 
அனுபவ உண்மை நிறைந்தவை, தெய்வமணம்‌, கமழுபவை, திரு 
நேரிசை, குறுந்தொகை போன்ற பலபாக்களுக்கு உரமும்‌, 
ஊக்கமும்‌ அளித்துள்ளார்‌. “தாண்டகம்‌” இவரால்‌ சிறப்புப்‌ 
பெற்றதால்‌. தாண்டகவேந்தர்‌ எனப்பட்டார்‌. பதிகம்‌ என்பதற்‌ 
கேற்ப பத்து பாடல்களே இருக்கும்‌. பத்தாவது . பாடலில்‌ 
இராவணனை அடர்ந்த வீரம்‌ பேசப்படும்‌. முன்னமிவர்‌ வாசே 
முனிவராயிருந்த காலத்து எதிரில்‌ இராவணன்‌ கயிலையைத்‌ தூக்கி 
இடர்ப்படுவதைக்‌ கண்டார்‌. வருந்தி, இரங்கி 'சாமகானம்‌ பாடு' 
என உதவியதற்குப்‌ பரிசாக இப்பிறவிக்‌ கிடைத்தது. அதனால்‌ 
இராவணனை மறவாது பாடுகிறார்‌ போலும்‌, 
தேவாரத்தைப்‌ பண்ணாங்கமாகவும்‌. பாடலாம்‌. 
சுத்தாங்கமாகவும்‌ பாடலாம்‌ என்பதற்காகவே திருநேரிசை, 
திருவிருத்தம்‌, திருத்தாண்டகம்‌ எனப்‌ பலப்‌ புது வழிகளில்‌ பாடிக்‌ 
காட்டியுள்ளார்‌. இசையில்‌ இதுவரை எவரும்‌ செய்யாத புதுமுறை. 


திருப்பதிக வரலாறு 

கயிலை மலையைக்‌ காணக்‌ காதலித்த கலைவாய்மைக்‌ 
காவலனாராயை நாவுக்கரசர்‌ கால்‌ தேய, கைதேய, மார்பு நைய, 
எலும்பு முறிய தவழ்ந்து, ; சென்றார்‌. . இந்நிலையில்‌ பரமர்‌ 
முனிவராகத்‌ தோன்றி, “மானுடர்‌ கயிலை காண இயலாது, 
மீள்வதே உன்‌ கடன்‌” என்றவுடன்‌ “ஆளும்‌ தாயகன்‌ சுயிலை 
கண்டல்லால்‌ மாளும்‌ இவ்வுடல்‌ கொண்டு மளைன்‌” என்றார்‌. 
இவரது உறுதிக்கண்ட இறைவர்‌, 'நாவுக்கரசரே எழுந்திரு' என்று 
கூறிக்‌ கயிலைக்‌ கோலத்தை ஐயாற்றில்‌ காண்க என்றார்‌. 
அங்கிருந்த குளத்தில்‌ மூழ்க, உலகெலாம்‌ வியக்குமாறு 


. 203 
திருவையாற்றில்‌ எழுந்து நின்றார்‌. அவர்‌ கண்களில்‌ பட்ட யாவும்‌ 
'சிவசக்தி ' வடிவமாகவே காட்சியளித்தன. வெள்ளி வெற்பில்‌ 
_ கயிலைப்‌ பரமனின்‌ காட்சியைக்‌ கண்களால்‌ முகந்து கொண்டார்‌. 
உருகினார்‌., அடினார்‌ பாடினார்‌. , அழுதார்‌, அவர்‌ சண்ட 
காட்சியை உள்ளவாறு அகம்‌ களித்துப்‌ பாடினார்‌. அப்‌ பாடல்‌ 
இதோ நான்காம்‌ திருமுறை “கண்டறியாதன கண்டேன்‌” பண்‌ 


காந்தாரம்‌ 


6. பதிகம்‌ : மாதர்‌ பிறைக்‌ கண்ணியானை: 
“மாதர்ப்‌ பிறைக்கண்ணி யானை மலையான்‌ மகளொடும்‌ பாடிப்‌ 
போதொடு நீர்சுமந்‌ தேத்திப்‌ புருவா ரவர்பின்‌ புருவேன்‌ 
யாதுஞ்‌ சுவடு படாமல்‌ ஐயா றடைகின்ற போது 
காதன்‌ மடப்பிடி யோடுங்‌ களிறு வருவன கண்டேன்‌ 
கண்டே னவர்‌ திருப்‌ பாதங்‌ கண்டறி யாதன கண்டேன்‌.” 1 
அருமையான திருப்பதிகம்‌, சிவநேயச்‌ செல்வர்கள்‌ 
அனைவரும்‌ அன்றாடம்‌ அறிந்துணர்ந்து பாடும்‌ அற்புதப்‌ பதிகம்‌. 
அப்பர்‌ பெருமான்‌ கயிலையைக்‌ கண்ட கழிபேருவகையில்‌ எல்லை 
கடந்த அனந்தாதீதத்தில்‌ அனுபூதியாகத்தாம்‌ கண்டுணர்ந்த 
வற்றைத்‌ தெள்ளத்‌ தெளிவாகப்‌ பாடும்‌ கயிலைப்‌ பதிகம்‌. மாதொரு 
பாகனாய்த்‌ தலையில்‌ பிறைசூடி. சந்திரசேகரராய்க்‌ காட்சியமுளிய 
குறிப்பைப்‌ பாடல்தோரும்‌ தெரிவிக்கின்றார்‌. 
பொருள்‌ விளக்கம்‌ 
“மாதர்பிறைக்‌ கண்ணியானை மலையான்‌ மகளொடும்‌ 
பாடி.” வளர்சலும்‌ தேய்தலுமில்லாத அழகிய மூன்றாம்பிறைச்‌ 
சந்திரனை, கண்ணி = தலைமாலையாக அணிந்தவன்‌ என்பது 
பொருள்‌. இவ்வாறே ஒவ்வொரு பாடலிலும்‌ 2. போழிளங்‌ கண்ணி, 
~ 3. எரிபிறைக்‌ சுண்ணி, 4. பிறைஇளங்‌ கண்ணி, 5. ஏடுமதி, 6. தண்மதி, 
7. சடி.மதி, 8. விரும்புமதி, 9. முற்பிறை, 10. திங்கன்மதி, 11. வளர்மதி 
என்றெல்லாம்‌ சிறப்பித்துப்‌ பாடுகிறார்‌. இவ்வளவு சிறப்பித்ததன்‌ 
உட்பொருள்‌ என்னவாக இருக்கும்‌ என ஆய்ந்தபோது கிடைத்தப்‌ 


பல உண்மைப்‌ பொருள்கள்‌: - 


204 
1. தன்னை அடைக்கலம்‌ அடைர்‌ தாரை அழிவினின்றும்‌ காப்பாற்றி நலன்‌ 
... பல நல்குபவன்‌ என்றும்‌. | 
2, பிறையையும்‌ பாம்பையும்‌ தன்‌ சடையில்‌ ஓன்றாக அணிந்துள்ளதால்‌ ' 
< நீதியின்‌. திருவுரு , என்ற அவனது இயல்பினையும்‌, பி 
3 இல்ற்வன்து ஜம்பெரும்‌ தொழில்களுள்‌ இத்‌ காத்தல்‌ தொழிலை 
| சில்டிக்காட்டுவதர்கவும்‌, 
4, எளியோர்‌ பெரியோரை அடைந்தால்‌ ' சிறப்பினை அடைவர்‌ என்ற 
உண்மையையும்‌, 7 re 
5. தன்னை. அடைக்கலம்‌ அடைந்தோரின்‌ மனக்கோணலை நீக்குவான்‌ 
்‌ என்ற உயர்ந்த டொருளையும்‌ நமக்கு உணர்த்துகின்றன. a 
“போதொடு நீர்சுமந்தேத்தி புகுவார்‌ அவர்பின்‌ புகுவேன்‌"; 
| கமிலாயமாகக்‌ காட்சித்தரும்‌ ஆயாற்றுத்‌ . | திறாக்‌ 


செல்கிறார்கள்‌. அ/வர்களின்‌ பின்னே யானும்‌ புகுகின்றேன்‌. . 


“யாதும்‌ சுவடுபடாமல்‌ ஜயாறடைகின்றபோது” 
இமயமலையில்‌ இருந்த யான்‌ திடீரென BUTH எப்படி 
வந்தடைந்தேன்‌ ? கால்தேய்வு போன்ற உறுப்பழிவுச்‌ சுவடுகள்‌ 


| வியாறடைந்தேன்‌” என அனுபூதிநிலையில்‌ பாடுகிறார்‌... எனவே, 
இது ஓர்‌ அற்புதம்‌. அற்புதம்‌ என்பது விளக்சமுடியாதது; அதிசயம்‌ 
விளக்கமுடியும்‌, ண ரர... a 


| 205 

“காதல்‌ மடப்பிடியோடு களிறு வருவன கண்டேன்‌” 

அவர்‌ ஐயாற்றை வந்தடைந்த சமயம்‌ தம்‌ கண்களிற்‌ கண்ட 
காட்‌செளாகக்‌ களிறு தன்‌ பெண்‌ யானையுடன்‌ வருவதைப்‌ 
பார்த்தேன்‌. (இதே போல்‌ பாடல்தோறும்‌) கோழி, குயில்‌, மயில்‌, 
அன்றில்‌, பன்றி, குரங்கு, நாரை, கிளி, பசு போன்ற உயிரினங்கள்‌ 
'பலவும்‌ அணும்‌, பெண்ணுமாய்‌ கூடி மகிழ்ந்து வருவதைக்‌ 
_ கண்டேன்‌ எனப்‌ பாடுகிறார்‌. யாவற்றையும்‌ சிவசக்தி வடிவாகக்‌. 
கண்டார்‌. வெசத்து சதசத்திற்குக்‌ காட்டு தருகிறது. எனவே, 
அனுபூதி சித்தியாயிற்று. 
“கண்டேன்‌ அவர்‌ திருப்பாதம்‌ கண்டறியாதன கண்டேன்‌” 

உலருயிர்கள்‌ அணும்‌ பெண்ணுமாய்‌, அன்பும்‌ இன்பமும்‌ 
உற்றுக்‌ கூடிக்குலவித்‌ தோன்றிய காட்சி, சிவமும்‌ சக்தியும்‌ கலந்த 
சவயோகக்‌ காட்சியாக, சிவானந்தக்‌ காட்சியாக, அவருக்கு 
புலப்படவே, 'கண்டறியாதன கண்டேன்‌' எனக்‌ கனிந்துரைக்‌ 
கின்றார்‌. மாலயனும்‌ காண்டற்கரிய திருவடிக்‌ காட்சியும்‌, பிறைக்‌ 
கண்ணியுடைய திருமுடி.க்காட்சியும்‌, அம்மையப்பராய்‌ 
இணைந்து வந்த காட்சியும்‌ வாழ்வில்‌ யாரும்‌ கண்டதறியாதன 
வாய்‌, -தமக்குக்‌ கிடைத்த இன்ப அனுபவமாய்‌ முகிழ்க்சகவே 
“கண்டேன்‌ அவர்‌ திருப்பாதம்‌ கண்டறியாதன கண்டேன்‌” என 
எக்களிப்போடு பாடுகிறார்‌. காணாதன காட்டவும்‌ சேளாதன 
கேட்பித்தலும்‌ திருவடிக்‌ காட்சியின்‌ விளைவு. தாம்‌ காணும்‌ 
பொருள்களிடத்தெல்லாம்‌ இறைவனைக்‌ ்‌ காண்பதென்பது 
எல்லார்க்கும்‌ எளிதில்‌ ஏற்படும்‌ நிலையல்ல, பரிபக்குவமுள்ள 
அன்மாக்களுக்கு மட்டுமே ஏற்படும்‌ நிலையாகும்‌. இறைவனைக்‌ 
கண்டு அதன்‌ இறெப்பியல்புகளை அனுபவ பூர்வமாய்‌ இவள்‌ 
்‌ போற்றப்பட்டிருப்பதுபோல்‌ வேறு எவரும்‌ போற்றக்‌ கண்பு.லம்‌. 
நான்காம்‌ திருமுறை : “ஐயாறர்க்‌ காளாய்‌ நான்‌ உய்ந்தேனே” 


பண்‌ : பழந்தக்கராகம்‌ 


206 


7. பதிகம்‌ : விடகிலேனடி நாயேன்‌ ., . | 
a ஐயாற்றில்‌ ஒரு. வாவியில்‌ உலகெலாம்‌ வியப்பத்‌ தாம்‌ 
முந்த இருவடுட்‌ பெருமையும்‌, தம்‌ பெறலரும்‌ பேறும்‌ எண்ணிப்‌ 
பாரம்‌! பதிகம்‌, இதில்‌ கைலைநாதன்‌ _முன்ஃ.ிலை; ஐயாறா 


படர்க்கை 
கன்ணானாய்‌ மஃரியானாய்‌ கருத்தானாய்‌ யருத்தானாய... 
அண்ணனான pupii காளாய்நா னுயந்தேனே . 
உள்ளமும்‌ உருக்கும்‌ தகையவாய 


6 


ற்ற... அனைவர்‌ 
அடைந்துள்ள காண்ட 


முத்திசையும்‌ புற்பொன்கி மொய்பவளம்‌ கொழித்துந்த... 
நான்காம்‌ திருமுறை : “ஐயன்‌ ஐயறனா ரே” திருநேரிசை 


6. பதிகம்‌ : கங்கையைச்‌. சடையுள்‌ வைத்தாய்‌ .... 
சிவபிரானின்‌ திருவுருவ அடையாளங்களையும்‌, 
சிறப்பியல்புகளையும்‌ அருளிச்‌ செயல்களையும்‌ வியந்து எடுத்துக்‌ 
கூறுகின்றது. இப்பதிகத்தில்‌ வரும்‌ 
“இரப்பவர்க்‌ கீயவைத்தார்‌ ஈபவர்க்‌ கருளும்‌ வைத்தார்‌ 
கரப்பவர்‌ தங்கட்கெல்லாங்‌ கடுநர கங்கள்‌ வைத்தார்‌ 
பரப்புநீர்க்‌ கங்கை தன்னைப்‌ படர்சடைப்‌ பாகம வைத்தார்‌ 
அரக்கனுக்‌ கருளும்‌ வைத்தா ரையனை யாறனாரே” 10 
இச்செய்திகள்‌ இற்றை (ரா ன்றுச்‌ சமுதாய வாழ்வில்‌ நாம்‌ 
அடிக்கடி. நினைவு கூர்ந்து, 'பொன்னும்‌ மணியும்‌' போற்‌, போற்றி 
வாழ்வில்‌ FOL LINING. FA ஒழுகுதற்கு உரியனவாம்‌. 
நான்காம்‌ திருமுறை : “திருவையாறமர்ந்த தேன்‌" திருநேரிசை 


9. பதிகம்‌ " “குண்டனாய்ச்‌ சமணரோடே .. . . 

இப்பதிகம்‌ முழுதும்‌ அப்பர்‌ பெருமான்‌, தாம்‌ சமண 
Tou SO ena வாணாளை வீணாக்யெதை எண்ணி «GED 
ae /அன்றார்‌. இல்‌ சமண சமயக்‌ கோட்பாடுகளையும்‌ grh 
டடத டப்ப உணர்வின்றி அவரோடு உறுவ கொண்டிரும்‌ 
மதன்‌ என்பதை: 1d வருந்தி நெஞ்சிற்கு அறிவறுத்துகிறோர்‌, 


207 
பாசிப்பல்‌ மாசமெய்யர்‌ பலமிலாச்‌ சமணரோடு 
. நேசத்தால்‌ இருந்தநெஞ்சை நீக்குமா றறியமாட்டேன்‌ 
தேசத்தார்‌ பரவியேத்துந்‌ திருவையா றமர்ந்ததேனை . 
வாசத்தால்‌ வணங்கவல்லார்‌ வல்வினை மாயுமன்‌ றே, 4... 
அவரது உள்மனம்‌ மிகப்பெரிய தவற செ ய்துவி ட்டதாயம்‌, 
NBG மாற்றில்லை எனவும்‌ எண்ணி வருந்துனெறார்‌. 
நான்காம்‌ திருமுறை : “ஐயன்‌ ஐயாறனார்க்கே”திருநேரிகசை i 
10. பதிகம்‌ : "தானலாதுலகமில்லை . ... nr 
அவன்‌ உலகமாய்‌ உள்ளான்‌. உலகம்‌ அவன்‌ அடிமை, 
“ருதுவார்க்கு. வானுலகளிப்பான்‌. தொண்டு... செய்வார்க்கு 
_ உள்ளத்திருப்பான்‌. அனுபூதியில்‌ கண்டவர்க்கு அருள்வான்‌. 
“எரியலால்‌ உருவமில்லை யேறலா லேறவில்லை லு 
கரியலாற்‌ போர்வையில்லை காண்டகு. சோதியார்க்குப்‌. ட 
பிரிவிலா வமரர்கூடிப்‌ பெருந்தகைப்‌ பிரானென்றேத்தும்‌ 
அரியலால்‌ தேவியில்லை 'யையனை. யாறனார்க்கே 5 
அடியார்க்கு அருள்கொடுப்பவன்‌ குயிலை மலையான. 
நான்காம்‌ திருமுறை : “தொண்டனேனை தன்பொன்னபு.க்‌ 
ழெனையே செறித்தவா "திருவிருத்தம்‌ (பைரவி) 


11. பதிகம்‌ : குறுவித்தவா குற்றநோய்‌ .. . . 
சிவபிரான்‌ சூலைநோய்‌ மடுத்தருளித்‌ தம்மை 

ஆட்கொண்ட திறனைத்‌ திருநாவுக்கரசர்‌ மிகவும்‌ வியந்து 

எடுத்துக்கூறிப்‌ புகழ்ந்து போற்றுகின்ற பதிகம்‌. 

“மறப்பித்த வாவல்லை நோய்வினை காட்டி மறப்பித்தநோய்‌ 

துறப்பித்த வாதுக்க நோய்வினை தீர்ப்பா னுகந்தருளி 

சிறப்பித்த வாறடி யேனையை யாற னடிமைக்களே 

சிறப்பித்த வாதொண்ட னேனைத்தன்‌ பொன்னடிக்‌ ECipen cr Gus 8 

நான்றாம்‌ இருமுறை : “மயாறன பு.த்த்லமே 'தஇிறாவிமுத்தம்‌ 


208 

12: இரட்டைப்பதிக்ம்‌ : “சிந்திப்பரியன சிந்திப்பவர்க் கே... 
“சிந்திப்‌ பரியன சிந்திப்‌ பவர்க்கு சிறந்து செந்தேன்‌ 
முந்திப்‌ பொழிவன முத்தி கொடுப்பன மொய்த்திருண்டு 
பந்தித்து நின்ற பழவினை தீர்ப்பன பாம்புசுற்றி 
அந்திப்‌ பிறையணிந்‌ தாடுமை யாறனடித்தலமே” 

ஐயாறன்‌' அடித்தலம்‌ அவ்வளவு எளிய. தலமல்ல, 
சிந்திப்பரிய தலமாதலின்‌ இருபது திருப்பாடல்களில்‌ சிந்தித்‌ 
. துள்ளார்‌. ஐயாறன்‌ திருவடிகள்‌ சிந்திப்பதற்கு அரியன, சிந்தித்தவர்‌ 
மனத்தே செழுந்தேனைப்‌ பொழிவன , முத்தியளிப்பன, பழவினை 
தீர்ப்பன ஐயாறன்‌ திருவடிகளைப்‌ புகலாகக்கொண்டால்‌ 
நம்மைக்கடைத்தேற்றும்‌ தலம்‌ ஐயாறன்‌ அடித்தலம்‌. வேறெங்கும்‌ 
காட்டாற்கரிய இறைவனது அடியுள்ள இடம்‌ ஐயாறன்‌ 
அடித்தலமாகும்‌. திருவடிச்‌ சிறப்புடைய இப்பதிகம்‌ ஒவ்வொரு 
பாடலும்‌, மிக்க இனிமையும்‌, உருக்கமும்‌ வாய்ந்தன. இப்பதிகத்தில்‌ 
“எழுவாய்‌ இருவாய்‌; 'களித்துக்கலந்ததோர்‌”, 'உற்றா ரிலாதார்க்கு”, 
'பேணீத்‌ தொழுமவர்‌', “ஒதிய ஞானமும்‌' எனத்‌ தொடங்கும்‌ 
பாடல்கள்‌ எவருள்ளத்தையும்‌ கொள்ளை கொண்டு கரைவிக்கும்‌ 
இயல்பின, இதில்‌ 19 வது பாடல்‌ அருட்சக்திமிக்க வலுவடைய 
பாடல்‌, தெய்வீகப்பாடல்‌; உடனே பலன்‌ தருவது சான்பதற்குச்‌ 


Ne 


1 


சாது: 

“சுழூலார்‌ துயர்‌ வெயிற்சுட்டிடும்போது அடித்தொண்டர்‌ 
தன்னும்‌ நிழலாவன" எனும்‌ இத்திருப்பாட்டில்‌ அனுபவமாகக்‌ 
கண்டதோர்‌ உண்மை; 

w 

திருத்தொண்டர்‌ புராணத்திற்கு உரை எழுதிய கோவை 
சிவக்கவிமணி . இ.கே.சுப்பிரமணிய முதலியார்‌ வர்கள்‌ 
எழுதியுள்ள குறிப்புகள்‌: 

“பூல அண்டுகளுக்கு முன்‌ அச்சாள்புரம்‌ என வழங்கும்‌ 
நல்லார்ப்‌ பெருமணம்‌ தலத்திற்கு அரளுடைப்பிள்ளையார.து 


: னு ணன ளை ணை terete 
* திருத்தொண்டர்‌ புராணம்‌ (ி.சே.எஸ்‌. உரை) திருநாவுக்கரசு 
நாயனார்‌ புராணம்‌ (செய்யுள்‌ 1650 பக்‌. 643 ] 


209 
திருநாள்‌ தரிசிக்கச்‌ சென்றிருந்தேன்‌. கடும்‌ வெயிலில்‌ 16, 17 
நாழிகையளவில்‌. நாயனார்‌ இிருவீதிப்புறப்பாடு செய்து திருவீதி 
எழுந்தருளினர்‌. வைகாசி மாதம்‌ அதலால்‌ வெயிலின்‌ 
கொடுமையால்‌ பவனியில்‌ முன்செல்லும்‌ இசைவாணர்களும்‌, 
குடை, கொடிச்‌ சின்னம்‌ பிடி.ப்போர்களும்‌, பின்‌ செல்லும்‌ 
வேதபாராயண மறையவர்களும்‌, உடன்‌ வரலாற்றாது அங்கங்கும்‌ 
பக்கங்களில்‌ வீடுகளில்‌ அமைத்த பந்தரிடை ' ஊுங்கி 
வருவாராயினர்‌. பின்பற்றி வந்த தேவார பாராயணத்‌ இருக்‌ 
கூட்டத்தாரும்‌ விடாது பின்பற்றலானார்‌. ஆயினும்‌, வெயிலின்‌ 
கொடுமையினால்‌ நிற்கவும்‌ மாட்டாது, அன்புநிலையின்‌ 
நியதியினால்‌ விட்டு நீங்கவும்‌ மாட்டாது வருந்தினர்‌. அடியேனும்‌ 
உடன்‌ நின்றேன்‌. அது போழ்து தேவார ஐயா, “அவர்கள்‌ 
இத்திருப்பாட்டினை மனமுருகி ஓதினார்‌, 5 கணங்களுக்குள்‌ 
மேகம்‌ சூழ்ந்து ஞாயிற்றை மறைத்தது. பின்‌ அந்நாள்‌ முழுவதம்‌ 
ஞாயிறு காணப்படவில்லை. இஃது அடியேன்‌ உடனிருந்து கண்ட 
காட்சி, இதனைச்‌ சில அன்பர்களிடத்தில்‌ பேசிப்‌ போற்றிக்‌ 
கொண்டிருந்தேன்‌. கேட்டு மகிழ்ந்த அன்பர்கள்‌ சில அண்டுகள்‌ 
கழித்துத்‌ திருப்புக்கொளியூர்‌ அவினாசியில்‌ நாயனாரது 
திருநாளின்போது இவ்வாறு கொடிய வெயில்‌ பொறுக்கலாற்றாது 
அந்நிகழ்ச்சியினை நினைத்து இத்‌ திருப்‌ பாட்டினை ஒதினர்‌ உடன்‌ 
அதன்‌ பயனைப்‌ பெற்றதனையும்‌ மகிழ்ந்து எனக்கறிவித்தனர்‌. ்‌ 
நான்காம்‌ திருமுறை : 13 பதிகம்‌ “அந்திவட்டத்‌ திங்கள்‌ 
திருவிருத்தம்‌ ப 
இரண்டு பாடல்களே உள்ளன. 
“அந்தி வட்டத்‌ திங்கட்கண்ணியன்‌ ஐயாறமாந்து தந்தென்‌ 
புந்தி வட்டத்‌ திடைப்புக்கு 'நின்றானையும்‌ பொய்‌ என்பனோ ?" 
சிந்தி வட்டச்‌ சடைக்கற்றை யலம்பச்‌ சிறிதலர்ந்த 
நந்நிவட்டத்‌ தொடு கொன்றை வளாவிய நம்பனையே! 
என்ற வரிகள்‌ இறைவன்‌ ஒருவன்‌ உளன்‌ என்பது பொயர்‌. என்ற 
சமணர்‌ கூறி வந்ததை ஏற்க முடியாமல்‌ இிருறாவுக்கரசர்‌ 


இடர்ப்படுவதைப்‌ புலப்படுத்துறெது. 


210 
ஐந்தாம்‌ இருமுறை: “ஐயரறரே” (மாயாமாளவகெளள]) 
. திருக்குறுந்தொகை. . 
14. பதிகம்‌ : சிந்தை வாய்தலுளான்‌. 


நெஞ்ச ்‌ மென்பதோர்‌ நீள்கயந்‌ தன்னுளே 
வஞ்ச மென்பதோர்‌ வான்சுழிப்‌ பட்டு நான 
துஞ்சும்‌ போழ்து நின்‌ ஸனாமத்‌ திருவெழுத்‌ 
தஞ்சுந்‌ தோன்ற ` ` அருளூமை யாறரே 3 

இதில்‌ நெஞ்சை நீள்சுயமாக (குளம்‌) உழுவகம்‌ செய்து 
அதன்‌ சுமியாக வஞ்சம்‌ என்பதனைக்‌ குறிப்பிடும்‌ திருநாவுக்கரசர்‌ 
துஞ்சும்‌ பொழுதும்‌ நின்னாமத்‌ இருவெழுத்து ஐந்தும்‌ தோன்ற 
அருளும்‌ ஐயாறரே என்று இறைவனை வேண்டிக்‌ கொள்வது 
நாமும்‌ இறக்கும்‌ போது ஐந்தெழுத்தை மறவாது ஓதி ஐயாறன்‌ 
அருளைப்பெற வேண்டும்‌ . என்பதை நமக்கு இதன்‌ மூலம்‌ 
அறிவுறுத்துகிறார்‌. | 

ஐந்தாம்‌ இருமுறை: “வண்ணமு மாவர்‌ ஐயாறரே”... 
திருக்குறுந்தொகை 
15. பதிகம்‌: “சிந்தை வண்ணத்தராய்‌..... 

இப்பதிகம்‌ ஐயாறப்பரின்‌ பல்வகைப்‌ பண்புகளாகிய 
வண்ண நலன்களைப்‌ பாரித்து உரைத்துப்‌ பாடிப்பரவுகிறது. 

விரும்பும்‌ வண்ணமும்‌ வேதத்தின்‌ வண்ணமும்‌ 

கரும்பின்‌ இன்மொழிக்‌ காரிகை வண்ணமும்‌ 

விரும்பு வார்வினை தீர்த்திடும்‌ வண்ணமும்‌ 

அரும்பின்‌ வண்ணமு மாவரை யாறரே . 7. 

அறாம்‌ திருமுறை : ஐயாறனே! என்றென்றே நானரற்றி 
நைகன்றேனே ! திருத்தாண்டகம்‌ 


16 பதிகம்‌ : ஆரார்‌ திரிபுரங்கள்‌ நீறாநோக்கும்‌... 


இருவையாற்றுத்‌ திருத்தாண்டகங்கள்‌ இரண்டு உள்ளன. 
ஒவ்வொரு பாடலிலும்‌ “ஐயாறண்ணே என்றென்றே நானரற்றி 


றைனெறேனே"” என நைந்துருகிப்‌ பாடிப்‌ போற்றுகிறார்‌. நாவரசர்‌. 


217 


விண்ணோர்‌ தலைவனே யென்றேன்‌ நானே 

விளங்கும்‌ இளம்பிறையா யென்றேன்‌ நானே... 

அண்ணாஜ யாறனே யென்றேன்‌ நானே : 

யென்றென்றே நானரற்றி நைகின்றேனே 7 
எவ்வாறெல்லாம்‌ ` இறைவனை ்‌ வாய்மணக்க ்‌ ' நாவினிக்க, 
உளங்கனிய, ௮ை ழக்கு முடியுமோ அவ்வாறேல்லாம்‌ தன்மையில்‌ 


அன PACH car நானே என உனமுருகிப்‌ பாடுகிறார்‌. 


அறாம்‌ இருமுறை: “இருவையாறாகலாத செம்பொற்‌ 
சோதி” திருத்தாண்டகம்‌ 


17. பதிகம்‌: “ஓசையொலியெலாம்‌ ஆனாய்‌ நீயே... 


ஓசையொலியெலா மானாய்‌ நீயே 
உலகுக்கொருவனாய்‌ நின்றாய்‌ நீயே 
வாச மலரெலா மானாய்‌ நீயே... 
திருவையா றகலாத செம்பொற்‌ சோத்‌. 
இத்தாண்டகம்‌ பெரியோர்களால்‌. சிறந்ததாகத்‌ தேர்ந்‌ 
தெடுத்து பாடிப்‌ பரவி வருவதாகும்‌. இறைவனது பல்வேறு 
நிலைகளையும்‌ உ... உணர்ந்து இறைவனை 
முன்னிலைப்‌ படுத்திப்‌ பாடும்‌, பதிகம்‌ முழுதும்‌ இறைவன்‌ தனக்கு 
நல்லூரில்‌ திருவடி. தீக்கை அளித்தக்‌ குறிப்பை நன்றி மறவாது 
புலப்படுத்துகின்ற அருமையே அருமை. 
“எல்லா உலகமு மானாய்‌ நீயே 
ஏகம்ப மேவி யிருந்தாய்‌ நீயே 
நல்லாரை நன்மை யறிவாய்‌ நீயே 
ஞானச்‌ சுடர்விளக்காய்‌ நின்றாய்‌ நீயே 
பொல்லா வினைக எறுப்பாய்‌ நீயே 
புகழ்சசே வடியென்மேல்‌ வைத்தாய்‌ நீயே 
செல்வாய செல்வம்‌ தருவாய்‌ நீயே 
திருவையா றகலாத செம்பொற்‌ சோதீ. t 


212 

ஏழாம்‌ திருமுறை சுந்தரரால்‌ பாடப்பெற்ற திருப்பாட்டாகும்‌. 
காலம்‌ கி.பி, 690 710 -. | 

சுந்தரர்‌ பாடல்களில்‌ கவிநயம்‌, சொல்நயம்‌, பொருள்நயம்‌, 
மிக்குக்‌ காணப்படும்‌. 'நயத்திற்குச்‌ சுந்தரர்‌” என்பர்‌. இவரது 
பதிகங்களில்‌ இறைவன்‌ இயல்பும்‌, உயிர்களின்‌ இயல்பும்‌, உயிர்‌ 
வாழ்க்கையின்‌ இயல்பும்‌, உயிர்கள்‌ இறைவன்‌ திருவருளைப்‌ 
பெறுதலின்‌ இயல்பும்‌ இனிய செந்தமிழ்‌ நடையில்‌ கூறப்படு 
கின்றன. இறுதிப்‌ பாட்டில்‌ பதிக ஒதுபயன்‌ கூறும்‌. 

சுந்தரர்‌, சேரமான்‌ பெருமாள்‌ நாயனாருடன்‌ மலைநாடு 
. செல்லுங்கால்‌ காவிரித்‌ தென்கரைத்‌ திருக்சண்டியூரை வணங்கி 
- வெளியே வரும்பொழுது “திருவையாறு' எதிரே தோன்றியது. 
சேரமான்‌ திருவையாறு சென்று வழிபட விரும்பினார்‌. சுந்தரர்‌ 
காவிரியில்‌ வெள்ளம்‌ கரைபுரண்டோடியது கண்டு ஐயாறனைக்‌ 
“காவிரிக்‌ கோட்டத்தையாறுடைய அடிகளோ” என அழைத்து 
அறு வழிவிலகப்‌ பாடிய அற்புதப்‌ பதிகம்‌ அவர்‌ பாடிய பண்களில்‌ 
“காந்தாரம்‌ பஞ்சமம்‌" பதிகம்‌ i 

7ம்‌ திருமுறை பண்‌: காந்தார பஞ்சமம்‌ (கேதார கெளளை]) 
பதிக எண்‌ 77 > ie 
18. பதிகம்‌ : “பரவும்‌ N ர 
பரவும்‌ பரிசொன்‌ றறியேன்நான்‌ பண்டே உம்மைப்‌ பயிலாதேன்‌ 
.. இரவும்‌ பகலும்‌ நினைத்தாலும்‌ எய்த நினையமாட்டேன்‌ நான $ 
கரவில்‌ அருவி கமுகுண்ணத்‌ தெங்கங்‌ குலைக்கீழ்‌ கரும்பாலை 
அரவந்‌, திரைக்கா விரிக்‌ கோட்டத்து ஐயா றுடைய அடிகளோ!" 


கருத்து: ' 

- பொய்யாக்காவிரி வெள்ளத்தே பாக்கு தென்னங்‌ 
குலைகள்‌ அடித்துச்‌ செல்லும்‌ ஒலியோடு சுரும்பாலை எவன்‌ 
ஓசையும்‌ சேர்ந்து, ஒலிக்கும்‌ அலைகளையுடைய காவிரிக்‌ கலியில்‌ 
அமைந்த ஐயாற்றில்‌ ' எழுந்தருளிய பெருமானே! காவிரிக்‌ 
கோட்டத்தே அமர்ந்துள்ள ஐயாறா! உன்னைத்‌ துதிக்கும்‌ 
வகையறியாதவன்‌ நான்‌. பண்டு தொட்டுப்‌ பழகியும்‌ உன்‌ தன்மைப்‌ 


213 
புரியாதவன்‌. இரவு பகலாக நினைத்தும்‌ உன்னை அடைதற்குரிய 


வழிதெரியாதவனாய்‌ உள்ளேன்‌. 
“தாராசுரச்‌ சிற்பச்‌ சான்று : 


“யாறுடைய அடிகளோ” என அழைத்தபோது 
ஐயாற்றிறைவர்‌ ஒன்றும்‌ உணர்வால்‌ அனைவமும்‌ கேட்க “ஓலம்‌” 
என மொழிந்தருளினமையால்‌ பொன்னிரடி மேல்பால்‌ மலை 
யென ஒதுங்கி நின்று அரூரற்கு நெறிகாட்டியது. இந்நிகழ்ச்சியைத்‌ 
தாராசுரம்‌ இராசராஜேச்சுரத்‌ திருக்கோயில்‌ விமானத்தின்‌ 
அரைப்பட்டிகையில்‌ அமைக்கப்பெற்றுள்ள திருத்தோண்டத்‌ 
தொகை யடியார்களின்‌ வரலாற்றுச்‌ சிற்பங்களில்‌ ஒன்றாகிய 
உடைய நம்பிக்கு ஒலமென்றறாளில்‌ படு.” என்ற... தலைப்‌ 


பிலமைந்துள்ள சிற்பத்தில்‌ காணலாம்‌. 
*சிறபக்‌ காட்சி: 


(தென்‌ கண்‌, இடமிருந்து வலம்‌ கண்டியூர்த்‌ இருக்‌ 
கோயிலும்‌, ' சேரமான்‌ பெருமாள்‌. கைகுவித்து இறைஞ்சி உடன்‌ 
நிற்க காவிரியின்‌ . தென்கரையில்‌ நின்று கொண்டு வடகரை 
யிலுள்ள திருவையாற்றுக்‌. கோயிலை எதிர்தோக்சிய்‌ நிலையில்‌ 
வலத்திருக்கையினால்‌ அழைத்து நிற்கும்‌ தம்பியாறரரும்‌, அடுத்துக்‌ 
காவிரியாறும்‌, அதன்‌ பெருவெள்ளம்‌ பேல்‌ பால்‌ நிற்க நடுவில்‌ 
வழியுண்டாகும்படி அதன்‌ வடகரையிலுள்ள இெவையாற்றுக்‌ 
கோயிலினின்றும்‌ “ஓலம்‌” என்றதோர்‌ ஓசை தோன்றி விரிந்த 
அடையாளமும்‌, . அதன்படி. அற்றின்‌ நடுவிலே வழியமைத்‌ 
துள்ளமையும்‌, காவிரியாற்றுப்‌ பெருவெள்ளத்தில்‌ மீன்களும்‌, 
மரங்கள்‌ முதலியனவும்‌ செறிந்துள்ளமையும்‌ காணப்படுகிறது. 
பதிகச்‌ சுருக்கம்‌: 

ஐயாறுடைய அடிகளே! எங்கு சென்றாலும்‌ அங்கங்கே 
வந்து என்‌ மனத்தமர்ந்திருந்து முதல்நாள்‌ பழகிய பழக்கம்‌ 
போலவே கடைசிநாள்‌ வரை பழகிக்‌ காக்கக்‌ கூடியவன்‌. 
ஐயாறனே என்றும்‌, கூடிப்பிரியேன்‌ உன்‌ அராள்வழி நின்றும்‌ 


திருவையாறு கும்பாபிஷேக மலர்‌ 1971. சுந்தரர்‌ - பக்கம்‌ 124 


214 
சிறிதும்‌ விலகேன்‌ என்றும்‌, அடியேன்‌ தவறேதும்‌ செய்தேன்‌ 
. இல்லை, தவறிருப்பின்‌ தீர்த்தருள்வதும்‌ உன்‌ கடன்தானே, அதியம்‌ 
அந்தமுமான தலைவா பாம்பணி பரமா! தொழுவார்‌ துயர்‌ 


தீர்ப்பவனே! வடகரையில்‌ உன்திருக்கோயிலைக்‌ கண்டும்‌ 


வழிபடற்கு இயலாத யான்‌ மிக்கப்‌ பெரும்‌ பசயுடைய ஒருவன்‌ 
உணவாதற்குரிய ...நெற்கதிரைக்‌ கண்டு அதனை அரிசியாக்கி 
சமைத்துண்ணும்‌ வாய்ப்பினைப்‌ பெற முடியாதவன்‌ போன்ற 
நிலையில்‌ உள்ளேன்‌, யான்‌. அற்று வெள்ளத்தில்‌ எதிர்ந்து 
நீந்தமாட்டாதவனரயும்‌ உள்ளேன்‌. 
“கதிர்கொள்‌ பசியே யொத்தே ஞான்‌ கண்டேனும்மைக்‌ காணாதேன்‌ 
எதிர்த்து நீந்த மாட்டேன்‌ நான்‌ எம்மான்றம்மான்‌ தம்மானே” 9 
எனப்பாடுவார்‌. மேலும்‌, அடியார்களாகிய நாங்கள்‌ கூச்சத்துடன்‌ 
இருந்தாலும்‌ குணம்‌ கூற மறுக்கின்றேன்‌. குறிப்பறியாதவரோ நீர்‌? 
உன்‌ தொண்டனாகிய நான்‌ நும்மொடு பிணங்கியும்‌ உம்மை 
உணரப்‌ பெற்றிலேன்‌. நும்மை காணாத இந்நிலையில்‌ மீண்டும்‌ 
திருவாரூரே. திரும்பிச்‌ சென்று விடலாம்‌ என்று எண்‌ வ்றூம்‌ 
நிலைக்கு வந்துவிட்டேன்‌. இனி உன்‌ கடன்‌ என 
“கூடி யடியா ரிருந்தாலும்‌ குணமொன்றில்‌ வீர்‌ குறிப்பில்லீர்‌ 
ஊமடியிருந்தும்‌ உணர்கிலேனும்மை..... தேடி.யெங்கும்‌ 
காண்கிலேன்‌ திருவாருரே சிந்திப்பன்‌ 
என வருந்திப்‌ பாடியதும்‌ காவிரி வெள்ளம்‌ ஓங்கி aihe 
விலகி வழிவிட்டது என்பதனை அறிகிறோம்‌. 
எட்டாம்‌ திருமுறை: 
மணிவாசகரால்‌ அருளப்பெற்ற திருவாசகம்‌ 
காலம்‌ கி.பி. 850 925 
தண்ணார்‌ தமிழளிக்கும்‌ தண்பாண்பு. [BIT ban tt). GT 
திருவாதவூர்‌. எங்கோளாகிய மணிவாசகப்‌ பெருமாறாராவ்‌ 
அருளிச்‌ செய்யப்பெற்றவை திருவாசகமாகும்‌. (இதில்‌ பதி, பசு, பாள 
இலக்கணங்கள்‌. பகத்தவ்மை கெடுதல்‌, இழருவிஷ்ப ப 
மலபரிபாகம்‌, சத்திறி பாதம்‌, அடியரிலக்கணம்‌ (லிய பட்‌ uit ial 


சித்தாந்த சாத்திரச்‌ ச(ரத்துக்களை LETN ERA ; மா டள்ளார்கள்‌. 


215 


நயங்கள்‌, அணிகள்‌, உவமைகள்‌, சுவைகள்‌, பழமொழிகள்‌ 
முதலியன அடிகள்‌ வாக்கில்‌ செறிந்துள்ளன. இயற்கைப்‌ 
பொருள்களையும்‌ நிகழ்ச்சிகளையும்‌ கடவுள்‌ வடிவாகவும்‌, சக்தி 
சிவமயமாகவும்‌, உவமித்து விவரித்தலில்‌ அடிகள்‌ வல்லுநர்‌. மகளிர்‌ 
விளையாட்டுக்கள்‌ மூலம்‌ கடவுளுணர்ச்சியைப்‌ புகுத்திக்‌ காட்டும்‌ 
புது உத்தியைக்‌ கையாண்டுள்ளார்‌, பூவல்லி, அம்மானை, 
கோத்றும்பி, திருப்பொற்‌ சுண்ணம்‌, பொன்னூசல்‌ போன்ற 
பாடல்களைப்‌ பாடுவதில்‌ அடிகளுக்கு நிகர்‌ அடிகளே. சுருங்கக்‌ 
கூறின்‌, அடிகள்‌ திருவாக்கு யுவர்‌ உள்ளக்‌ 


கனிவையும்‌, முத்தியையும்‌ நல்கும்‌ பெற்றித்தாகும்‌ 


மணிவாசகப்‌ பெருமான்‌ இருவையாறழ்றிலிருந்து தது 
எப்பகுதியையும்‌ பாடவில்லையென்றாலும்‌ திருவம்மானை, திருப்‌ 
பொற்‌ சுண்ணம்‌, அசைப்பத்து, ஆய பகுதிகளில்‌ இருந்த இடத்தில்‌ 
இருந்து கொண்டே ஐயாற்றெம்மானை நினைந்து மிக உயர்த்தி மிச 
உருக்கமாகப்‌ பாடியுள்ளதைக்‌ காணலாம்‌. 


அண்ணாமலையில்‌ அருளிய திருவம்மானை: 
“கையார்‌ வளைசிலம்பக்‌ காதார்‌ குழையாட 
மையார்‌ குழல்புரளத்‌ தேன்பாய வண்டொலிப்பச்‌ 
செய்யானை வெண்ணீ றணிந்தானைச்‌ சேர்ந்தறியாக்‌ 
கையானை யெங்கும்‌ செறிந்தானை யனபாக்கு 
மெய்யானை யல்லாதார்க்கல்லாத . வேதியனை 
ஐயாறு அமர்ந்தானைப்‌ பாடுதுங்கா னம்மானாய்‌” 


கையில்‌ அணிந்திருக்கும்‌ வளையல்கள்‌ ஒலிக்கவும்‌, காதில்‌ 
அணிந்திருக்கும்‌ தோடுகள்‌ அசையவும்‌, கருமையான கூந்தல்‌ 
புரளவும்‌, அணிந்துள்ள மலர்களினின்று தேன்பெருகவும்‌ அதை 
நாடிய வண்டுகள்‌ ரீங்காரமிடவும்‌ செய்கின்ற அம்மையும்‌ செந்நிற 
மேனியும்‌ வெண்ணீறணிந்திருப்பவனும்‌, யாரையும்‌ இருகரங்‌ 
குவித்து வணங்காத சையையுடையவனும்‌, எங்கும்‌ நிறைந்திருப்‌ 
பவனும்‌, அன்பர்க்கு உண்மைப்‌ பொருளாய்‌ இருப்பவனும்‌, 
அன்பர்‌ அல்லாதார்க்கு இருந்தும்‌ இல்லாதவன்‌ போன்ற 
பேரறிஞனுமாயெ ஐயாற்றில்‌ அமர்ந்திருக்கும்‌ அப்பனை 
(ஐயாறப்பனை] அம்மையீர்‌ அம்மானை அட்டத்தில்‌ அவன்‌ 


பகமைப்பாடி. அடுவோமாக. 


216 


இப்பாடலின்‌ ஒரு. தனிச்சிறப்பு: 
அம்மாணை அட்டத்தில்‌ பெண்களின்‌ வளையல்‌, குழை, 
கூந்தல்‌, மலர்‌ வண்டு இவைகள்தாம்‌' அடி. ஆடி ஒலிக்னெறன. 
இவ்வைந்தும்‌ அம்மையின்‌ செயலாகவும்‌, 1, செக்கச்‌ F) eu fh g 
மேனியனாயம்‌, 2. வெண்ணீற்றுப்‌ பூச்சுடையனாயும்‌, 3, யாரையும்‌ 
வணங்குதலறியாக்‌ கையனாயும்‌, 4. எங்கும்‌ பரந்துள்ளவனாயம்‌ S. 
அன்பனாயும்‌ 6. அ௮ன்பரல்லாதார்க்கு அல்லாத 


அன்பர்க்கு 
அப்பனின்‌ செயலாகவும்‌ 


வேதியனாயுமுள்ள இவ்வாறும்‌ 
சொள்வர்‌. அம்மையும்‌ அப்பனும்‌ ஐந்தும்‌ அறுமாக உமையொரு 
கூறுடைய ஓயாறனாய்‌ ஐயாற்றில்‌ அமர்ந்த இவரைப்‌ பாடுவோம்‌ 
என்ற ஒரு பொருளும்‌ நமக்குக்‌ கிடைப்பது ஒழு தனிச்‌ 


சிற்ப்புடை.மையன்றோ ! 


மற்றொரு முக்கிய செய்தி: 
“சேர்ந்தறியாக்கையானை" என்பதற்கு அறிஞர்‌ பெரு 
மாக்களின்‌ தணிக்கருத்து: . மூத்த திருக்கோயில்‌ சிதம்பரம்‌. 
நாள்தோறும்‌ பிறதலங்களின்‌ மூர்த்திகள்‌ யாவும்‌ உலகிஹஙள்ள 
எல்லாச்‌ சிவகலைகளும்‌ ஒருசேர அர்த்தயாமத்தில்‌ சிதம்பரம்‌ 
வதனா வணங்கு அம்‌ மூர்த்தியள்‌ ஒடுங்குகின்றனவாம்‌. 
த.ுவையாஹ்று ஐயாறப்பர்‌ மட்டும்‌ சேர்ந்தறியாக்கையனாப்‌ 
இருசரங்குவில்னு எவரையும்‌ வணங்குதற்கு அவசியமில்லாத 
வனாய்ச்‌ “சேர்ந்தறியாக்கையனாய்‌" இங்குள்ளான்‌ என்ற அரிய 
பொருளையும வழங்குவர்‌, ஆன்றோர்‌ இவர்‌ திருவையாறகலஸாத 


 செம்யொற்சோதியல்லவா 
'தில்லையில்‌ அருளிய திருப்பொற்‌ சுண்ணம்‌: 

பலவகை மணப்பொருள்சகளை உரலில்‌ இட்டு மகளிரால்‌ 
இடிக்கப்படுவது பொற்சுண்ணம்‌. இது பொன்போன்றே 
நிறமுடையது. பொன்னும்‌ சிறிது சேர்த்து இறைவன்‌ 
திருமஞ்சனத்திற்காக இடிக்கப்‌ பெறுவது, இதனை பெண்கள்‌ 
பாடிக்‌ கொண்டே இடிப்பார்கள்‌, இதற்கு சுண்ணப்‌ பாட்டு எண்று 


பெயர்‌. 


217 


முத்து நல்தாமம்‌ பூமாலை தூக்கி 
முளைக்குடம்‌ தூபம்‌ நல்தீபம்‌ வைம்மின்‌! 
சத்தியும்‌ சோமியும்‌ பார்மகளும்‌ 
நாமகளோடு பல்லாண்டு இசையின்‌! 
்‌ சித்தியும்‌ கெளரியும்‌ பார்ப்பதியும்‌ | 
கங்கையும்‌ வந்து தவரிகொள்மின்‌! 
அத்தன்‌ ஜயாறன அம்மானைப்பாடி 
ஆடற்பொன்‌ சுண்ணம்‌ இடித்தும்‌ நாமே! 
பெண்களே! நம்‌ இல்லந்தேடி ஐயாறன்‌ வருகின்றான்‌. 
அவனை வரவேற்க அழகிய முத்து மாலைகளையும்‌ பூமாலை. 
களையும்‌ தொங்கவிடுங்கள்‌! மூளைக்குடத்தையும்‌, தாபகல 
சத்தையும்‌ இபத்தையும்‌ வையுங்கள்‌ ! சத்தி, சோமி, பூமா, சரசுவதி 
எல்லோரும்‌ கூடிப்‌ பல்லாண்டு பாடுங்கள்‌. சித்தி, கெளரி, பார்வது, . 
கங்கா எல்லோரும்‌ வந்து சாமரம்‌ வீசுங்கள்‌. ஐயாற்றெம்‌ 
பெருமானர்கிய நம்‌ தந்தையின்‌ பெருமைகளைப்‌ | பாடி. 
அவனுக்காக நாம்‌ பொற்சுண்ணம்‌ இடிப்போமடி வாருங்கள்‌. 
வந்துவிட்டார்‌ வந்து விட்டார்‌. இதோ நம்‌ 
ஐயாற்றெம்பெருமான்‌. அவர்‌ புகழ்பாடி மணத்தூள்‌ இடிப்போம்‌. 
அவர்மீது தூவுவோம்‌. என மகளிர்‌ ஒருவரையொருவர்‌ கூவி 
அழைத்துக்‌ குதூகலிக்கின்ற இதன்‌ அழகே அழகு. 
திருப்பெருந்துறையிலருளிய ஆசைப்பத்து 
கையால்‌ தொழுது உன்கழல்‌ சேவடிகள்‌ 
` கழுமத்‌ தழுவிக்‌ கொண்டு 
எய்யாது என்தன்‌ தலைமேல்‌ வைத்துஎம்‌ 
பெருமான்‌ பெருமான்‌ என்று 
ஐயா என்தன்‌ வர்யால்‌ அரற்றி. 
அழல்சேர்‌ மெழுகு ஓப்ப 
ஐயாற்று அரசே ஆசைப்‌ பட்டேன்‌ 
கண்டாய்‌ அம்மானே! 8 
எம்பெருமானே! மனம்‌, மொழி, மெய்கள்‌ பொருந்த | 


இருசரங்குளித்து உன்னை என்றும்‌: வணங்கவும்‌, சிவந்த உன்‌ 
எரும ie கடுகி கொண்டவனாய்‌ சிலிம்‌ 


218 


தளராமல்‌ என்தலைமேல்‌ வைத்துக்‌ கொண்டு மகிழ்ச்சியில்‌ 
இளைத்தாடவும்‌ அருள்புரிவாய்‌, மேலும்‌, அனந்தாஇதத்தில்‌ 
எம்பெருமானே! எம்பெருமானே! ஐயா! ஐயா! ஐயாற்றரசே 
என்றெல்லாம்‌ வாயினால்‌ புலம்பியும்‌, கண்களாற்‌ கசிந்து கண்ணீர்‌ 
மல்கியும்‌, தழலது கண்ட மெழுகாய்‌ உள்ளமுருகவும்‌, துரியாதீத 
நிலையில்‌ நிற்கவும்‌ நான்‌ அசைப்படுகிறேன்‌. அம்மானே அருள்‌ 
புரிவாயாக. ' 

எம்‌ தலைவனே! என்னிடம்‌ பொருந்தியுள்ள இவ்வாசை 
தனைக்‌ கண்டீரா? பேராசையைப்‌ பார்த்தீரா! பொருத்தமான 


அசைதான்‌ என்றாலும்‌ யாருக்கும்‌ எளிதில்‌ இந்நிலை ஏற்படாது. 


o எளியேனரயெ எனக்கு இந்நிலை ஏற்பட கருணை பாலிக்க 
.. வேண்டுகின்றேன்‌. அது நீர்‌ நினைத்தால்‌ தான்‌ இட்டும்‌. உன்‌ 
5 அருள்துணை ஒன்று மட்டும்‌ இருந்தால்‌ போதும்‌, இந்நிலை 
இயல்பாக வந்து விடும்‌. என்றெல்லாம்‌ ஐயாற்றெம்மானை 


Boig: ரசு அம்மானையிலும்‌ பொற்சுண்ணத்திலும்‌ அடிப்பாடிய 


மணிவாசகப்‌ பெருமான்‌ அராக்‌ காதலின்‌ விளைவை அன்பின்‌ 
முதிர்ச்சியை டுவ்வாசைப்‌ பத்திலும்‌ கொட்டித்‌ தீர்தது விடுகிறார்‌. 


என்னே அருமை பாட்டின்‌ இனிமை 


பத்தாம்‌ திருமுறை: 
BOOM tees அருளிய திருமந்திரம்‌ 

தேவாரமூவள்‌ காலத்திற்கு . முந்தியவர்‌ திருமூலர்‌ 
வாக்குப்படி. “ஒப்பில்‌ ஏழுகோடி. யுகமிருந்தேனே” அவர்க்கு 
அண்டுக்கணக்கே இல்லை எனலாம்‌. திருமூலர்‌ மூவாயிரம்‌ 


அண்டுகள்‌ சிவயோகத்தமர்ந்து, ஆண்டுக்கொரு திருப்பாடலாக 


மூவாயிரம்‌ மந்திரங்கள்‌ அருளிச்‌ செய்தவர்‌. 


சிவனுக்கு இணையான தெய்வமோ ஒப்பான நிகரான 
தெய்வமோ எங்கு தேடினும்‌ கட்டா இல்லை இது ஐயாறனின்‌ 
பொன்னவிர்‌ சடை மூடி. பிரகாரத்தே பரந்து விரிந்து கடந்தலை 


உணர்த்துவதாசக்‌ கொள்ளலாம்‌. 


219 


“சிவடீனா டொக்கும்‌ தெய்வந்‌ தேடினும்‌ இல்லை 

அவனோ, டொப்பார்‌இங்கு யாவரும்‌ இல்லை 

புவனங்‌ கடந்தன்று பொன்னொளி மின்னுந்‌ 

தவளச்‌ சடைமுடித்‌ தாமரையானே |" 

டித்‌ a 

சிவன்‌” எனும்‌ சொல்‌, 'மங்கலம்‌' அல்லது 'நன்மை' என்று 
பொருள்படும்‌. “சிவம்‌ நன்மை குறுணி முத்தி" என்பது சூடாமணி 
நிகண்டு. “எல்லா உயிர்களுக்கும்‌ எப்பொழுதும்‌ நன்மையைச்‌ 
செய்தலாற்‌ சிவம்‌” என்று திருக்கோவையாருக்கு உரை எழுதிய 
பேராசிரியர்‌ கூறுகிறார்‌. உண்மை, அறிவு, இன்பம்‌ சச்சிதானந்தம்‌) 
என்னும்‌ மூன்றின்‌ நிலைக்களமே சிவமாகும்‌. எப்பொருள்‌ 
அறிவுமயமாயிருந்தது அனைத்துயிர்களுடைய அறிவை 
விளக்குமோ அதுவே சிவம்‌; எப்பொருள்‌ எல்லா உயிர்களும்‌ 
துகர்கின்ற இன்பத்துக்கு இடமாய்‌ நிற்குமோ அதுவே சிவம்‌. 


“சிவனெனும்‌ நாமம்‌ தமக்கேயுரிய செம்மேனியம்மான்‌” 
ஐயாற்று செம்பொற்‌ சோதிப்‌ பெருமான்‌ “இதனைத்‌ திருமலர்‌ தம்‌ 
வாக்கில்‌ 

ஆர்‌அறி வார்‌ எங்கள்‌ அண்ணல்‌ பெருமையை 

ஆர்‌அறி. வார்‌ அவ்‌ வகலமும்‌ நீளமும்‌ 

போர்‌அறி யாதபெருஞ்‌ சுடர்‌ ஓன்‌ றதின்‌ 

வோஅறியாமை விளம்புகின்றேனே. திருமந்திரம்‌ 32 

எங்கள்‌ சிவபெருமானது திருவருளின்‌ பெருமையை முற்ற 
உணர்வார்‌ எவருமிலர்‌. வரது பரப்பையும்‌ எவராலும்‌ உணர 
முடியாது. சொல்லுக்கும்‌ பொருளுக்கும்‌ அசுப்படாத பேரறிவுப்‌ 
பெருஞ்சுடராய்ச்‌ செம்பொற்‌ * சோதியாய்‌ உள்ளது. அதனை 
ஒப்புமை இல்லாத மெய்‌ நிலையை அறியாமல்‌ நான்‌ கூறத்‌ 
தொடங்கினேன்‌, ஏன தஇிருமுவரறே = செம்பொற்சோறிப்‌ 


பெருமானை வியந்து கூறியதாகக்‌ கொள்வோம்‌. 
! அம்‌ திருமுறையில்‌ “ஐயடிகள்‌ காடவர்கோன்‌” பாடி.ய 
கேத்திர வெண்பா: “குந்தி நடந்து...” 


(இவரது காலம்‌ கி.பி. அறாம்‌ நூற்றாண்டென்பர்‌] 


220 


ஐயடிகள்‌ காடவர்கோன்‌ 

பல்லவர்குல மன்னர்‌ மரபில்‌ தோன்றியவர்‌, கலியும்‌, 
பகையும்‌ நீங்கக்‌ காஞ்சியில்‌ சிவநெறியால்‌ நீதியொடு அரசோச்சி 
வந்தவர்‌. தென்தமிழும்‌, வட மொழியும்‌ பன்னுகலை : பணி 
அண்டர்பிரான்‌ அமர்ந்துறையும்‌ அலயங்கள்‌ 


செய்யவும்‌, 
பலகண்டிறைஞ்சவும்‌ விரும்பினார்‌. அதற்கு அரசாட்சி : 
இன்னலாயுள்ளதெனக்‌ கருதித்‌ தன்‌ மகனிடம்‌ ஆட்சிப்‌ 


பொறுப்பைத்‌ தந்து திருக்கோயில்‌ பல செல்வாராயினர்‌. முதலில்‌ 
இருச்சிற்றம்பலத்தே அடல்புரியும்‌ செஞ்சடை ்‌ நிருத்தனார்‌ 
திருக்கோயில்‌ புக்கு, திருக்கூத்தன்‌ புகழைச்‌ செந்தமிழின்‌ 
வெண்பாவால்‌ பாடினார்‌. அடுத்து HUGIGE சிறப்புறத்‌ தெரிந்த 
கோயில்‌ ஐயாறாகும்‌. 

திருமுறைகளில்‌ ஐயாறு பலபடப்‌ பலராலும்‌, சிறப்பிக்கப்‌ 
பெற்றிருந்தாலும்‌, ஐயடிகள்‌ காடவர்கோனால்‌ “ஐயாறு” 
என்பதற்கு ஐ +o “ஐந்தெழுத்தை ஒதுதலின்‌ வழியாக இன்பம்‌ எய்தி 
வீடு தரும்‌ ஐயாறு” எனும்‌ அரும்பொருளை உணர்த்தப்‌ பெறும்‌ 
அருமைப்பாட்டை அறிகிறோம்‌. ஐயாற்றின்‌ அருமை பெருமை 
“களை அவர்‌ நன்கறிந்து கொண்டு தமக்கும்‌ பிறர்க்குமாக 
அறிவுறுத்துகின்றார்‌. யாக்கைநிலை யாமை யாவரும்‌ அறிந்த 
ஒன்றுதான்‌ எனினும்‌, முதுமை முதிர்ந்தால்‌ எந்நிலை நேரும்‌ 
அதன்‌ இயல்பு எத்தகைய, அந்நேரத்து நாம்‌ செய்ய வேண்டிய 
கடமைதான்‌ என்ன, என்பதையெல்லாம்‌ சுருக்கமாகப்‌ படம்‌ 
பிடித்துக்‌ காட்டுகிறார்‌. 
"குந்தி நடந்து குணிந்தொருகை கோலூன்றி 

' நொந்திருமி யேங்கி நுணத்தேறி வந்து ந்தி 

ஐயாறா வாயாறு பாயாமுன்‌ நெஞ்சமே 

ஐயாறு. வாயால்‌ அழை” 

அற்புதப்‌ பாடல்‌) ஐயடிகள்‌ காடவர்கோன்‌ நாயனாரால்‌ 
கண்டறிந்துரைத்த கருவூலமாகிய வெண்பா இது. கருர்‌ செல்லா 
வழியைச்‌ சொல்லித்‌ தருகிறது: 


221 


முதலபு.யில்‌, குந்தி நடக்கும்‌ முறையும்‌, குனிந்த நிலையில்‌ 
ஒருகை கோலூன்றிச்‌ செல்லும்‌ செலவும்‌, கிழப்பருவத்தின்‌ 
(PAT BS நிலையை உணர்த்தப்படுகிறது. 

இரண்டாமடியில்‌ நொந்து, இருமி ஏங்கி, நுரைத்தேறி 
என்பன முப்புப்‌ பிணியின்‌ கொடுமையைக்‌ தெரிவிக்கின்றன. | 


மூன்றாமடி.யில்‌ அமைந்த ஐயாறு என்பது ஐப்பகுதியாயெ 
கப்ம்‌ க்டடி தொண்டை . வழி பாய்ந்தால்‌ சொல்லெ; மாது பேச. 
முடியாத . நிலை தோன்‌, றுமாதலினால்‌ முன்னறி விப்பாக 
நான்காமடியில்‌ ஐயாற்று ஐயாறரை “ஐயாறா” என வாயால்‌ 
அழைத்துப்‌ பழகு என நல்லுபதேசம்‌ செய்றார்‌. இதே கருத்தை 
'ஐமேலுந்இி அலமந்தபோதாக அஞ்சேல்‌ என்றருள்‌ செய்வான்‌ 
அமருங்‌ கோயில்‌' என ஞானசம்பந்தரும்‌, 'ஐயாறே ஐயாறே 
என்பீராகில்‌ அல்லல்‌ தீர்ந்து அமருலகம்‌ அளலாமே” என அப்பர்‌ 
சுவாமிகளும்‌ கூறுவது ஒப்ப நோக்கத்‌ தக்கதாம்‌. ஐயாற்றுக்கேயுரிய 
சீர்சால்‌ சிறப்புக்கள்‌ இவை. | 
பன்னிரண்டாம்‌ திருமுறை: . 

சேக்கிழார்‌ அருளிய திருத்தொண்டர்‌ புராணம்‌ 

காலம்‌ : 12 அம்‌ நூற்றாண்டு 

தொண்டை நாட்டுக்‌ குன்றத்தூரில்‌ பிறந்தவர்‌. ௮னபாயன்‌ 
எனும்‌ குலோத்துங்க சோழனின்‌ அமைச்சராக இருந்தவர்‌. 
மன்னன்‌ ஜைனம்‌ சார்த்திருந்தவனைச்‌' சைவ சமயம்‌ சாரப்‌. 
| பெரியபுராணம்‌ பாடினார்‌. சிலப்பதிகாரம்‌ போன்று இதனையும்‌ 
i “தமிழ்நாட்டு (National Epic) தேசிய காவியம்‌ என்பர்‌. “பக்திச்சுவை 
நனிசொட்டச்‌ சொட்ட பாடிய கவிவளவராவார்‌” செயற்கரிய 
செயல்களைச்‌ செய்து வீடுபேறு பெற்ற 63 நாயன்மார்களது l 
வரலாறு பெரியபுராணம்‌ அகும்‌. இதனில்‌ இருவையாறு! பற்றிய 
குறிப்புகள்‌ அங்காங்கே விரவி வந்துள்ளவற்றைச்‌ காண்போம்‌, 

எடுத்த எடுப்பிலேயே சேக்கிழார்‌ பெருமான்‌ திருமலைச்‌ 
சிறப்பில்‌ உபமன்யு முனிவர்‌ தன்னுடன்‌ சூழ இருந்த 
சுத்தயோகியர்‌, வான்இசை எட்டியும்‌ மேற்பட: வந்த தென்திசைப்‌ 


222 
புண்ணியம்‌ யாதென வினவ, தென்இசைக்முப்‌ பெருமை சேர்க்கும்‌ 
இருத்தலங்கள்‌ பல உள்ளன. என்றருளி, 

“நங்கள்‌ நாதனாம்‌ நந்திதவம்‌ செய்து 
பொங்கு நீடருள்‌ எய்திய பொறபது 
கங்கை வேணிமலரக கனல மலாச 
s $ > 3 11 
செங்கை யாளர்‌ ஐயாறுந்‌ திகழ்வது. 
என்று முனிவர்‌ மூலமாகத்‌ திருவையாற்றின்‌ பழம்பெருமையைச்‌ 


சேக்கார்‌ பெருமான்‌ அருளிப்‌ போந்துள்ளார்‌. 


திருநாவுக்கரசு நாயனார்‌ புராணம்‌: ' 

இருதாவுக்கரசர்‌ தம்‌ வாழ்க்கையில்‌ செயற்கரிய செயல்‌ 
ஒன்றைச்‌ செய்தார்‌. இதுவரை நாயன்மார்கள்‌ பலரும்‌ காளந்திமை 
கயிலையாகக்‌ கருதி தலயாத்திரையை முடித்துக்‌ கொள்வர்‌. 
இவரோ தமது 80 வயதில்‌ காளத்தி சென்று வழிபட்டவர்‌, 
கயிலையையும்‌ காண விழைந்தார்‌. 

“பேன! திருக்‌ கயிலைமலை வீற்றிருந்த பெருங்கோலம்‌ 

காணுமது காதலித்தார்‌ கலைவாய்மைக்‌ காவலனார்‌” 


என்பார்‌ சேக்கிழார்‌ 

Moug கொடுமுடியாகிய எவரெஸ்ட்‌ சிகரத்தை (29.5.1953) 
எட்டிப்‌ பிடித்த டென்சிங்‌, ஹில்லேரி போன்று சந்திர 
மண்டலத்தில்‌ முதன்முதலில்‌ (21.7.1969) காலடி எடுத்து வைத்த 
ஆம்ஸ்ட்ராங்‌ போல விஞ்ஞானம்‌ பெருகியுள்ள இக்காலத்திலும்‌ 
சென்று அடையச்‌ சிரமமாக உள்ள கயிலாயமலையை 7 ர 
நுற்றாண்டிலேயே இன்றைக்கு 1300 அண்டுகட்கு முன்பே அப்பா 
சுவாமிகள்‌ காலினால்‌ நடந்து சென்றார்கள்‌. என்றா. er 
காரணமென்ன? திட்பம்‌ திருவருட்‌ சக்தியோடு கூடிய 
உளத்திட்டம்‌ தான்‌ காரணமாயிற்று. 

கயிலை காணும்‌ காதலே BMF RUUD உறுஇயும்‌ 2. ம. 
அத்துடன்‌ இறையருளும்‌ உறுதுணையாசக்‌ எ at hy, 
கால்தேய்ந்து, மார்புதேய்ந்து, புரண்டு சென்றவர்‌, Gia BLUNT 
கிடந்தார்‌. (Men Power) மனித சக்தி ஓயந்துவிட்டது, என்பதைச்‌ 
சேக்கிழார்‌, 


223 


“மெய்ப்பு meee: உறுப்ப மிந்தபின்‌ மெல்ல உவந்து முயற்சியும்‌ 
தப்பு றச்செய லின்றி அந்நெறி தங்கி னார்தமி ழாளியார்‌" 

என்பார்‌. “தமிழாளியார்‌” எனும்‌ அருந்தமிழ்ப்‌ பெயரைச்‌ 
சேக்கிழார்‌. . அப்பரடிகட்குச்‌ சூட்டுகிறார்‌. ' நாவுக்கு அரசர்‌ 
அல்லவா? தமிழால்‌ ஆளும்‌ னய அன்னார்‌, எனும்‌ கருத்தில்‌ 
“தமிழமாளியார்‌” என்றார்‌. 

அல்லலுற்று வருகின்ற அப்பர்‌ சுவாமிகளின்‌ அரும்பெரும்‌ 
பத்திமையைப்‌ பரமன்‌. நன்கு அறிவான்‌. நினைத்திருந்தால்‌ 
அங்கேயே கயிலையைக்‌ ` காட்டி அட்கொண்டிருக்கலாம்‌, 
காரைக்கால்‌ அம்மையார்‌, சுந்தரமூர்த்தி சுவாமிகள்‌ அ௫ூயோர்‌ 
மானிடச்‌ சட்டையோடு குயிலை வந்தாரை Thayi. கொண்ட 
பரமன்‌, தாவுக்கரசருக்கு மட்டும்‌, மானுடப்‌ பான்மையோர்‌ 
அடைவதற்கு எளிதோ கயிலைமால்‌ வரை மீள்வதே உமக்குக்‌ 
- கடன்‌! என்றாரே ஏன்‌? காரணமில்லாமல்‌ தடுக்க நிறுத்துவாரா 
பரமன்‌? 

“ஊனுயிர்‌ வேறுசெய்தான்‌ நொடித்தான்மலை உத்தமனே" 
என்பார்‌ சுந்தரர்‌. 

காரைக்கால்‌ அம்மையார்‌ தம்‌ மானிடச்‌ சட்டையை 
உதிர்த்து மும்மலமயக்கம்‌ ஏதும்‌ இன்றிச்‌ சுத்த மாயா சரீரத்தோடு l 
(பேய்‌ வடிவில்‌) பிரணவதேகமாக மிதந்து சென்றார்‌. ஏற்றுக்‌ 
கொண்டார்‌ இறைவன்‌. அப்பர்‌ சுவாமிகளுக்கு அந்நிலை இனிக்‌ 
கிட்டி வரவும்‌, மன்னுதந்தமிழால்‌ தன்னை மேலும்‌ போற்றிசைத்து 
வரவும்‌, பரமன்‌ இச்சை கொண்டான்‌. அதனால்தான்‌ “தடம்‌ 
பொய்கை ஒன்றைச்‌ கையில்‌ கொண்டு வந்ததாகக்‌” 
குருத்தாழத்துடன்‌ கூடிய பாடலைத்‌ தருகிறார்‌ தெய்வச்‌ சேக்ழொர்‌. 

“அன்ன தன்மையர்‌ கயிலையை அணைவதற்‌ கருளார்‌ 

மன்னு தீந்தமிழ்‌ புவியின்மேற்‌ பின்னையும்‌ வழுத்த 


நன்னெடும்புனல்‌ தடமும்‌ ஓன்‌ றுடன்கொடு நடந்தார்‌ 


பன்ன கம்புனை பரமரோர்‌ முனிவராம்‌ படியால்‌" 


224 | 
இப்பொழுது பிரணவ தேகம்‌ அதாவது னிய ல்‌ 
ருக்கு இருக்கிறதா? என்பதற்கு இறைவன்‌ 


பெறுதற்கான தகுதி இவ r 
ரம்‌ வெல்கிறார்‌. MGIB sor 


சிறுதேர்வு ஒன்றனை வைக்கிறான்‌. இவ ) 
“மானுடத்தியல்பினர்‌ நீர்‌ ௮மரரும்‌ அணுகுதற்கரிய கயிலையை, 
நீச்‌ சாண்பதரிது; மீள்வதே உம்‌ கடன்‌” என்ற பரமனின்‌ 


v 


வார்த்தையையே 
4 அரம்‌ நாய்கன்‌ கயிலையில்‌ இருக்கைக்‌ கண்‌ டல்லால்‌ 

" மாளும்‌ இவ்வுடல்‌ கொண்டும்‌ ளேன்‌" என மறுத்தார்‌. 366 

மறுத்தார்‌, அது உரிமை மறுப்பு; உள்ள உறைப்புடன்‌ 
கூடியதாக தன்னம்பிக்கையுடன்‌ இருந்தது கண்டு மகிழ்ந்தான்‌ 
பரமன்‌ உடன்‌ மறைந்தான்‌., விசும்பிடைக்‌ கரந்து நீள்மொழியால்‌ 
(அசரீரியாக வானொலி மூலம்‌. 

“ஓங்கு நாவினுக்‌ கரசனே | எழுந்திர்‌ என்றுரைப்பத்‌ 

தீங்கு நீங்கிய யாக்கைகொண்‌ டெழுந்தொளி திகழ்வார்‌” 367 

என்பது சேக்கிழார்‌ பெருமான்‌ கூற்று அல்லவே அல்ல, 
அவரது உள்ளத்து அமர்ந்துரைக்கும்‌ தெய்வ நாயகனின்‌ 
இருவாக்காகும்‌. அதுதான்‌ பரமன்‌ பாங்காக அப்பர்‌ பெருமான்‌ 
கயிலை காணத்‌ தகுதியுடைய ராகந்‌ தேய்ந்த கைகால்‌ நலமுடன்‌ 
. இங்கு நீங்கிய உடம்புடன்‌ ஒளி உடம்புடன்‌ திகழச்‌ செய்தார்‌. 
பிரணவ தேகம்‌, ஒளியுடல்‌ கிடைத்துவிட்டது. அதனால்‌ தெய்வீகத்‌ 
இருவரு அடைந்த “திருநாவுக்கரசே எழுந்திரு" என்றார்‌. அதாவது 
மலபரிபாகமற்ற தெய்வயாக்கை எய்தினார்‌. இப்பொழுது தன்‌ 
கருத்தை அப்பர்‌ பெருமான்‌ இறைவனிடம்‌ 

“அண்ண லே எனை ஆண்டுகொண்‌ டருளிய அமுதே! 

விண்ணி லே மறைந்த தருள்புரி வேதநா யகனே | 

கண்ணி னால்‌ திருக்‌ கயிலையில்‌ இருந்தநின்‌ கோலம்‌ 

நண்ணி நான்தொழ நயந்தருள்புி" எனப்‌ பணிந்தார்‌. 368 

பணிந்து விண்ணப்பித்த விண்ணப்பத்தை ஏற்றுக்‌ 
கொண்ட பாமேட்டி,  இருநாவுக்காசருக்காக தடம்‌ ஒன்று 
சொண்டு வந்தார்‌ அவ்லவா, அழுதால்‌ இன்று கயமிலைமால்வரை 
சார்ந்துள்ள 'மானசரோவர்‌” எனும்‌ தடாகமாமகும்‌. அப்பர்‌ IDE 


225 


பெருமான்‌ தோற்றுவித்த தடாகம்‌ (விசாலமான ஏரி) எனக்‌ 
கொள்வதில்‌ தவறேதும்‌ இல்லையே. இன்றைக்கு 1300 அண்டுகட்கு 
முன்‌ தோற்றுவித்த பழமை வாய்ந்தது. எனவே பெருமான்‌ 
க்‌ “இப்பொய்கை 


முழுகி நம்மைநீ கயிலையில்‌ இருந்தஅம்‌ முறைமை 
பழுதில்‌ சீர்த்திரு வையாற்றிற்‌ காண்‌" எனப்‌ பணிந்தார்‌ 369 
ஏற்றினார்‌ அருள்‌ தலைமிசைக்‌ கொண்டெழுந்‌ திறைஞ்சி 
வேற்று மாகி விண்‌ ணாகி நின்றார்‌ மொழி விரும்பி 
வேற்றாகிவிண்ணாகி கயிலாயப்‌ பதிகம்‌ பாடினார்‌. 370 

ஆதி தேவர்தந்‌ திருவருட்‌ பெருமையார்‌ அறிந்தார்‌ 

போத மாதவர்‌ பனிமலர்ப்‌ பொய்கையில்‌ முழ்கி 

மாதொர்‌ பாகனார்‌ மகிழும்ஐ யாற்றிலோர்‌ வாவி 

மீது தோன்றிவந்‌ தெழுந்தனர்‌ உலகெலாம்‌ வியப்ப 371 


இமயமலை அருகில்‌ உள்ள தடம்‌ புனல்‌ மூழ்கியவர்‌ 
திருவையாற்று மலர்ப்பொய்கையில்‌ எழுந்தார்‌ என்றால்‌ யார்‌ 
ஏற்றுக்‌ கொள்வார்‌. உலகியல்‌ நோக்கில்‌ அறிவியல்‌ 
கண்ணோட்டத்தில்‌ பார்த்தால்‌ தெரியாது. தெய்வீக அற்றல்‌ 
தெளிந்தாருக்கே இஃது சாலும்‌. எளிய மக்கள்‌ இதனை ஏற்றுக்‌ 
கொள்ளும்‌ தரமல்லர்‌. அன்று சுந்தரர்‌ பெண்ணையாற்றில்‌ 
பொன்னைப்‌ போட்டு திருவாரூர்‌ குளத்தில்‌ எடுத்தார்‌ அல்லவா, 
அது போன்று அருள்வலியுடையார்க்கே அது சாலும்‌ என்பது 
விளங்க; எழுந்தனர்‌ உலகெலாம்‌ வியப்ப என்றார்‌. நம்‌ போன்றார்‌ 
நிலையில்‌ வைத்துக்‌ காணில்‌ அதன்‌ உண்மைப்‌ புலப்படா. எனவே 
இறையருள்‌ துணையுடன்‌ அப்பர்‌ பெருமான்‌ இங்கு நீங்கிய 
யாக்கையுடன்‌ ஒளியுடலோடு யாதும்‌ சுவடுபடாமல்‌ திரு 
ஐயாற்றுத்‌ திருக்குளத்தில்‌ தோன்றி எழுந்தார்‌. ஊர்‌ தெரிறெது., 
கொடியுடை வீதிகள்‌ தெரிகின்றன. திருவையாறுடை நாயகர்‌ 
தெரிகிறார்‌. அவர்‌ சேவடிகளில்‌ பணிய விரைகிறார்‌. 

“மிடையும்‌ நீள்கொடி வீதிகள்‌ விளங்கிய ஐயாறு 

உடைய நாயகர்‌ சேவடி பணியவந்‌ துறுவார்‌ 373 

அடடா! அவர்‌ கண்ணில்‌ பட்ட யாவும்‌ சிவசக்தி 


வடிவாகவே காட்சியளித்தன. கங்கை முதலான தெய்வத்‌ 


226 | 
தீர்த்தங்கள்‌ யாவும்‌ இங்கு வந்து வணங்கி நிற்கவும்‌ தேவகணங்கள்‌ 
போற்றிசைக்கவும்‌ கண்டார்‌. வெள்ளி வெற்பர்ம்‌ கயிலை மலை 
இரண்டாகி விட்டதோ என யாவரும்‌ சிந்தை வியக்கும்‌ நிலையில்‌ 
நந்தியெம்பெருமான்‌ சந்நிதி முன்‌ நின்றார்‌. கயிலாயமாகிய 
வெள்ளிமலை மீது மரகதக்கொடி படர்ந்துள்ளது போன்று, 
பவளமேனிப்‌ பரமன்‌, பசுமை மேனி மலைமகளுடன்‌ வீற்றிருக்கும்‌ 
கோலத்தை திருநாவுக்கரசர்‌ கண்டார்‌ என்பதை தெய்வச்‌ 
சேக்கிழார்‌ தம்‌ வாக்கில்‌ 
“வெள்ளி வெற்பின்‌ மேல்‌ மரகதக்‌ கொடியுடன்‌ விளங்கும்‌ 
தெள்ளு பேரொளிப்‌ பவளவெற்‌ பெனஇடப்‌ பாகம்‌ 
கொள்ளு மாமலை யாளூடன்‌ கூட வீற்‌ நிருந்த 
வள்ள லாரைமுன்‌ கண்டனர்‌ வாக்கின்மன்‌ னவனார்‌" 379 
திருவையாற்றுத்‌ திருக்கோயிலே கயிலாயமலையாயக்‌ 
காட்சி அளிக்க உமையொரு பாகன்‌ அமர்ந்துள்ள காட்சியில்‌ 
எனைத்து மகிழ்ந்து நிற்கின்ற போதே கயிலாய்க்‌ காட்சியைப்‌ 
பெருமான்‌ (திரைப்படங்களில்‌ உண்மைக்‌ காட்சி சிறிது சிறிதாக 
மறைந்து பழைய காட்சியாக மாறுவது போல) தூரமதாக்கினார்‌. 
இப்பொழுது கயிலாயம்‌ மறைந்து உண்மைத்‌ திருவையாறு 
தாயக்‌ கண்டார்‌. 
“தூய தொண்டருந்‌ தொழுதெதிர்‌ நிற்க௮க்‌ கோலம்‌ 
சேய தாக்கினார்‌ திருவையாறு அமாந்தமை திகழ 382 
ஐயர்‌ கோலங்காட்டி மறைய தொண்டர்தம்‌ மழைச்சி 
மறைத்து தாம்‌ கண்ட அனுபூதி நிலையை 
"மாதாபிறைக்‌ கண்ணியானை மலையான்மகளொடும்‌” என்னும்‌, 
கோதறு தண்டமிழ்ச்‌ சொல்லால்‌ குலவு திருப்பதிகங்கள்‌ 
வேத முதல்வர்ஐ யாற்றில்‌ விரவுஞ்‌ சராசரம்‌ எல்லாம்‌ 
காதல்‌ துணையொடுங்கூடக்‌ கண்டேன்‌" எனப்பாடி நின்றார்‌. 384 
வாழ்க்கையில்‌ கிடைத்தற்கரிய பெரும்பேறாகச்‌ BUN G0 Cd 
காட்சியைக்‌ கண்ட அப்பர்‌ அடிகள்‌ ஐயாறட்பரை மறவாது 
பலநாட்கள்‌ தங்கி திருத்தாண்டகம்‌, குறுந்தொகை, நேரிசை, 
விருத்தங்கள்‌ பலவும்‌ பாடி, தொண்டு பல செய்து கொண்டு 


227 

| 'அண்டர்பிபான்‌  திருவையாறமந்தனர்‌ நாவுக்கரசர்‌” என 
. முடிக்கின்றார்‌. - அதன்பின்‌ நெய்த்தானம்‌, மழபாடி பணிந்து 
பூந்துருத்தி, சேர்ந்திருந்தார்‌, என்றெல்லாம்‌ திருத்தொண்டர்‌ 
புராணத்தே தெய்வச்‌ சேக்கிழாரின்‌ திருவாக்குப்‌ பதிவாகியுள்ளது. 


அடுத்து திருஞான சம்பந்தர்‌ புராணம்‌: 
திருப்பழனத்திலிருந்து ஞாளசம்பந்தப்பிள்ளையார்‌ 
தாமரைத்‌ தடாகம்‌ சூழ்ந்த திருவையாற்றை வந்தடைந்தார்‌. 
“அழனக்க பங்கய வாவி ஐயாறு சென்றடைகின்றார்‌” 299 
திருவையாற்றில்‌ வாழும்‌ தொண்டர்கள்‌ யாவரும்‌ ஊரை 
அலங்கரித்து ” ஞானபோனகர்‌” வந்தார்‌ என்ற களிப்பு மிதுற 
ஆடல்‌ பாடலுடன்‌ எதிர்கொண்டு அழைத்தனர்‌ எல்டதை. 
“மாடநிரை மணிவீதித்‌ திருவையாற்றினில்‌ வாழு மல்கு தொண்டர்‌ 
நாடுய்யப்‌ புகலிவரு ஞானபோ னகர்‌ வந்து நண்ணினார்‌ 300 
ஞானசம்பந்தப்‌ பெருமானும்‌ முத்துப்பல்லக்கிணின்றும்‌ 
கீழே இறங்கித்‌ தொண்டர்‌ புடைசூழ நந்தி திருவருள்‌ பெற்ற 
நன்னகரை: முன்னிறைஞ்சி நன்னும்‌ போதில்‌, “ஐந்து பலன்‌ 
நிலைகலங்கும்‌ இடத்தஞ்சேல்‌ ர்‌ என்பார்தம்‌ ஐயாறு”. என 
புலனைந்தும்‌ பதிகம்‌ பாடினார்‌. இதில்‌ எங்காமில்லாத 
தனிப்பெருங்‌ கூத்தாடுத்‌ திறத்தன்‌ ஐயாறன்‌ என்பதைத்‌ திருவருட்‌ 
திறத்தால்‌ கண்டுணர்ந்து பாடினார்‌ ஞானசம்பந்தப்‌ பெருமான்‌. 
இவ்வரிய நிகழ்ச்சி, அப்படியே — சேக்கிமார்‌. பெருமான்‌ 
மனக்கண்ணில்‌ நன்கு பதிந்துவிட்டது. : | 
“கோடல்‌ கோங்கக்‌ குளிர்‌ கூவிளம்‌” என்னுந்‌ திருப்பதிகக்‌ குலவுமாலை 
நீடுபெருந்‌ திருக்கூத்து நிறைந்துரு உள்ளத்து நிலைமை தோன்ற 
ஆடுமா றதுவல்லான்‌ ஐயாற்றெம்‌ ஐயனே” 
என்று நின்று பாடினார்‌ அடினார்‌ பண்பினொடுங்‌ கண்பொழி நீர்‌ 
பரந்த பாய. 303 
சேக்கிழாரும்‌ ஞானசம்பந்தரோடு தம்மையும்‌ ஈடுபடுத்திக்‌ 
கொண்டு பாடுகின்றதைப்‌ பார்க்கின்றோம்‌. அருளாளர்தம்‌ அகக்‌ 


கண்களுக்கு ஐயாறன்‌ “பாண்டரங்கம்‌” எனும்‌ அருமைக்‌ கூத்து 


228 


அடுமாறது வல்லான்‌ ஐயாற்றெம்‌ ஐயனே” எனத்‌ தெளிவாகத்‌ 
தெரிகிறது. 


கழறிற்றறிவார்‌ புராணம்‌: 

சுந்தரர்‌, சேரமான்‌ பெருமாள்‌ நாயனாருடன்‌ மலை 
நாட்டுக்குச்‌ செல்லும்‌ பொழுது திருக்கண்டியூர்‌ வணங்கி வெளியே 
வரும்பொழுது திருவையாறு எதிர்தோன்ற சேரமான்‌ 
பெருமானார்‌ அங்கு சென்று இறைவனை வணங்க வேண்டு 
மெனக்‌ கூறுகிறார்‌. ஓடம்‌ செல்லமூடியா நிலையில்‌ காவிரி 
வெள்ளம்‌ பெருகிச்‌ சென்றாலும்‌ சுந்தரரும்‌ ஐயாறன்‌ திருவடி 
தொழ நினைந்து உருகிப்‌ பாடினார்‌. பரவும்‌ பரிசொன்றறியேன்‌ 
நான்‌... காவிரிக்கோட்டத்தையாறுடை அடிகளோ” என 
அழைத்துப்‌ பாடினார்‌. காவிரி வழிவிலகச்‌ சென்று பணிந்து 
மீண்டனர்‌, என்பதறிகிறோம்‌. 


நிறைவுரை: 

இதுகாறும்‌ சைவத்‌ திருமூறை இலக்கியங்கள்‌ 
பன்னிரண்டும்‌ தமக்குப்‌ பல நயப்பொருள்களை ந்ல்யெவற்றைக்‌ 
கண்டோம்‌. தமி! மிசைக்‌ கலையின்‌ பெட்டகம்‌ என்பதுணர்ந்தோம்‌. 
அரியபல சாத்திர உண்மைகள்‌ தத்துவ விளக்கங்கள்‌ பல்வேற்றைத்‌ 
தன்னகத்தே கொண்டுள்ளவற்றை அறி ந்தோம்‌. நம்‌ நாட்டு அறிஞர்‌ 
சொன்ன அதே கருத்தை வேற்று நாட்டு அறிஞனும்‌ சொல்லலாம்‌. 
“Great minds always think together" என்று சொல்வார்கள்‌. அதுபோல 
ஒருவருக்குத்‌ தோன்றும்‌ உண்மை மற்றொருவருக்குத்‌ தோன்றக்‌ 
கூடாதென்பதில்லை. ஆயின்‌ அவை காலத்தால்‌ இடத்தால்‌ 
வேறுபட்டிருக்கலாம்‌. இவ்வாறே அருளாளர்‌ . தம்‌ அறிவில்‌ 
உதிக்கும்‌ உண்மைப்‌ பொருள்‌ திருவருள்‌ ஞானம்‌ கைவரப்பெற்ற 
மற்றொரு அடியார்‌ கருத்திலும்‌ உதித்து வெளிவரும்‌ பாங்கை 
தெய்வத்‌ திருமுறைகள்‌ மூலம்‌ கண்டுணர்ந்து மகிழ்ந்தோம்‌. எனவே 
திருமூறைகள்‌ நம்‌ சைவத்‌ தமிழர்களுக்குக்‌ கிடைத்த பெறவரும்‌ 
திருவருட்‌ கருவூலம்‌ என்பதை யாரும்‌ மறக்க முடிடா Fs: மறுக்கவும்‌ 


முடியாது. ஓம்‌ சக்தி! 


229 


„ar ௬ 
தமிழ்குருநாதர்‌ 
அகத்தியா வணக்கம்‌ 


சந்தனப்‌ பொதியிற்‌ றடவரைச்‌ செந்தமிழ்ப்‌ 
பரமா சாரியன்‌ பூதங்கள்‌ , 
. சிரமேற்‌ கொள்துந்‌ திகழ்தரற்‌ பொருட்டே" 


ப af 
ps Me அர +s வ 
ல்‌ 2; a E, ~, 


a பொருளடக்கம்‌ 


atm bi 


௪ ப] 4 
oN eat ae 
is 23 iN oN LDS அம இரிய 


8. இலக்கியம்‌ பேசும்‌ திருவையாறு 


இலக்கியம்‌ -- ஐயாற்றிலக்கியங்கள்‌ -- தமிழ்‌, வடமொழி, 
தெலுங்கு இலக்கியங்கள்‌ .. பத்துப்பாட்டு - இருவையாற்றுப்‌ 
புராணங்கள்‌ -- திருத்தொண்டர்‌ -- புராணம்‌ -- பதிற்றுப்பந்தாதி 
தர்மசம்வர்த்தனிமாலை-திருவையாற்றுத்‌ திருப்பு கழ்‌-விண்ணப்பக்‌ ' 
கலிவெண்பா--திருவையாற்று முருகன்‌ மும்மணிமாலை-. இருவை , 
யாற்றுச்‌ சிவன்‌ திருப்பதிகம்‌--அறம்‌ வளர்த்த நாயகியார்‌ பதிகம்‌-- 
அப்பர்‌ ஐம்மணிமாலை--வேலவனாற்றுப்படை--சிவபஞ்சரத்தின 
ஸ்லோகங்கள்‌ (வடமொழி)--பஞ்சநீத்‌ ஸ்தல புராணம்‌ பஞ்சநீநீச 
ஸ்துதி..பிரணதார்த்திஹ்ராஷ்ட கம்‌--இிருவையாற்று க்ஷேத்திரக்‌ 
கிருதிகள்‌ (தெலுங்கு) வசையாழி இசை இலக்கியங்கள்‌ நிறைவுரை 


230 
8. இலக்கியம்‌ பேசும்‌ திருவையாறு 


ப 


'இலக்கியம்‌' என்பது இலக்கு “இயம்‌ எனப்‌ பிரிந்து L 
குறிக்கோளை நல்க வல்லது. 2. காலத்தை இன்பாக்கவல்லது, 3 
நம்மையறியாமலேயே நம்‌ வா ழ்க்கையை வழிப்படுத்த வல்லது 
என்றெல்லாம்‌ பொருள்‌ கொள்ளும்‌ வகையில்‌ அமைந்த த ஒரு. 


சொல்லாகும்‌. 


திருவையாறு தமிழ்ப்பயிரும்‌, பக்திப்‌ பயிரும்‌ விளையும்‌ 
நிலக்கனமாக்‌ கொண்ட உளர்‌. நீர்வளம்‌, நிலவளம்‌ போன்று, 
இலக்கிய இலக்கணவளம்‌ செறிந்த ஊராகும்‌. அருளாளர்‌ பலரும்‌ 
வந்து போற்றிசைத்த பொற்பதி. இத்தகைய பதியைப்‌ புகழ்ந்து 
பேசும்‌ இலக்கியங்கள்‌ பற்பல, அவையாவும்‌ சைவ இலக்கியங்‌ 
களாகசவேயுன்ளன. சங்க காலம்‌ தொடங்கி இக்காலம்‌ வரையில்‌, 
பற்பல இலக்கியங்கள்‌ தோன்றி இருவையாற்றைப்‌ பலவாறாகச்‌ 
சிறப்‌ பித்துப்‌ பேசியுள்ளன. வடமொழி, தெலுங்கு, மொழியிலுங்‌ 
கூட. ஜயா ற்று இலக்கியங்கள்‌ உள்ளன. அவைதாம்‌ என்னென்ன 


என்பதைக்‌ காண்போம்‌. 


உக 


AS 


நூற்பெபர்‌ 
பத்துப்பாட்டு, பட்டினப்பாலை 
தியுதகொகாமர்‌ புராணம்‌ 


ஆசிரியர்‌ 
கடியலூர்‌ உருத்திரங்கண்ணனூர்‌ 
சேக்கிழார்‌ 


5... இருலையாற்றுப்‌ புராணம்‌ திருவம்பலவன்‌ 

A, செப்பேச பாரணம்‌ ஞானக்கூத்தர்‌ 

5. mur திருவையாறா பட்டினத்தார்‌ 

6. திருவையாற்றுத்‌ திருபபுகழ்‌ அருணகிரிநாதர்‌ 

7... அருட்செம்பொற்‌ சோதியே தாயுமானவர்‌ 

8. விண்ணப்பக்கலி வெண்பா . இராமலிங்க சாமிகள்‌ 

9.  திருவையாற்றுப்‌ பதிகம்‌ தண்டபாணி சுவாமிகள்‌ 
10. திருவையாற்று மும்மணிக்கோவை தண்டபாணி சுவாமிகள்‌ 
11. பதிற்றுப்பத்தந்தாதி முத்துசாமிபாரதி 

12,  தர்மசர்ம்வர்த்தனிமாலை சிவஞானன்‌ 

13; அப்பர்‌ ஐம்மணிமாலை ஈுந்தரேச வாண்டையார்‌ 
14, அறம்‌ வளர்த்த நாயகி பதிகம்‌ ஐயாறனடிமை 

15. திருவையாறு வேலவனாற்றுப்படை கப்பீரமணியனார்‌ 


231 


வடமொமி | oud Slums at 


1 சிவபஞ்சரத்ன ஸ்லோகங்கள்‌ கவிகுருதாஸ்‌ 

2. பஞ்சநத ஸ்தல புராணம்‌ அல்லூரி குப்பண்ணா 
3 பஞ்சநதீ௪' பஞ்சகம்‌ . மஹரிகஷிபி 

4. ப்ரணதார்த்தி ஹராஷடகம்‌ தேவலக்ருதர்‌ 

5. ஐப்யேசுவரஅஷ்டகம்‌ கெளதமர்‌ 

b. வடமொழி இசை இலக்கியம்‌ தீக்ஷதர்கிருதிகள்‌ 
தெலுங்கிசை இலக்கியம்‌ 


திருவையாறு கசேஷத்திரகிருதிகள்‌--தியாகராஜர்‌ 

சைவத்‌ திருமூறை இலக்கியங்கள்‌ பன்னிரண்டிலும்‌ 
அவற்றின்‌ அசிரியர்ககளால்‌ ஐயாற்றையும்‌ ஐயாற்று இறைவனைப்‌ 
பற்றியும்‌ பண்ணிசையால்‌ போற்றிசைக்கப்பட்பிள் ளான. எனவே 
அதனைத்‌ தனித்தலைப்பாக. “திருமுறைபாடும்‌ திகுவையாறு' 


எனக்‌ குறிப்பிட்டுள்ளோம்‌. 


அடுத்து, இலக்கிய வரிசை எனப்பார்த்து வ்‌ திருவை 
யாற்றுப்‌ புராணங்கள்‌ தமிழ்ச்‌ செய்யுள்‌ வடிவில்‌ அமைந்தவை 
இரெண்டு. ஒன்று ஞானக்கூத்தர்‌ இயற்றியது. இரண்டு பஞ்சநத 
மான்மியம்‌ திருவம்பலவன்‌ எனும்‌ தேவப்பிரியனால்‌ இயற்றப்‌ 
பட்டது. இவற்றிற்‌ காணும்‌ இலக்கிய நயங்களையும்‌ சேக்கிழார்‌ 
பெருமான்‌ திருத்தொண்டர்‌ புராணத்தே அங்காங்கே ' திருவை 
யாற்றைப்‌ பலபட. பாடிச்‌ சிறப்பித்துள்ள வற்றையும்‌ இணைத்துச்‌ 


காண்போம்‌, 
பெரிய புராணம்‌ 


திருவையாறு தலத்தோற்றத்திற்கு அதிகாரணன்‌ 
கரிகாற்சோழன்‌ என்பதறிவோம்‌. தமிழக வரைப்பின்‌ வட 
எல்லையாகக்‌ கொண்டு இமயமலை உச்சியில்‌ புலிக்கொடி. 
நாட்டிய (கரிகாறு சோழனது காவிரி நாட்டின்‌ சிறப்பினைச்‌ 
சொல்ல சேக்கிழார்‌ திருத்தொண்டர்‌ புராணம்‌ _எடுத்த 
எடுப்பிலேயே 


232 


“பாட்டியல்‌ தமிழுரை பயின்ற எல்லையுட்‌ 

கோட்டுயர்‌ பனிவரைக்‌ குன்றின்‌ உச்சியில்‌ 

தட்டிய வளர்புலிச சோழர்‌ காவிரி 

நாட்டியல்‌ பதனையான நவிலல்‌ உற்றனன்‌." நாட்டுச்‌ சிறப்பு Cet 
எனக்‌ கூறியருளுவார்‌ 
 திருவையாற்றுப்‌ புராணத்தே 

கரிகாலன்‌ . இமயத்தே புலிபொறித்து வரும்வழியில்‌ 

ஐயாற்றெல்லையின்‌ கண்‌ வந்ததும்‌, அவன்‌ வந்த தோர்‌ தடைப்பட்டு 
நின்றது. அமைச்சர்‌ முதலாயினோர்‌, இஃது ஓர்‌ சிவயேர்கியரின்‌ 
செயலாயிருத்தல்‌ வேண்டுமெனக்‌ கூற, கரிகாற்சோழன்‌ காட்டை 


அகழ ஆணையிட்டான்‌. என்பதைத்‌ திருவையாற்றுப்‌ புராணம்‌ 


இத்தலத்தினை யாழவெட்டுக வென்றுரைத்தனன்‌ மன்னது 

மத்தலத்தினை யாழவெட்டின ரஞ்சதாசிவ லிங்கமுஞ்‌ d 

சத்திமைந்தர்கள்‌ சத்தமாதர்கள்‌ Fart கரிய ரனைவரு 

ததக த எ தோன்றின ருவன்‌ றன சடைகண்டதே." 

நி.௪.4: 

என்னே! அதிசயம்‌ 'வெட்டியதும்‌ சதாதிவலிங்கம்‌, சத்தி, 
மைந்தர்கள்‌ உருவங்களோடு யோ௫யரின்‌ சடையும்‌ தெரிந்தது. 
அதிர்ச்சியுற்ற மன்னன்‌ எதிரே, அச்சித்தர்‌ வெளிவந்து ஒரு 
தண்டமளிக்கிறார்‌. | 

நீடுபோக நினைததகாரிய நினைத்த சித்தி யளித்திடு 

மாடுநாடு மளித்திடுங்‌ கரிகால்மன்ன | வெனச்‌ சொன்னான்‌. 

மேலும்‌, சித்தர்‌, கரிகால்‌ மன்ன! இதுவரை எவருக்கும்‌ 
வெளிப்படாதிருக்க இறைவர்‌ (ஐயாறர்‌) உனக்காகவே தோன்றி 
யுள்ளார்‌. தேவர்களும்‌ BEBE HL வழிபட்ட இம்மகாலிங்கத்திற்குச்‌ 
கோயிலெடுப்பாயாக என்றனர்‌. 
மன்னனும்‌ உளமகழ்ந்து ஏத்தி உடன்‌ அக்காட்டினை 

அழித்து நாடாக்கி குளம்‌ வெட்டி வளம்‌ பெருக்கிக்‌ கோயிலையும்‌ 
குடிமக்களையும்‌ இங்கு நிலைத்திருக்கச்‌ செய்து தானும்‌ 
உறையூரினின்றும்‌ இங்கு வந்திருந்தான்‌ ' என்பதனைப்‌ 
பத்துப்பாட்டில்‌ ஒன்றாகிய பட்டினப்பாலையால்‌ அறிகிறோம்‌, 


233 


திருவையாறும்‌ திருக்கோயிலும்‌ சங்க காலத்திற்கு முந்திய 
பழமை வாய்ந்தது என்பதற்குச்‌ சான்றாக சோழன்‌, கரிகாற்‌ 
பெருவளத்தானைக்‌ கடியலூர்‌ உருத்திரங்கண்ணனார்‌ பாடிய 


பட்டினப்‌ பாலையில்‌ 


“காடு கொன்று நாடாக்கிக்‌ 

குளம்‌ தொட்டு வளம்பெருக்கி 

பிறங்கு நிலை மாடத்துறந்தை போக்கி 

கோயிலொடு சூ re BOG" பட்டினப்பாலை 283 286) 
என்ற அடிகளால்‌ உய்த்துணர முடிகிறது. உறந்தை போக்கி 
உறையூரை விட்டு இங்கு வந்து கோயிலையும்‌, குடிமக்களையும்‌ 
நிறுவி எனப்‌ பொருள்‌ கொள்வதும்‌ இதற்கொப்பவே ௮மையும்‌. 
பஞ்சநதமான்மியம்‌ 

இதனையே ' திருவம்பலவனின்‌ பஞ்சந்த்மான்மியத்தே 

மன்னனின்‌ பக்தஇக்கிரங்கிய ஐயாறர்‌ மன்னன்‌ காண மண்ணிற்கும்‌ 
_ விண்ணிற்குமாக ஒருபேரொளிப்‌ பிழம்பாசச்‌ செம்பொற்‌ 
சோதியாகக்‌ காட்சியளித்து சிவலிங்க மூர்த்தியினுள்‌ குறுக 
ஒடுங்கிப்‌ பேசினார்‌. 

"ஊர்களெண்‌ ணிலவுண்டேனுந்‌ திருவையா ரூராயுள்ளோம்‌ 

பேர்களெண்‌ ணிலவென்னிலுஞ்‌ செம்பொற சோதி எனும்‌ பேரோம்‌ 


சீர்களெண்‌ ணில்யுகங்கள்‌ சேரலால்‌ சீரணித்துப்‌ 
பார்களெண்‌ ணில்தழ்தேரோய்‌ பழகிய திந்தக்கோயில்‌" 


| (பி.கா. செய்‌ 2] 
“அப்படிச்‌ சொலித்த செம்பொற்‌ சோதியுள்‌ ளொளித்தானம்மா 
(செய்‌ 22) 
சிவலிங்கத்‌ துவாரங்களில்‌ கெளதமர்‌, வசிட்டர்‌ போன்ற 
பல முனிவர்கள்‌ நீங்காமல்‌ நிற்கக்‌ கண்டு பயமும்‌, அதிசயமும்‌ 
கொண்டு தடக்கையால்‌ வணங்கி அவ்விடத்தே பெரு நகரமும்‌, 
மாடமாளிகை கூட கோபுரங்களும்‌ அமைத்தான்‌, இதனை 


"அன்னவன்‌ பூபந்து பின்னர்‌ அதிப மெய்தி நின்று _ 


234 


முன்ன ரஞ்சலி புரிந்து முறைமுறை வணங்கி யாங்கு 
பொன்னகர்‌ சிகர மாடம்‌ புரிசை கோடரங்கள்‌ செய்தான்‌. பி.கா.செய்‌ 


எனக்‌ கூறுவதன்‌ மூலமும்‌ அறிகிறோம்‌. 
பட்டினத்துப்‌ பிள்ளையாரின்‌ ஐயாற்றுப்பாடல: 
“மண்ணுந்தணலாற "வை 
இவரது காலம்‌ பற்றி கி.பி. 10 ஆம்‌ நூற்றாண்டில்‌ ஒருவரும்‌ 
14 அம்‌ நூற்றாண்டில்‌ ஒருவரும்‌ வாழ்ந்ததாகக்‌ கூறுவார்‌, 
காவிரிப்பூம்பட்டினத்தே வணிகர்‌ குலத்துப்‌ பிறந்து 
வாழ்ந்தவர்‌. தமிழ்‌, வடமொழி தேர்ச்சிப்‌ பெற்றவர்‌. காவிரிப்‌ 
பூம்பட்டினத்தே இருந்தமையால்‌ பட்டினத்தார்‌ என அழைப்‌ 
பாராயினர்‌. அவர்‌ சிறந்த அருளாளர்‌. அவரது பாடல்கள்‌ 
யாவரும்‌ விரும்பிப்‌ பயிலும்‌ எளிமையும்‌ இனிமையும்‌ வாய்ந்தவை. 
பட்டினத்தார்‌ பாடல்கள்‌ நயமும்‌, தத்துவச்‌ செறிவும்‌, சமய 
உண்மையும்‌ நிரம்பியவை. கருத்து வளமும்‌ அனுபவ ( DDT a Pe je 
கொண்டவை. கோயில்‌ நான்மணிமாலை முதவிய ஐந்து 
பிரபந்நங்களைத்‌ தந்துள்ளார்‌. இதைத்‌ தவிர பொதுவாக திப 
பாடல்கள்‌ பலவும்‌ பாடியுள்ளார்‌. தலயாத்டிரையாக இல்லை 
தொடங்கி திருக்குற்றாலம்‌ ஈறாகப்‌ பதினெட்டுச்‌ கல்‌ பாத்தி 
களையும்‌ நேரில்‌ சென்று பாடியுள்ளார்‌. அவற்றில்‌ ஒன்றுதான்‌ 


கீழ்க்காணும்‌ திருவையாற்றுப்‌ பாடல்‌ அருமையான பாடல்‌ 
திருவையாறு 


“மண்ணும்‌ தணல்‌ஆற வானும்‌ புகைஆற 

எண்ணரிய தாயும்‌ இளைப்புஆறப்‌ பண்ணும்‌ அயன்‌ 

கைஆறவும்‌ அடியேன்‌ கால்‌ஆறவும்‌ கண்பார்‌ 

ஐயா திருவையா றா" 

ஐயா திருவையாற்று இறைவா மண்ணுலகில்‌ Agi 

யான்‌ பிறந்து கொண்டுள்ளதால்‌ மண்ணில்‌ சூடு அறவில்லை. . 21 
வும்‌, தொடர்ந்து பிறத்தல்‌ இறத்தல்‌ சுடுதல்‌ நிகழ்ச்யெொல்‌ 
விண்ணில்‌ படரும்‌ புகையும்‌ அறவில்லை. அப்புசை அறவம்‌, 
இதுவரை எத்தனையோ தாய்கள்‌ வயிற்றில்‌ பிறந்து கொண்டே. 
யான்‌ இருந்ததால்‌ அவர்கள்‌ வயிறு இளைப்பாறும்‌ என்னைப்‌ 
பலப்பல உயிராகப்‌ படைக்க பிர்மாவம்‌ கை சணைக்கா விட்டான்‌ 


235 


அவன்‌ கை ஓப்வ பெறவும்‌, அடியேனது கால்கள்‌ பிறத்தலின்றி 
o a சார்ந்து இளைப்பாறவும்‌ கடைக்கண்‌ 


பாலித்தருள்‌ வீராக என வேண்டுகிறார்‌. 


உயிர்கள்‌ யாவும்‌, பிறந்து பிறந்துமலும்‌ துன்பத்தைத்‌ 
தன்மேல்‌ சார்த்தி, “பிறவாயாக்கை! முத்திப்பேறுகிட்ட வழி 
காட்டுகிறார்‌. பட்டினத்தாரின்‌ இப்பாடல்‌ ஐந்து அறுதலைக்‌ 
கூறுவதால்‌ இத்தலம்‌ பிறவிக்கு அறுதல்‌ அளிக்கும்‌ தலம்‌ 
திருவையாறு என்ற சிறப்பைப்‌ பெறுகிறது. 


1. மண்ணும்‌ தணலாற 2. வானும்‌ புகையாற 3. எண்ணரிய 
தாயும்‌ இளைப்பாற 4. அயன்‌ கையாற 3. அடியேன்‌ காலாறவும்‌ 
கணபார்‌ என ஐந்து அறுதலையும்‌ தருவதனால்‌ “ஐயாறு” எனப்‌ 


பெயர்‌ பெற்றிறாக்கலாம்‌ எனும்‌ புதுப்பொருளும்‌ கொள்ள இடம்‌ 

தருகிறது. 

புதிதாகக்‌ கிடைத்த நூல்‌ 

தருமாம்பிகைப்‌ பதிகம்‌ 
ஆசிரியர்‌ சிவத்திரு அப்பாத்துரை தேசிகர்‌ 

வேதமொடு சைவநெறி யைப்பழிக்‌ காமலும்‌ 
விளங்கு சிவநாமமதனை 

மெய்யன்ப தாயுச்௪ ரிக்கவும்‌ அனபினான்‌ 

... மேன்மைபெறு நின்னடியரைக்‌ 

*காத வுட னேவணங்‌ கவநன்‌ னடக்கையுங்‌ 
கருதுதரு மங்கள செயவும்‌ 

கனவிலும்‌ பொய்மொழி நவிற்றாம லும்நினது 

. கழலிணைக்‌ கன்புசெயவும்‌ 

போதமுங்‌ கல்வியும்‌ தல்கலும்‌ மிவையெலாம்‌ 
பொற்புட னெல:க--கருளுவாய 

பூமகளு டனவாணி யுந்தொழுதி றைஞ்சுநற்‌ 
புகழ்பெறுஞ்‌ சத்திநீயே 

ஆதவ எனாளிக்குமே லாயமணி மாடமலி 
யையாற்று ணாளுமேவி 

அம்புவியு ளோர்பரவ வின்பவரு ணல்குதரு 
மாம்பிகைச்‌ செல்வியுமையே 


236 
தஞ்சையை ஆண்ட “சகி” தம்‌ அலு 
இயற்றப்பட்ட “காவேரி கல்யாணம்‌” 

இலக்கிய வரிசையில்‌ தமிழிசை நாட்டிய நாடகம்‌: 


இருவையாற்றில்‌ முத்தமிழும்‌ முழங்கியதென்பதற்குத்‌ 
தக்கச்‌ சான்று திகுவையாது வரலாற்றிற்கு கிடைத்த நாட்கப்‌ பரிசு. 
ஐயாறப்பர்‌ ஆல்யம்‌ கர்வேரிக்களிர்‌. பச்ப்படித்துறை மண்டபத்தே 
1704 ல்‌ ஆடி. 18ம்‌ பெருக்கு அன்று த்ஞ்லிச்‌ மர்மின்னன்‌ இரண்டாம்‌ 
ச்சுசியால்‌ நட்த்தி' காட்டப்பெத்ற்‌ அரங்கேற்றப்பட்ட தமிழிசை 


நாட்டிய நாடகம்‌. இந்நாடகம்‌ “பாகவ்த்மேளர்‌" மரபில்‌ நடத்திக்‌ 
காட்டுவதாகும்‌. இதனை யக்ஷ்கானம்‌ என்றே கூறுவர்‌. 


நாடகச்‌ சுருக்கம்‌: 


காவேரி (நதிப்பெண்‌) திருவையாற்றில்‌ பஞ்சநதீசரைப்‌ 
பூசித்தத்‌ தனக்குத்‌ தகுந்த கணவன்‌ வாய்க்க வேண்டும்‌ என்று . 


வேண்டுகிறாள்‌. 


காவேரிப்‌ பெண்‌ பாடும்‌ பாடல்‌: (தரவ) | 


கங்கை வேணிய கங்காளா 5 Bo பஞ்சநதீசுவரா 
காலகாலா | O பஞ்சநதீசுவரா 
துங்கவரவ பூஷணா பஞ்சநதீசுவரா 
சூலகபாலமேந்திய ன சு 1 பஞ்சநதீசுவரா 
அம்புலிதன்னைத்தரித்த O பஞ்சநதீசுவரா 
சாமவேதகானப்‌ பிரியா பஞ்சநதீசுவரா 
சகசிராசன்‌ குலதெய்வமே | பஞ்சநதீசுவரா ' 
தேனுடன்‌ பாலுங்கலந்த i பஞ்சநதீசுவரா 
உந்தன்‌ சிரசில்‌ அபிடேகம்‌ செய்தேன்‌ ' | ்‌ பஞ்சநதீசுவரா 
நான்‌ அர்ச்சனை செய்கிறேன்‌ பஞ்சநதீசுவரா 
எனக்கு நல்லபுருடனைத்‌ தாரும்‌ பஞ்சநதீசுவரா 


காவிரியின்‌ தந்தை கவேரன்‌, அலன்‌ மனைவி அகத்திய 
மாமுனிவருடன்‌ திருவையாறு வந்து ` காவேரியிடம்‌ 
எமுத்நிரராஜனை மணக்க வேண்டி.ச்‌ கூற, காவேரி பஞ்சநதீசரிடம்‌ 


237 

வேண்டி, © அவர்‌ : சொன்னாலன்றி | 'சம்மதியேன்‌ : , என்கிறாள்‌. 
அகத்தியர்‌ அதற்குத்‌ தம்‌ தவவலியால்‌ பஞ்சநதீசுவரரை வேண்ட 
வரவழைக்க, . பஞ்ச நதசரும்‌. . “அகத்தியரே ! நானே -காவேரியை 
சமுத்திரராசனுக்கு மணம்‌ செய்து வைக்கிறேன்‌ சமுத்திரராசனை 
அழைத்து வாரும்‌" என்‌, அவரும்‌ சென்று சமுத்திர ராசனை 
அழைத்து வர, சமுத்திரராசன்‌ பஞ்சநதீசரைப்‌ பணிந்து 
வேண்டுஜறான்‌. 
சமுத்திரராசன்‌ பாடும்‌ பாடல்‌ 
சரணம்‌ சுவாமி சரணம்‌' 

செளந்தரேச சரணம்‌ 
அரவு கங்கை திங்கள்‌ சடையில்‌ 

அணிந்த பஞ்ச நதியீசா _..(சரணம்‌) 
புகழ்‌ பஞ்ச நதிவாசா 

போசல குலயீசா 
சகசி ராசனிரவும்‌ பகலும்‌ 

தான பணியும்‌ சாவேசா....(சரணம்‌) 

பஞ்ச்நதீசரும்‌ “சமுத்திரா! காவேரி உன்னை மணந்து 

கொள்ள சம்மதம்‌ தெரிவித்து விட்டாள்‌, என்‌ முன்னிலையில்‌ 
அவளை மணம்‌ புரிந்துகொள்‌” என அகத்தியர்‌ பஞ்சநதீசுவரர்‌ 
்‌ கட்டளைப்படி. காவேரிசமுத்திரராசன்‌ திருமணத்தை முடித்து 
வைக்கிறார்‌. 


அகத்தியர்‌ பாடல்‌: 


மாலை யிடடீ பெண்ணே மாலை யிடடீ 


வால மன்மதன்‌ போலவே வரும்‌ சமுத்திர ராசனுக்கு (மாலை) 


வரு சமுத்திர ராசனுக்கு மங்களம்‌ எங்கள்‌ 
வனிதை காவேரிக்கு மங்களம்‌ . 
தண்டமிழார்‌ சகசேந்திரன்‌ .... தேவிக்கு மங்களம்‌ 


ஓம்‌ சக்தி 


238 


திருவையாற்றுத்‌ திருப்புகழ்‌ 


ஆசிரியர்‌ அருணகிரிநாதா 


திருப்புகழ்‌: 
முருகன்‌ புகழ்பாடும்‌ சந்தத்தமிழ்‌ இசை நூல்‌ தமிழிற்குக்‌ 
கிடைத்த இசைச்‌ செல்வம்‌. திருப்புகழ்‌ பாடல்கள்‌ சொல்‌ 


உச்சரிப்பைத்‌ தெளிவு படுத்தும்‌ என்பர்‌. தாளக்கட்டும்‌ காதிற்கு 
பாடலாகும்‌. நாயன்மார்‌ 


இனிமையும்‌ வாய்ந்த சந்தப்‌ 
அழ்வார்கள்‌ பிரபந்தத்தால்‌ 


தேவாரத்தால்‌ சிவனையும்‌, 
விஷ்ணுவையும்‌ பாடிப்‌ பரவியது போல அருணகிரியார்‌ தம்‌ 
: சத்திருப்புகழால்‌ முருகனைப்‌ பாடிப்‌ புகழ்ந்துள்ளார்‌. 
குறையுடைக்‌ கவிகளைக்‌ காதறுக்கும்‌ பழக்கமுடைய 
வில்லிபுத்தூரார்‌ அருணகிரியிடம்‌ கந்தரனுபூதிப்‌ பாடலுக்குப்‌ 
பொருள்கூற முடியாது தோற்றார்‌. அருணகிரிப்‌ பெருமான்‌ 16,000 
திருப்புகழ்‌ பாடியிருக்கலாம்‌. அனால்‌ இப்பொழுது 
இடைத்துள்ளவை 1324 இருப்புகழ்களே. அவற்றுள்‌ திருவையாறு 
திருப்புகழும்‌ ஏழுதலத்‌ திருப்புகழும்‌ சேர்ந்தவையாகும்‌, 

15 அம்‌ நூற்றாண்டில்‌ வாழ்ந்த அருணகிரியார்‌ தலங்கள்‌ 
தோறும்‌ சென்று முருகன திருப்புகழைச்‌ சந்ததமும்‌ சந்தமுடன்‌ 
பாடியருளிய பேரருளாளர்‌. “வாக்கிற்கு அருணகிரி கருணைக்கு 
அருணகிரி” என்பார்கள்‌. கந்தவேளை எந்த வேளையும்‌ தியானம்‌ 
செய்த அதனால்‌ செவ்வேட்பரமன்‌ திருப்புகழை ஊர்தோறும்‌ 
பாடிப்பரவி வந்தார்‌; திருவையாற்று வில்லேந்திய வேலவர்‌ 
அம்முறையில்‌ புதுமைக்‌ காட்சியாகப்‌ புலப்பட்டது. 
“சொரியுமாமுகிலோ” எனும்‌ திருப்புகழ்‌ அவர்‌ வாக்கிவின்றும்‌ 
புறப்பட்டது. i 

அருணகிரிப்‌ பெருமான்‌, தமது உலகியல்‌ வாழ்வில்‌ 
சிற்றின்ப வேட்கையில்‌ பெரும்பாலான காலத்தைக்‌ கழித்து 
| - வீணடித்ததைத்‌ தமது ஒவ்வொரு திருப்புசுமிலும்‌ வெவிப்படுத்தி 
வேதனைப்படுகிறார்‌. தவறு செய்யும்‌ மனிதனுக்ன அருணகிரி 
வாழ்க்கை ஒரு படிப்பினையாகும்‌. பொது மகளிர்‌ உறவினால்‌ ஜாம்‌ 


உடனே 


239 
சிரதிந்ததை உள்ளது உள்ளபடி ஒளிவு மறைவின்றி அப்படியே 
பாடுவார்‌. அதன்படி. திருவையாறு திருப்புகழில்‌ “பரத்தையர்‌ தம்‌ 
மாய வலையில்‌ சிக்கி, சல்லாப காலத்தே அவர்களை எப்படி 
யெல்லாம்‌ புகழ்ந்து திரிந்தேன்‌” என்பதைப்‌ பாடல்‌ தொடக்கத்‌ 


திலேயே எடுத்த: பூக்கின்றார்‌. 


“பெண்ணே! உனதழகை யான்‌ எப்படி. வருணிப்பேன்‌. 
உனது கூற்தலழகை, மழைமேகம்‌ போன்றதென்பேனா? இருள்‌ 
என்பேனா? உனது இருவிழிகளினழகைக்‌ கூர்வாள்‌ என்பதா? 
மான்விழி என்பதா? உனது பேச்சின்‌ இனிமையைத்‌ தேவாமிர்தம்‌ 
என்பதா? குயில்மொழி என்பதா? உனது இடை இருக்கின்றதா 
இல்லையா எனத்‌ தெரியவில்லையே? உனது நடையமழகை அன்ன 
நடை என்பதா? பெண்யானை நடை என்பதா? உனது இரு முலை 
யழகை இருமலைகள்‌ என்பனா? தாமரைமொக்‌ சென்பனா? என 
இப்படியெல்லாம்‌ உரையாடினேன்‌ பெருமானே! அன்பினால்‌ 
எனை அட்கொள்க நான்‌ ஒரு குற்றமற்றவன்‌; பெண்களின்‌ 
பகட்டுப்‌ பேச்சினால்‌ மதியிழந்தேன்‌.. இனியாகிலும்‌ துன்பமிகு 
பரத்தையர்‌ வசம்‌ அழியாமல்‌ ஞானிகள்‌ போற்றும்‌ மோட்ச 
வீட்டை ஒரு நாளாவவது யானடைய அருள்புரிவாயாக என 


வேண்டுகிறார்‌. 


இதுவரை அரறுணகிரிப்‌ பெருமான்‌, திருவையாற்றுத்‌ 
திருப்புகில்‌ வில்லேந்திய வேலவர்‌ தனுசு சுப்பிரமணியர்‌ 
கையிலுள்ள வில்‌ தனித்‌ தன்மையுடன்‌ இங்கு மட்டும்‌ 
தோற்றமளிப்பது நமக்கு வேண்டுமானால்‌ புதுமையாக : 
இருக்கலாம்‌. அவருக்குப்‌ புதுமையேயல்ல அவரது பரம்பரைக்கே 
உரிய சொத்து வில்லாகும்‌ என்பதை மாமன்‌ திருமாலது 
கையிலுள்ள வில்‌ செய்த . விளையாட்டுக்களையும்‌ தந்தை 
சிவபெருமானது கையிலுள்ள வில்‌ செய்த வீரச்‌ செயல்களையும்‌, 
மச்சாாகிய வேலன்‌ சையிலுள்ள வில்லும்‌ வேலும்‌ ற்றிய 
அற்புதங்களையும்‌ அழகுறப்படம்‌ பிடித்துக்‌ காட்டு. அடியேன்‌ 
செய்த அடாத தவறுகளையும்‌ மன்னித்து ஒருநான்‌ முத்தியுல 


களிப்பாய்‌ என வேண்டுகிறார்‌ அருணகிரி நாதர்‌ இதோ 
அத்திருப்புகழ்‌ 


240 


சொரிய மாமுகி லோஇரு ளோகுழல்‌ 

சுடர்கொள்‌ வாளிணை யோபிணை யோவிழி 

சுரர்த மாரமு தோகுயி லோமொழி இதழ்கோவை 

துவர தோஇல வோதெரி யாவிடை 

துகளி லாவன மோபிடி யோநடை. - 

துணைகொள்‌ மாமலை 'யோமுகை தானென ' உரையாடிப்‌ 

பிரிவி னாலெனை யாளுக நானொரு 

பழுதி லானென வாதை லாரொடு 

பகடி. யேபடி. யாவொழி யாவிடர்‌ படுமாயப்‌ 

பரவை மீதழி யாவகை ஞானிகள்‌ 

பரவு நீற்புக ழேயது வாமிகு l 

பரம வீடது சேர்வது மாவதும்‌ ஒரு நாளே 

கரிய மேனிய னானிரை யால்பவன 

அரிய ராவணை மேல்வளர்‌ மாமுகில்‌ 

கனகன்‌ மார்பது பீறிய வாளரி கனமாயக்‌ 

கபடன்‌ மாமுடி யாறுட னாலுமோர்‌ 

கணையினால்‌ நில மீதுற நூறிய 

கருணை மால்கவி கோபக்ரு பாகரன்‌ ்‌ மருகோனே 

Oy ராதிகள்‌ தூ ளெழ வானவர்‌ 

திகழ வேமுனி யாவருள்‌ கூர்பவர்‌ 

தெரிவை பாதியர்‌ சாதியி, லாதவர்‌ தருசேயே 

சிகர பூதரம்‌ நீறுசெய வேலவ 

திமிர மோகர வீரதி வாகர 

திருவையாறுறை தேவக்ரு பாகர பெருமாளே! 
இவ்வாறே, “மருவுலாவிடு மோதி குலைப்பவர்‌” எனும்‌ 

ஏழுதலத்திருப்புகழையும்‌ பாடி.யுள்ளார்‌. திருவையாற்றில்‌ 

அருணகிரிநாதர்‌ பலநாட்கள்‌ தங்கியிருத்தல்‌ வேண்டும்‌ அவர்‌ 

தங்கி இருந்த நாட்களிலேயே திருவையாறு சப்தஸ்தல 

பிரதட்ஷணத்‌ திருவிழா நடைபெற்றுள்ளது. அதனைக்‌ கண்டு 

HBS மகிழ்ந்த நிலையில்‌ அந்த ஏழு ஊர்களையும்‌ சேர்த்து ஒரே 

இருப்புகழில்‌' பாடியுள்ளார்‌. திருப்பழனம்‌, திருச்சோற்றுத்துறை, 

திருவேதிகுடி, திருக்கண்டியூர்‌, திருப்பூந்துருத்தி, திருநெய்த்தானம்‌ 

திருவையாறுடன்‌ ஏழு திருப்பதிப்‌ பெருமாளே! எனச்‌ இறப்‌ 

பித்துப்‌ பாடியுள்ளார்‌ 


241 

தாயுமான அடிகளாரின்‌ ஐயாற்றுப்‌ பாடல்கள்‌ 

இவரது காலம்‌ 16 ஆம்‌ நூற்றாண்டு சோழவளநாட்டின்‌ 
திருமறைக்‌ காட்டில்‌ கேடிலியப்பப்‌ - பிள்ளை எனும்‌ சைவ 
வேளாளருக்கு இரண்டாம்‌ மகவாகத்‌ 'தோன்றி வடமொழி தென்‌ 
மொழிகளைக்‌ கற்றவர்‌. அது காலை திருச்சியை அண்ட விசய 
ரெகுநாத சொக்கலிங்க நாயக்கரின்‌ அரசுப்‌ பெருங்கணக்கராகத்‌ 
தந்தையைப்‌ போன்றே இவரும்‌ பணியாற்றி வந்தார்‌ எனினும்‌, 
இவரது உள்ளம்‌ இறையருள்‌ நாட்டமே பெரிதாகக்‌ கொண்டு 
நல்லதொரு குருநாதனுக்கு ஏங்கிக்‌ கொண்டிருந்தது. திருவருளால்‌ 
திருமூலர்‌ மரபில்‌ வந்த மெளன குரு தேசிக ஞானால்ச்சாரியர்‌ 
கிடைக்கப்‌ பெற்றார்‌. மெய்யறிவு தலைக்கூட அரசவாழ்வை 
வெறுத்து யோகநெறிக்கண்‌ சென்றவரைத்‌ தடுத்து தமையனார்‌ 
இல்லற நெறியில்‌ ஈடுபடுத்தினார்‌. மட்டுவார்‌ குழலியை மணந்து 
கனகசபாபதியைப்‌ பெற்றெடுத்தார்‌. சின்னாட்களில்‌ மனைவியார்‌ 
இறைவனடி. சாரத்தாம்‌ துறவறம்‌ மேற்கொண்டு திருச்சி மெளன 
குருமடத்தின்‌ (கி.பி. 1644) தலைவரானார்‌. பல பதிகளுக்குச்‌ சென்று 
இறைவனைப்‌ பணிந்து வந்தார்‌. பின்‌, ஞானகுரு மெளன குருவின்‌ 
திருவருளால்‌ ஞானநிட்டை கூடி. கி.பி. 1662 தை 22 விசாகத்தன்று 
ரொமநாதபுரம்‌ காட்டுரணியில்‌ தவயோக சித்தியடைந்தார்‌. 
| தாயுமானவர்தம்‌ தலயாத்திரையில்‌ திருவையாற்றுச்‌ 
செம்பொற சோதிப்‌ பெருமானை வழிபட்ட நினைவு மறவாது 
போற்றிசைத்த பாடல்களை நாமும்‌ போற்றிப்‌ புகழ்வோம்‌. 

18. பொன்னை மாதரை 

“வைத்த தேகம்‌ வருந்த வருந்திடும்‌ 

பித்த ஞானருள்‌ பெற்றுந்‌ திடமிலேன்‌ 

சித்த மோன சிவசின்ம யானந்தம்‌ 

வைத்த ஐய அருட்செம்பொற்‌ சோதியே" 10 

செம்பொன்‌ மேனிச்‌ செழஞ்சுட ரே/முழு 

வம்ப னேனுனை வாழ்த்து மதியின்றி 


தாயுமானவர்‌ அடிகள்‌ திருப்பாடல்கள்‌ : சைவ சித்தாந்த 
ப்‌ ட்ட tae eA ளான OD) சள owe (AAA கக்கம்‌, ர்க (பணத்‌ NIRI 


242 

இம்பர்‌ வாழ்வினுக்‌ கிச்சைவைத்‌ தேன்மனம்‌ 

நம்பி வாவெனின்‌ நானென்கொல்‌ செய்வதே 11 

வாழ்த்து நின்னருள்‌ வாரம்‌ வைத்தாலன்றிப்‌ 

பாழத்த சிந்தைப்‌ பதகனும்‌ உய்வனோ 

சூழ்த்து நின்ற. தொழும்பரை யானந்தத்‌ 

தாழ்த்து முக்கண்‌ அருட்செம்பொற்‌ சோதியே 21 

சோதியே சுட ரேசுக மேதுணை 

நீதி யேநிச மேநிறை வேநிலை 

அதி யேடனை யானடைந்‌ தேன்‌அகம்‌ 

வாதி யாதருள்‌ வாய்‌அருள்‌ வானையே 22 

இராமலிங்க சுவாமிகளின்‌ விண்ணப்பக்‌ கலிவெண்பா 

திருவருட்பா 3 அம்‌ திருமுறை அசிரியர்‌ இராமலிங்க 
சுவாமிகள்‌ 

19 அம்‌ நூற்றாண்டில்‌ வாழ்ந்த இராமலிங்க சுவாமிகள்‌ 
(கி.பி. 1823-74) வடலூரில்‌ சமரச சுத்தசன்மார்க்க நெறி 
கண்டவர்கள்‌. அவர்களது அருட்பா தெய்வமணங்‌ கமழும்‌ எளிய 
இனிய நூல்‌. பாமரரும்‌ புரிந்து கொள்ளும்‌ அளவில்‌ எளிய, இனிய 
சொற்களைக்‌ கொண்டும்‌ அருட்கவி பாடமுடியும்‌ என்பதைப்‌ 
புலப்படுத்திய மகான்‌, சித்தர்‌ என்றே சொல்லலாம்‌. தேவாரத்‌ 
திருமுறைகள்‌ போல இவரது பாடற்தொகுப்புகளும்‌ அறு 
திருமுறைகளாகப்‌ பகுக்கப்‌ பெற்றுள்ளன. 
இறைவன்‌ கோயில்‌ கொண்டுள்ள அத்தனைத்‌ 
தலங்களையும்‌ இருந்த இடத்திலிருந்து கொண்டே திருவருள்‌ 
உள்நின்றுணர்த்தக்‌ கண்டு அவ்வத்தலங்களிலுள்ள இறைவனை 
உள்ளது உள்ளபடியே ஈரடிகளில்‌ தெய்வ நலஞ்சான்ற 
விண்ணப்பக்கலி வெண்பாவாகப்‌ பாடியுள்ளார்கள்‌. 

அம்முறையில்‌ - ஐயாற்றைச்‌ சுற்றியள்ள ஏமூர்த்‌ 

தலங்களையும்‌ ஒரு சேரப்‌ பாடியுள்ளமை தனிச்‌ சிறப்பாகும்‌. 
திருப்பழனந்‌ தொடங்கி பாடியுள்ள பான்மையினைக்‌ 


காண்போம்‌. 


243 


1. - வண்பழனத்‌ தின்குளிவுஎண்‌ வாயில்தேன்‌ வாக்கியிட 


உண்பழனத்து என்தன்‌ உயிர்க்கு உயிரே பண்பு அகன்ற 51 

2. வெய்‌ ஆற்றில்‌ நின்றவரை: மெய்‌ ஆற்றில்‌ ஏற்றுதிரு | 
* ஐயாற்றில்‌ மேவியஎன்‌ ஆதரவே பொய்யாற்றி 52 

3. மெய்த்தானம்‌ நின்றோர்‌ வெளித்தானம்‌ மேவதிரு 

நெய்த்தானத்து ௨ள்‌அமர்ந்த நித்தியமே 53 
4,  வாந்துருத்தி கொண்டு உள்‌அனல்‌ எழுப்பு வோர்புகழும்‌ 

பூந்துருத்தி மேவுசிவ புண்ணியமே காந்தருவத்‌ 75 
5. தண்டியூர்‌ போற்றும்‌ தகைகாசிக கண்செயது 

கண்டியூர்‌ வாழும்‌ களைகண்ணே கொண்டு இயல்பின்‌ 76 
6. வேற்றுத்‌ துறையுள்‌ விரவா தவர்புகழும்‌ 

சோற்றுத்‌ துறையுள்‌ சுகவனமே ஆற்றல்‌ இலாத்‌ : 7 
% தீதுக்‌ குடிஎன்று செப்பப்‌ படார்‌ மருவுட்‌ 

வேதிக்குடி. இன்ப வெள்ளமே 78 


என்றெல்லாம்‌ ஏழுர்‌ இறைவர்தம்‌ இயல்பினை இரத்தினச்‌ 
சுருக்கமாக இனிமை தவழ விளித்துள்ள பாங்கு போற்றி 
புகழற்குரியதாம்‌. 

திருவையாற்றுப்‌ பதிகம்‌ : ஆசிரியர்‌ வண்ணச்சரபம்‌ 
தண்டபாணி சுவாமிகள்‌ 


*1838 ல்‌ இருநெல்வேலி சைவவேளாண்‌ மரபிற்‌ பிறந்து 
திருச்செந்தூர்‌ பழனி, சென்னை யாதிய தலங்களில்‌ வதந்து 
திருவாமாத்தூரில்‌ தங்கி தண்டபாணிசுவாமிகளென்றும்‌, 
முருகதாஸ சுவாமிகளென்றும்‌, திருப்புகழ்‌ சுவாமிகளென்றும்‌ 
பெயர்‌ பெற்று பன்னூல்களை யாக்கிய பெரியவராயிருந்தநர்‌. 
இவரால்‌ அக்கப்பெற்ற நூல்களா வன : தில்லைத்‌ திருவாயிரம்‌, 
திருவரங்கத்‌ திருவாயிரம்‌, பழனித்‌ இருவாயிரம்‌, தெய்வத்‌ 
திருவாயிரம்‌ திருவாமாத்தூர்‌ புராணம்‌, திருமயிலைக்‌ கலம்பகம்‌, 
சென்னைக்‌ கலம்பகம்‌, ஒலியலந்தாதி, புலவர்‌ புராணம்‌, திருச்‌ 


செந்தார்க்‌ கோவை அருணகிரிநாதர்‌ புராணம்‌, ஏழாயிரப்‌ 


* தண்டபாணிசுவாமிகள்‌ பற்றி குறிப்பு: செந்தமிழ்செல்வி' இங்கள்‌ 
இதழ்‌ சிலம்பு 7 பரல்‌ 5 பொருணை நாட்டுப்‌ புலவர்கள்‌ எம்‌.எஸ்‌ 
பராணலிங்கம்‌ பிள்ளை 1929 மே 


244 


பிரபந்தம்‌, ஏகபாதத்‌ திகழகலந்தாத, பதிகச்சதகம்‌, சதகப்பதிகம்‌, 
.இிருச்செந்தூர்த்‌ திருப்புகழ்‌,. நான்குநூல்‌, அறுவகையிலக்கணம்‌ 
முதலியன. இப்புலவர்‌ சந்த விருத்தப்பா எழுதுவதிற்கை 
தேர்ந்தவர்‌. திருக்குருகூர்‌ ஞானசித்தசுவாமிகள்‌ இவருக்குச்‌ சிறந்த 
நண்பர்‌. இவர்கள்‌ 1888 இல்‌ இறையடி படி.ந்தார்கள்‌. இற்றைக்கு 100 
அண்டுக்கு முன்‌ சிறந்த கவிவளவராக விளங்கிய தண்டபாணி 
சுவாமிகள்‌, திருவையாற்றிற்கு வந்த சமயம்‌ இருவையாற்றுப்‌ 
பதிகம்‌, திருவையாற்று முருகன்‌ மும்மணிக்‌ கோவை எனும்‌ இரு 
சிற்றிலக்கியங்களை யாத்துள்ளனர்‌. அவற்றைத்‌ திருவாமாத்தூர்‌ 
மடத்தினின்று கோவை கெளமார மடாலயத்தே பாதுகாத்து 
வைத்திருந்து தவத்திரு சுந்தரசுவாமிகளால்‌ அன்பொடு நமக்கு 
வழங்கப்பட்டவையாகும்‌. .நன்றி, 


“முப்பழமும்‌ அடுபாலும்‌ சருக்கரையும்‌ 
தேனும்‌ என மொழியும்‌ பாடல்‌ 
கைப்பவர்பால்‌ விலைகூறித்‌ தளர்வேன்‌ உன்‌ 
அடியவருள்‌ கலந்துய வேனோ . 
துப்பனைய திருமேனிப்‌ பெருமானே 
இடபநெடும்‌ துவசத தானே 
செப்பரிய வளம்‌ ஓங்கும்‌ திருவையா 
றதனில்வளர்‌ சிவபி ரானே" 3 
“ஐந்துகரத்‌ தொருதேவை அயிலேந்தி . 
மயில்ஊரும்‌ ' மேல வேளைத்‌ 
தந்துமகிழ்ந்‌ தவள்பாகம்‌ இருக்கும்நீ 
எனக்கிரங்காத்‌ தன்மை யாதோ 
நந்துமெழிற கிம்புரியும்‌ சந்தனப்பைங்‌ 
கோடுமுதல்‌ நவில்வ யாவும்‌ 
சிந்துதிரைக்‌ காவிரிதழ்‌ திருவையா 
றதனில்வளர்‌ செம்பொற்‌ சோதீ. 9 
திருவையாற்று முருகன்‌ மும்மணிக்கோவை . 
ஆசிரியரா: வண்ணச்சரபம்‌ தண்டபாணி சுவாமிகள்‌ 
திருவையாற்றில்‌ கோயில்‌ கொண்டுள்ள நூற்றுக்கால்‌ 
மண்டபத்தண்டபாணி மீது இதனைப்‌ பாடியுள்ளார்கள்‌. 
இடையே (வில்லேந்ததிய/ வேலவனையும்‌ பாடியுள்ளார்கள்‌. 


245 | 
முத்து, பவழம்‌, மரகத மணிகளால்‌ வரிசையாகக்‌ கோர்த்து 
முருகனுக்கு அணிவிக்கும்‌ பாமாலையாகும்‌. 
காப்பு வெண்பா 
அண்டர்புகழ்‌ ஐயாற்‌ றமில்வேற்‌ குமரனுக்கு 
வண்டமிழ்ப்பா வால்மும்‌ மணிக்கோவை தொண்டர்‌ 
அளிகூரப்‌ பாடுவதற்‌ கானதுணை கூறில்‌ 
களிறா னனத்தான்‌ கழல்‌ ' 
ஆசிரியப்பா 
அருள்வ்லி யினர்வளர்‌ ஐயாற்‌ றம்பொற்‌ 
பொருள்வள மலிதரு பொற்புடைக்‌ கோயிற்‌ 
சிவனநுதல்‌ விழி௨மிழ்‌ செஞ்சுட ராகிப்‌ 
பலமிகு தானவப்‌ பணிஅறக்‌ களைந்து 
குறைவறு முத்தமிழ்க்‌ குறுமுனி முதலினர்‌ 
நிறைஅருள்‌ பெறச்செயும்‌ நிமலசற்‌ குருவாய்த்‌ 
தென்முகம்‌ நோக்கித்‌ திகழ்தரு குகனே 
என்முகம்‌ வாட ஈனர்தம்‌ மொடுபோய்‌ 
நின்பெயர்‌ கருதியும்‌ நின்றிரந்‌ தலுத்தேன்‌ 
“அனபெனக்‌ களித்தாண்‌ டடியவ ரொடுசேர்த்‌ 
துலவரும்‌ துயர்‌ எலாம்‌ ஓரீஇக்‌ 
குலவுமெய்ப்‌ புகழ்க்கடல்‌ குளித்திடப்‌ பணியே 1 
வெண்பா 
சேயமுகம்‌ ஆறுடைய :'சிற்பரனே ஐயாற்றின்‌ 
மேயவர்கள்‌ போற்றிசைக்கும்‌ வேலோனே--நீயலதிங்‌ 
'காரைக்‌ கருதுகின்றேன்‌ அந்தேநின்‌ லய 
சீரைஎனக்‌ கின்றருளிச்‌ செய்‌. 20 
_ கட்டளைக்‌ கலித்துறை 
செய்யசொல்‌ விட்டுக்‌ கரியே அனையசொல்‌ தேடிச்‌ செல்லும்‌ 
பொய்யர்தம்‌ பாடலைப்‌ போலஎன்‌ நூல்களும்‌ போதல்‌ நன்றோ : 
வையகம்‌ போற்ற மயிலேறி வந்தொரு வார்த்தை சொல்லாய்‌ 
மெய்யடி. யார்புகழ்‌ ஐயாற்றின்‌ மேயசெவ்‌ வேலவனே. 21 


245 
திருவையாற்றுப்‌ பதிற்றுப்‌ பத்தந்தாதி 
ஆசிரியர்‌ : முத்துசாமி பாரதி 
தமிழில்‌ இப்பொழுது கடைக்கும்‌ சிற்றிலக்கிய நரல்களின்‌ 
அந்தாதி வரிசையில்‌ இது ஒரு தனித்தன்மை வாய்ந்தது. 96 வகைப்‌ 


பிரந்தகளில்‌ “அந்தாதி! என்பதும்‌ ஒன்று. அந்தத்தை 
அழியாகவுடையது அந்தாதி. அதாவது : முதல்‌ செய்யுளின்‌ 


ஈழ்றுச்சர்‌. அடுத்த செய்யுளின்‌ முதற்சீராகக்‌ கொண்டு 100 
செய்யுட்களில்‌ தொடர்ந்து ஈறும்‌ முதலும்‌ இணையப்‌ பாடுவது. 
இறைவன்‌ வள்ளல்‌ போன்றாரைக்‌ கவிஞர்தம்‌ புலமைத்திறம்‌ 
புலப்படப்‌ பாடுவது அந்தாதி நூல்‌ வெண்பா கலித்துறை 
பாவகையால்‌ பாடப்பெறுவது. 

“சங்க இலக்கியங்களில்‌ ஒன்றாய “பதிற்றுப்பத்து” என்பது 
அகவற்‌ பாக்களாலான பத்துப்‌ பகுதிகள்‌ சேர்ந்து 
அமைந்தமையின்‌ 'பதிறறுப்பத்து' எனும்‌ பெயராயிற்று, 
ஆசிரியப்பாவினால்‌ புறம்பொருள்‌ பற்றிய செய்யுட்கள்‌ நூறு 
அமைந்தன வாயினும்‌ ஒவ்வொரு பத்தும்‌, ஒவ்வொரு சேர 
அரசரைப்‌ பாராட்டுவதனால்‌ இந்நூல்‌ பத்துவேறு பகுதியாகியது. 
வெவ்வேறாகிய பத்துவகை யாப்பினால்‌ அமைந்த ஒருவகை 
அந்தாதியைப்‌ பதிற்றுப்பத்தந்தாதி என்று வழங்கும்‌ பிற்கால 
வழக்கு இங்கே நினைத்தற்கு உரியது. இவ்வகையில்‌ அமைந்ததே 
திருவையாற்று ஐயாறப்பர்‌ மீது பாடியுள்ள பதிற்றுப்‌ 
 பத்தந்தாதியாகும்‌. அசிரியர்‌ முத்துசாமி பாரதி பற்றி ஏதுமறியோம்‌. 

அந்தாதி இலக்கணத்திற்கு அமைந்த, இயைந்த அழ்தாதித்‌ 
தொடையில்‌ இந்நால்‌ அமையவில்லை. பத்துவகை யாப்பு 
அமைதியுடன்‌ மட்டும்‌ விளங்குகிறது. அறுசீர்‌ எழுசீர்‌, கொச்சகக்‌ 
கலிப்பா, அறுசீர்‌ சந்தம்‌, கலிவிருத்தம்‌, கலிநிலைத்துறை, என்ற 
அமைப்பில்‌ உள்ளன. அதுவும்‌ 100 பாடல்களின்றி, பத்துப்‌ 
பாடல்களே உள்ளன. தருமபுர அதன வெளியீடு திருவைய௱ற்று ௪ 
தலபுராணம்‌ 1948 இப்பத்துப்‌ பாடல்களையே வெளியிட்டுல்‌ எ.து. 
கிடைத்தது பத்தோ அல்லது உரிய பாடல்கள்‌ (ப்பு 


n aranna iam அவங்கட என G i டைய ane 


an படப்பட க்‌ ல்‌ 
* பதிற்றுப்‌ பத்து உ.வே.சா. பதிப்பு 1941 பக்கம்‌ 5 


247 
மட்டும்தானோ அறியோம்‌. பாடல்கள்‌ எளிய இனிய சந்த 
அமைப்பில்‌ உள்ளன்‌. 
திருவையாற்று பதிற்றுப்‌ பத்தந்தாதி பாடல்களின்‌ சாரம்‌: 
எனது உள்ளத்திருளை அகற்றி நின்‌ இருவருளைத்‌ தா, 
பிறவிப்‌ பெருங்கடலில்‌ தத்தளிக்கும்‌ யான்‌ உன்‌ திருவடியை 
அடைவது எப்போது? மங்கையர்‌ மையலில்‌ அலையாமல்‌ 
உன்னருள்‌ தந்து என்னை அள்வாய்‌. கருணைக்கடலே ஐயாற! 
நாயேனது இருள்‌ கெட அருள்வாயாக, கைலாயமாகிய ஐயாற்றுப்‌ 
பரம்பொருளே! பிறரால்‌ பரவுதற்கு அரிய நீ அடியார்க்கு அடியன்‌ 
அவாய்‌... ஐயாற்று அண்ணலே உன்னைத்‌ தவிர எனக்கு வேறு 
புகலிடம்‌ ஏது? என்‌ பிழை பொறுத்து ஆண்டருள்க. 
, இலக்கிய இன்பத்திற்கு இரண்டொரு செய்யுட்களைக்‌ 
காண்போம்‌ :யமகம்‌ போன்றது. 
அறுசீர்‌ (சந்தம்‌) - 
ஐயம்‌ பாரினி லேற்றவன்‌ பாற்கட லருந்தவ மகக்கீந்தோன்‌ 
ஐயம்‌ பாரிய செங்கர னுருவழித்‌ தருள்பவன்‌ நன்னெஞ்சே 
ஐயம்‌ பாரிளம்‌ பிறையணி திருவையா றனைத்தொழி னமக்கில்லை 
ஐயம்பாரியா ளொடுவிடை மீதுவந்‌ தருள்வனற்‌ கதிவாழ்வே 5 
பொருள்‌: 1. ஐயம்‌ பிச்சை, உலகில்‌ பிட்சாடணராக பிச்சை 
. ஏற்க வந்தவன்‌ உபமன்யு முனிவருக்காக பாற்கடலை அருந்த த 
அமைத்தவன்‌. 

2. ஐயம்‌ பாரிய so அம்பு * அரிய + செங்கரன்‌. ஐந்து 
மலர்களை அம்பாக எய்து ௮சந்த கைகளை உடைய மன்மதனின்‌ 
. உருவத்தை அழித்து தேவர்க்கு அருளியவன்‌. மனமே 

3. ஐயம்‌ பாரிளம்‌ பிறை ஐ + ௮ம்பார்‌ = கூர்மையான 
அம்பை உடைய திரிபுர சம்ஹாரர்‌, மூன்றாம்பிறைச்‌ சந்திரனை 
முடியில்‌ அணிந்த ஐயாறனை ஒழித்து நமக்கு வேறு யா்‌ 
இல்லை. 

4. ஐயம்‌ பாரியாளொடு ஐ + அம்‌ + பாரியாகொழு! = 
மேலான, அழகிய மனைவியோடு இடப வாகனத்தே வந்து நமக்கு 


நற்கதி அளிக்க வருவான்‌. 


248 
கற்பனை நயத்திற்கு : 


— விமல பற்பல கவலை கொண்டிடருறு வினையேன்‌ 
்‌  முமல வேரறுத்‌ தாளுநா ளென்றரோ ? மொழிவாய்‌ 
_ கமல வாவிநின்‌ றெழுமிள வாளைபூங்‌ கமுகோ 
டமல மேகமுங்‌ கிழிக்குமை யாற்றிறை யவனே 7 
பொருள்‌. : தாமரைத்‌ தடாகத்திலிருந்து துள்ளிய 
வாளைமீன்‌ பாக்கு மரத்தோடு மேகத்தைக்‌ கிழித்தோடும்‌ வளம்‌ 
சார்ந்த ஐயாற்று இறைவனே. ! பற்பல கவலைகளினால்‌ துயருறும்‌ 
என்‌ மும்மலத்தையும்‌ அறுத்து ஆளும்‌ நாள்‌ என்று? சொல்வாயாக 


எனக்‌ Ga Amri. 


ஒசை நயத்திற்கு 
நம்பாவுனை நம்பாது தினம்பாசக ௬டனே 
வம்பார்த்ழல்‌ வம்பார்முலை வம்பார்‌ மொழி மடவார்‌ 
தம்பாலலை யாதுன்னரு டந்தேயெனை யாள்வாய்‌ 
அம்போருக மிகுதண்பணை யையாற்றிறை யவனே பாடல்‌ 6 
திருவையாற்றுத்‌ தர்மசம்வர்த்தனி மாலை: 
தமிழ்ச்‌ சிற்நிலக்கியங்களில்‌ 'மாலை என்பதும்‌ ஒன்று. 
இறைவன்‌, இறைவிக்குப்‌ பலவகை மலர்களாற்‌ பூமாலை கட்டி 
அணிவித்து அலங்கரிப்பது போன்று, பக்திப்‌ பாக்களாற்‌ 
பாமாலை சூட்டி, வழிபடுவது தொன்றுதொட்டு இருந்து வரும்‌ 
வழக்கமாகும்‌. இது, “தொடுக்கும்‌ கடவுட்‌ பழம்பாடல்‌ தொடை” ' 
சங்கத்‌ தமிழ்‌ மாலை முப்பதும்‌” என்ற பாடல்களினின்றும்‌ 
தெரியவரும்‌. 96 வகைப்‌ பிரபந்தங்களில்‌ மாலை என்பதும்‌ ஒன்று. 
100 பாடல்களிலும்‌ அமையும்‌ 30 பாடல்களிலும்‌ அமையும்‌. 


துறைமங்கலம்‌ சிவப்பிரகாசரின்‌, சோணசைல மாலை, 
மகாவித்துவான்‌ மீனாட்சி சுந்தரம்‌ பிள்ளை அவர்களின்‌ 
அகிலாண்ட நாயகி மாலை ஆகியவை 100 பாடல்கள்‌ 
கொண்டவை. வித்துவான்‌ தியாகராசச்‌ செட்டியார்‌ அவர்கள்‌, 
'திறாச்செந்தில்‌ மாலை' என்ற நூலை 30 பாடல்களில்‌ யாத்துள்ள 2 
அது போல, இந்நூல்‌ திருவையாற்றில்‌ கோயில்‌ கொண்டுள்ள 
இறைவி மீது 30 கலித்துறைகளால்‌ அன புகழ்மாலையாகும்‌. 


249 


இவ்வூர்‌ இறைவி தமிழில்‌ அறம்‌ வளர்த்த நாயகி என்றும்‌ 
வடமொழியில்‌. தர்மசம்வர்த்தனி, தர்மாம்பாள்‌ என்றும்‌ 
வழங்கப்படுகிறாள்‌. இந்த : இறைலி மீது பாடப்‌ பெற்றதே 
தார்மசம்வர்த்தனி, மாலையாகும்‌.  , | l 
இந்நாலின்‌ som A பாடலின்‌ மெய்யாம்‌ அறிவுமிகு 
சிவஞானன்‌' என்று இருப்பதால்‌ இந்நூலை இயற்றியவர்‌ 
சிவஞானன்‌ என்பது தெரிய வருகிறது. பிற விபரங்கள்‌ தெரிய 
வில்லை. பாடல்கள்‌ எளிமையும்‌ இனிமையும்‌. வாய்ந்தவையாக 
உள்ளன. இந்நூலின்‌ ஏட்டுப்‌ பிரதியும்‌, கையெழுத்துப்‌ பிரதியும்‌, 
மகோமகோபாத்யாய டாக்டர்‌. உ.வே.சா. அய்யர்‌ அவர்கள்‌ தம்‌ 
தமிழ்‌ ஆய்வுக்காக ஏடு தேடும்‌ பணியில்‌ ஈடுபட்ட ஞான்று 
தொகுக்கப்‌ பெற்று, அவர்கள்‌ பெயரால்‌ நிலவும்‌ நூல்‌ நிலையத்தே 
பாதுகாக்கப்‌ பெற்றுள்ளன. இது கிடைத்தது நாம்‌ பெற்ற பெரும்‌ 
பேறாகும்‌. அன்னை அறம்‌ வளர்த்தான்‌. அளித்த வரம்‌, அவைக்கு 
ஒரு சில பார்ப்போம்‌: 
தண்டா மரையெனும்‌ பாதமுடைய தோர்தைய னல்லாய்‌ 
உண்டார்‌ ஈவைதனை யுன்னருள்‌ பெற்றிடு முத்தமாகள்‌ 
பண்டார்‌ வினையது பாற்றியுன்‌ பானெஞ்சம்‌ பற்ற வைப்பாய்‌ 
வண்டார்‌ குழலுடை. மாதே தருமசம்‌ வர்த்தனியே பாடல்‌ 9) 
வண்டுகள்‌ மொய்க்கும்‌ கூந்தலை உடைய தர்ம 
்‌ சம்வர்த்தனியே “குளிர்ந்த தாமரை மலர்‌ போன்ற பாதம்‌ உடைய 
பெண்ணே! உனது அருட்சுவை உண்ட. உத்தமர்களின்‌ வினையை 
அழித்து உன்னை விரும்பும்‌ மனத்தை உவந்தளிப்பாயாக என்பது 
இதன்‌ பொருளாகும்‌. | 
இச்சிறுநூலில்‌ தர்மசம்வர்த்தனி என்று மகுடமிட்டு 
இறைவியை விளித்துள்ள போதிலும்‌, அங்கயற்கண்ணி (20) 
அஞ்சை (20) கண்ணொரு மூன்றுள காரிகை (23) தையல்‌ நல்லாய்‌, 
உத்தமி, த்‌ ற்பரை, தயாவரி என்றெல்லாம்‌ விளித்துள்ளார்‌. இதில்‌ 
யாற்று அன்னைக்கே உரிய தனிச்சிறப்பு முக்கண்ணை 
உடையவள்‌ என்பதும்‌ ` தென்கயிலாயமுடையார்‌ கோயில்‌ 
அம்மையப்பர்‌ அஞ்சலை பஞ்சநதிவாணர்‌ என்பதும்‌ விளித்துச்‌ 


றெப்பித்துள்ளது பாராட்டிற்குரியதாகும்‌ 


250 


மற்றொரு umala - 
கல்லா மெனதுளங்‌ கண்டே யிரங்கிக்‌ கசிந்துருகு 
நல்லோர்‌ மனங்கொண்ட நாயகியே யுன்னை நாடுதற்குச்‌ 
சொல்லா லுணர்த்திச்‌ சுகந்தர வேணுஞ்‌ சருதிமொழி 
வல்லோர்‌ தமக்கருள்‌ மாதே! தருமசம்‌ வர்த்தனியே 13 


பொருள்‌ : 

வேதம்‌  வல்லோர்க்கருளும்‌ தர்மசம்வர்த்தனியம்மா 
குல்மனம்‌ உடைய எனக்கும்‌ இரங்கி, கசிந்துவரும்‌ நல்லோர்‌ 
மனத்தையும்‌ ஏற்கும்‌ தாயே! உன்னை அடைதற்குரிய வழியெலாம்‌ 
சொல்லால்‌ அறிவித்து எனக்குச்‌ சுகத்தைத்‌ தந்தருள்வாயாக. எனக்‌ 
கேட்கின்ற அழகே ALB. 


மற்றும்‌ சிவனார்‌ துணைவி என்ற நிலையை அரனாரு 
கந்தவள்‌ (3) உயிர்க்குயமிரானார்‌ இடத்தமர்‌ (5) என்றெல்லாம்‌ 


புகழ்ந்நுரைக்கின்ற பான்மையையும்‌ பார்க்கின்றோம்‌. 


உற்றா ரெனக்கிலை யுன்னடித்தாமரைக்‌ கொப்பிதமாய்‌ 

செற்றார்‌ புரஞ்செற்ற சேவகனார்‌ பங்கிற்‌ தேன்மொழியே 

நற்றா மரைப்பத நாடுதென்‌ சிந்தை நயந்தளிப்பாய்‌ 

வற்றா வருட்கடல்‌ மாதே! தருமசம்‌ வர்த்தனியே18 
பொருள்‌ | 


“அருட்கடலாகிய தர்மசம்வர்த்தனி அம்மா! எனக்கு 
. உற்றார்‌ உறவினர்‌ யாரும்‌ இல்லை. தாமரை போன்ற உன்‌ திருவடிப்‌ 
பேற்றையே என்‌ மனம்‌ நாடுகின்றது. இதனை உவந்தளிப்பாயாக,” 
என நாம்‌ வேண்டுவது போலவே வேண்டியுள்ளார்‌. 


இதே கருத்தை அப்பர்‌ சுவாமிகள்‌ ஐயாறப்பரிடம்‌ “உற்றார்‌ 
இலாதார்க்கு உறதுணையாவன ...ஐயாறன்‌ அடித்தலமே” என்று 
பாடியுள்ள தாண்டக அடியொற்றி இப்பாடல்‌ அமைந்துள்ளது 
உற்று நோக்கத்தக்கதாகும்‌. அன்னையின்‌ அருள்தவழ்‌ திருமுகத்‌ 
தைக்‌ கமலத்‌ திருமுகம்‌] தாமரை முகம்‌ எனவும்‌, பான்மொழி, 
தேன்மொழி என மொழியையும்‌, பேராயிரம்‌ கொண்ட பெண்ணே 
என்றும்‌ பலபடியாகப்‌ பாராட்டிப்‌ போற்றிசைத்த வரிகள்‌ 
புலவர்தம்‌ புலமைத்‌ திறத்தைப்‌ புலப்படுத்துவனவாயுள்ளன. 


251 
ஜயாற்று அப்பர்‌ ஐம்மணி மடலை 


ஆசிரியர்‌ : வை. சுந்தரேச வாண்டையார்‌ 


மாலை 


பிரபந்த வகைகளில்‌ ஒன்று : ஐம்மணிமாலை 
(இறைவனுக்கு முத்து; பவழம்‌, வைரம்‌, வைடூரியம்‌, LOT சதம்‌ 
போன்ற மணிகளால்‌ இயன்ற மாலைபோல, வெண்பா, 
கலித்துறை, அசிரியப்பா, அறுசிர்விருஞ்தும்‌, பன்னிய ்ர்விரத்தம்‌ 
ஆய பாவகையால்‌ மாலையாகப்‌ புனைந்துப்‌ பாடியதாமும்‌. ஒரு 
செய்யுளோடு ஒரு செய்யுளியைய அந்தாதித்‌ தொடையால்‌ 
இயைத்துச்‌ சமயக்குரவர்‌ நால்வருள்‌ ஒருவராய்‌ அப்பர்‌ பெருமான்‌ 
மீது பாடுி.யுள்ள பாடற்‌ தொகுப்பே “அப்பர்‌ ஐம்மணி மாலை" 
ஆகும்‌. இந்நூல்‌, தமிழகத்தே கல்வெட்டுத்‌ துறையில்‌ துறைபோய 
பேராசிரியர்‌ திருவையாறு ' வை. சுந்தரேச வாண்டையார்‌ 
அவர்களால்‌  இயற்றப்பட்டதாகும்‌. அவர்கள்‌ ஐயாற்றுத்‌ 
தென்கயிலாய அப்பர்‌ பெருமானிடம்‌ அறால்‌ காஜலுடையார்‌. 
அவரே தஞ்சம்‌ என வாழ்ந்தவர்‌. 1943ல்‌ பாடிய இந்நாலிற்குப்‌ 
பண்டித ௮. கந்தசாமி பிள்ளை, நாவலர்‌ த.மு.வே. நாட்டார்‌, 
சுவியரசு வேங்கடாசலம்‌ பிள்ளை அயோர்‌ அணிந்துரை 


வழங்கியுள்ளனர்‌. சான்றிற்கு ஒன்று, ரெண்டு : 


வெண்பா 
கூறுவே வின்புகழே கும்பிடுவே னின்கழலே 
பேறுவே றொன்றையநான்‌ பேணிலேன்‌ - -ஏறுபுகழ்‌ 
அப்பூதி யார்பரவு மாளுடைய நாவரசே 
இப்பூதி யார இனிது. 

கட்டளைக்‌ கலித்துறை 

இனிவேறு தஞ்ச மெமக்கிலை யின்றமிழ்‌ நாவரசே 
முனிவேறு துன்பப்‌ பிறப்பிறப்‌ பால்மூழு துந்தளர்ந்தோம்‌ 
கனிவேறு கண்ணுத லஞ்செழுத்‌ தாலி கணித்தருளி 


நனிவேறு மாறருள்‌ புன்பிறப்‌ பாய நளிகடலே 


252 


ஆசிரியப்பா 
'நனிபுனற்‌ பொன்னி நன்னதி படிந்து 
தெளிவறு : மனபர்‌ குழுவொடு சோந்து 
திருவை மாறுமா செம்பொற்‌ சோதி 
மருமலாப்‌ பாதம்‌ வைகலும்‌ போற்றித்‌ 
தூண்டக வேந்த ராண்டநா வரசர்‌ 
ஓதிய பாடல்க ளாதர வதனாற 
பாடும்‌ | அடியர்கட்‌ கெளிதே 
தேடரும்‌ இன்பச்‌ சிவனருட்‌ சீரே 


திருவையாற்று அறம்‌ வ்ளர்த்த நாயகியார்‌ பதிகம்‌ 
| ஆசிரியர்‌ : ஐயாறனடிமை 
பதிகம்‌ என்பது அசிரிய விருத்தம்‌ அல்லது கலிவிருத்த 
வகையால்‌ நான்கடி.முதல்‌ எட்டடி வரை வைத்து, பத்துப்‌ 
கடல்களில்‌ பாடப்பெறுவதாகும்‌. இதனை இருபது பாடல்களில்‌ 
அமையப்‌ பாடப்படுவதும்‌ உண்டு. தேவாரம்‌ திருமுறைகள்‌ 
முழுதும்‌ பத்துப்‌ பாடல்‌ உடமை கருதியே “பதிகம்‌' என்னும்‌ பெயர்‌ 
பெறுமாற்றையற்வோம்‌. அம்முறையில்‌ ஐயாறமர்‌ அறம்‌ வளர்த்த 
நாயகியார்‌ மீது தற்காலப்‌ புலவர்‌ “ஐயாறனடிமை” எனும்‌ 
ஜயாற்றுப்புலவர்‌ பாடியதாகும்‌. வெள்ளைப்‌ பாட்டு எனும்‌ 
வகையில்‌ எனிமையாக உள்ளது. எவரும்‌ எளிதில்‌ பொருள்‌ 
பரிந்துகோள்ளலாம்‌. கொச்சகக்‌ கலிப்பா வகையாற்‌ 
பாடப்பெற்றுள்ளது காப்பாகத்‌ திருவையாற்றுத்‌ திருக்கோயிலில்‌ 
ஐப்பேச  மண்டபத்தே எழுந்தருளியுள்ள தலவிநாயகர்‌ 
அதிவிநாயகரைப்‌ போற்றித்‌ தொடங்கியுள்ளது. 
நூல்‌ : பதிகம்‌ பத்தின்‌ சாரம்‌ 
ஐயாறமர்‌ அறம்‌ வளர்த்த நாயகியை வெற்றி தரும்‌ 
கொற்றவைபாகவும்‌ (1) கலைமகள்‌, அலைமகள்‌, மலைமகள்‌ எனும்‌ 
முச்சக்யெரின்‌ கல்வி, செல்வம்‌, வீரம்‌ அதியவற்றை வழங்க வல்ல 
வளாகவும்‌ (2) பயிர்‌, உயிர்‌ அகிய இவற்றின்‌ முழுப்‌ பயனாக 
விளங்குபவளாகவும்‌, (3) கல்லார்‌, வல்லார்‌, இல்லார்‌ எல்லாரும்‌ 
நலமுடன்‌ வாழ அருன்‌ செய்பவனாகவும்‌ (4) பழியேதும்‌ வராமல்‌ 
செழிப்பான வாழ்வருள்பவளாகவும்‌, (9) உள்ளக்கோயிலில்‌ மெல்ல 
வந்தமர்ந்து கள்ளக்‌ கபடத்தினைக்‌ கட்ட ழிக்சு வல்லவளாகவும்‌ 


253 


(9 பிறவிப்‌ பிணி அகல பேணிக்காக்க வல்லவளாகவும்‌, 
(7) காலங்கடவாமல்‌ காலத்தில்‌ வந்து காப்பவளாகவும்‌ (8) பக்தி 
இல்லார்க்கும்‌ முக்தி அளிக்க வல்லவளாகவும்‌ (9) தாயின்‌ கடமை 
தனயன்‌ தவறை மன்னிக்க வல்லதாயாகவும்‌, (10) 
போற்றப்படுகிறாள்‌..இதோ சான்றிற்கு கு மூன்று : 


கலைமகளின்‌ திருவுருவே கனிந்தகை . தந்தருள்வாய்‌! 
அலைமகளின்‌ திருவுருவே அரும்பொருளை ஆக்குவிப்பாய்‌! _- 
மலைமகளாம்‌ மடமயிலே ்‌ மனத்திருளைப்‌ போக்கிடுவாய்‌! 
தலைமகளே ஐயாற்றில்‌ அறம்வளர்த்த நாயகியே! 2 
கல்லாரும்‌ 'கற்றாரும்‌ காதலுடன்‌ போறறிடுவார்‌ 
வல்லாரும்‌ மாட்டாரும்‌ வளம்பெறவே வந்திடுவாய்‌ 
இல்லாரும்‌ உடையாரும்‌ இன்னருளை வேண்டிடுவார்‌. . 
எல்லாரும்‌ நலம்பெறவை அறம்வளர்த்த நாயகியே! . 4 
பத்தியே சிறிதுமிலாப்‌ பாவியேன்‌ பாசமதால்‌ 
கத்தியே உன்னடியைக்‌ காணவே துடி.க்கின்றேன்‌ 
முத்தியே எனவுந்தன்‌ . கரதலத்தால்‌ மொத்திடுவாய்‌ 
சக்தியே . ஐயாற்றில்‌ ்‌ அறம்வளர்த்த நாயகியே 9 
என்றெல்லாம்‌ தற்கால இளைஞர்‌ உள்ளிட்ட எவரும்‌ 
உளத்துணர்ந்து போற்றிசைத்து வழிபடர்க்காம்‌ நிலையில்‌ 


அணைந்துள்ளது. 


“ஆற்றுப்படை : 


ஆசிரியர்‌ 
வழியில்‌ [கண்டு] செலுத்துதல்‌ என்பது 


திருவையாற்று வேலவனாற்றுப்படை 


: புலவர்‌ கோ. சப்பிரமணியனார்‌ 


பொருள்‌. அற்றுப்படையாவது புலவர்‌, பாணர்‌, கூத்தர்‌, விரலியர்‌ 
என்பவர்களுள்‌ ஒருவர்‌ வள்ளல்‌ தன்மையுடைய அரசர்‌, தெய்வம்‌ 
போன்றாரிடம்‌ சென்று பாடி அவரிடம்‌ தாம்‌ பெற்ற பரிசிலை 
- வழியில்‌ எதிர்வரும்‌ தன்னைப்‌ போன்ற இரவலரிடம்‌ காட்டி, 


'அத்தலைவனிடம்‌ நீங்களும்‌ சென்றால்‌, என்னைப்போல்‌ நிறைய 


+ இருவையாறு வில்லேந்திய வேலவர்‌ புலவர்‌ சே 


&i புலவர்‌ பத்மா 


செவி; 2 ஜயாறன்‌ மெய்ஞ்‌ கொண்டர்‌ இயக்கம்‌. 1291 பக்கம்‌ 4S. 


ஈசப்பிரமன 


னக கை தழல்‌ உடு 


வரர்‌ 


A 


+08 to 


254 

பரிசிலைப்‌ பெற்று வரலாம்‌' என வழிப்படுத்திப்‌ பாடுவதாகும்‌. 

திருவையாறு ஐயர்றப்பர்‌ திருக்கோயில்‌ வேலவன்‌ 
கோட்டத்தே கோயில்‌ கொண்டு எழுந்தருளியுள்ள அற்புதமூர்த்தி 
வில்லேந்திய வேலவர்‌! மீது, . தற்காலப்‌ ` புலவர்‌ கோ. 
சுப்பிரமணியனார்‌ பாடியதாகும்‌. எளிய, இனிய அகவற்‌ பாவால்‌ 
அனது. 'ஓங்கிய அதுதான்‌ அகவலின்‌ வருமே' பன்னிருப்‌ 
பாட்டியல்‌ குத்திரம்‌ 
சுவைக்குச்‌ சில வரிகள்‌ 


கஞ்ச 


யான்பெற்ற இன்பம்‌ யாவரும்‌ பெற்றிட 
என்போல்‌ வாழ்வில்‌ இடர்கள்‌ பலவும்‌ 
பெற்றோர்‌ தாமும்‌ பெறார்‌ தாமும்‌ 
“வேலவன்‌ கோட்டம்‌” விரைவில்‌ வருவீர்‌! 
“வேலவப்‌ பெருமான்‌" திருவடி பணிவீர்‌! 
சரவண | பவனைச்‌ சரணம்‌ அடைந்தால்‌ 
எய்ப்பினில்‌ _ வைப்பாம்‌ இன்பம்‌ பெறலாம்‌ 
எண்ணிய ்‌ எண்ணியாங்‌ கெய்தவும்‌ பெறலாம்‌ 
வேலவன்‌ வேலை வணங்கலே வேலை 
என்றே யானும்‌ ஆற்றுப்‌ படுத்துவன்‌ 
குன்றாக்‌ . குமர வள்ளற்‌ பிரானின்‌ 
மூலபண்‌ டாரம்‌ முந்திப்‌ பெறவே 
சேர வாரும்‌ செகத்துள்‌ ளீரே! 


இதுபோல்‌ “திருவையாறு நீரோட்ட யமக அந்தாதி' என்ற 

- ஒரு நூலும்‌, “திருவையாறு அறம்‌ வளர்த்த நாயகி பிள்ளைத்தமிழ்‌” 

நூலும்‌, உள்ளதாக அறிகிறோம்‌. அவைகளைத்‌ தேடுகிறோம்‌. 

திருவருள்‌ துணையால்‌ கிடைக்கவேண்டும்‌. 
உள்‌ > t 
வடமொழி இலக்கியம்‌ 
- சிவ பஞ்சரத்ன சுலோகங்கள்‌ * 
அதி அற்புத நூல்‌-புதுமை நூல்‌-வியத்தகு விந்தை மிகு நூல்‌ 


இது மிக நுண்ணிய எடுத்துக்களாலான சுலோகங்‌ 


சரஸ்வதி மகால்‌ வழிகாட்டிநால்‌ . அ. பஞ்சநாதன்‌ 1992 பக்கம்‌ 39 


255 

களாகும்‌. ஐந்து ஸ்லோகங்கள்‌-திருவையர்று பஞ்சநதீஸ்வரரைப்‌ 
LIDAD கவிகுருதாஸ்‌ என்பவரால்‌ எழுதப்பட்டன. 

சாதாரணமாகப்‌ பார்க்கும்போது இது தேவநாகரி 
மீறையில்‌ எமுஈப்பட்ட ஸ்லோகங்கள்‌ போலத்தோன்றும்‌. 
அனால்‌ உற்று நாக்கின்‌ ஒவ்வொரு எழுத்தின்‌ கோடுகளும்‌ 
'சிவசிவ”' என்ற எழுத்துக்களால்‌ உருவாக்கப்பட்டவை என்பது 
புலனாகும்‌. “சிவ' என்ற எழுத்து பலநூறு முறைகளில்‌ ஒவ்வொரு 
எழுத்திலும்‌ திரும்பத்திரும்ப எழுதப்‌ பட்டிருக்கும்‌, இது 
இந்துக்களின்‌ * இறை பக்தியையும்‌, சிவன்‌ பால்‌ உள்ள 
அன்‌. பினையும்‌, இவ்வுலகில்‌ எப்பொருளிலும்‌ இறைவன்‌ 
இருப்பதையும்‌ சுட்டிக்‌ காட்டுவதாக அமைந்துள்ளது அதன்‌ 
புசைப்படமுள்ளது. l 

- பஞ்சநதஸ்தல புராணம்‌ * 

தஞ்சையை மிகச்‌ சிறப்பாக ஆட்சி புரிந்த இரண்டாம்‌ 
துளஜா (ALI. 1763 1787) மகாராஜாவிற்கு தெலுங்கு, சமஸ்கிருதம்‌, 
மராத்தி இலக்கியங்களில்‌ ஆர்வம்‌ மிகுந்திருந்தது. கஸ்தூரி 
ரங்கையாவின்‌ மாணவரான அல்லூரி குப்பண்ணாவிற்கு “ஆத்திர 
காளிதாசன்‌” என்ற விருதை . அளித்துச்‌ சிறப்பித்தார்‌. இக்‌ 
குப்பண்ணாவைக்‌ கொண்டு சமஸ்கிருதத்தில்‌ “பஞ்சஸ்தல 
புராணம்‌” யாப்பழற்குப்‌ பெரிதும்‌ துணை புரிந்தார்‌. இதன்‌ மொழி 
பெயர்ப்பே . இப்பொழுதே தமிழில்‌ உள்ளவையாகும்‌. இந்நூல்‌ 
தவிர இவர்‌ இராமாயண யஷ கானங்கள்‌, பாகவத: கதைகள்‌ 
பாரமபாகவத சரிதம்‌, இந்துமதி பரிணயம்‌, ` கர்மவிபாகம்‌ 
நூல்களயும்‌ யெற்றியுள்ளார்‌. 

- இவை தவிர தனியார்‌. இயற்றிய 'பஞ்சநதசர்‌ பஞ்சகம்‌", 
பிரணதார்த்திஹர அஷ்டகம்‌' என்பனவும்‌ உள்ளன. 


+ சரஸ்வதி மகால்‌ வழிகாட்டிநரல்‌ ௮. பஞ்சநாதன்‌ 1992 பக்கம்‌ 39 


256 


வடமொழி இலக்கியம்‌ 


ஜப்யேசுவர ee அஷ்டகம்‌ 
கெளதமரால்‌ இயற்றப்பட்டது 
1 பஜே ஜப்யேச்வரபதிம்‌- (பணமானந்த மவயயம்‌ _ 
தேஹ்‌ யன்னம்‌ வஸ்தாமத்ர ஸ்வாமி பஞ்சனத ஸ்தலே! 
2. பஜே பஞ்சந்தீனாதம்‌ ஸ்வப்ரகாசாஞ்ச சின்மயம்‌ 
தேஹ்‌ யன்னம்‌ வஸ்தாமத்ர ஸ்வாமி பஞ்சனதஸ்தலே! 
3. பஜே ஜப்யேசுவரப்திம்‌ அவித்யா விஷயாஸ்ரயம்‌ 
தேஹ்‌ யன்னம்‌ வஸதாமத்ர ஸ்வாமி பஞ்சனத ஸ்தலே! 
4, பஜே பஞ்சனதீநாதம்‌ வேதாந்தார்தைக லஷிதம்‌ 
தேஹ்‌ யன்னம்‌ வஸதாமதர ஸ்வாமி பஞ்சனத ஸ்தலே! 
5. பஜே ஐப்யேச்வரபதிம்‌ அவஸ்தாத்ரய ஸாக்ஷிணம்‌ . 
தேஹ்‌ யன்னம்‌ வஸதாமத்ர ஸ்வாமி பஞ்சனத ஸ்தலே! 
6, அவஸ்‌ தாத்ரய நிர்முக்தம்‌ பஜே பஞ்சநதி பதிம்‌ 
தேஹ்‌ யன்னம்‌ வஸதாமத்ர ஸ்வாமி பஞ்சனதீ பதே! 
7. விச்வம்ச தேஜஸம்‌ ப்ராக்ஞம்‌ துர்யாதீதம்‌ மஹேசுவரம்‌ 
தேஹ்‌ யன்னம்‌ வஸதாமத்ர ஸ்வாமி பஞ்சனத ஸ்தலே! 
8. காயத்ரி ஓம்கார தாத்பர்யம்‌ பஜே பஞ்சநதீபதிம்‌ 
தேஹ்யன்னம்‌ வஸதாமத்ர ஸ்வாமி பஞ்சனத ஸ்தலே! 
இதி கெளதமக்ருதம்‌ ஜப்யேசுவர ஸ்துதி அஷ்டகம்‌ ஸம்பூர்ணம்‌. 


வடமெயழி இசை இலக்கியம்‌ 


திருவையாறு பிரணதார்த்தி ஹரசுவாமி மீது முத்துசாமி 
தீக்ஷிதர்‌ இயற்றிய கீர்த்தனை. “ப்ரணதார்த்திஹரம்‌" 


ராகம்‌ : நாயகி (22) - தாளம்‌ : அதி 
ஆ : ஸரிகாமபதநிஸா அவ : ஸாநிதபமரிகாரிஸா 
பல்லவி 
ப்ரணதார்த்தி ஹரம்‌ நமாமி ஸததம்‌ a” 
பஞ்ச நத] க்ஷேத்ர ப்ரகாசம்‌ ஸ்ரீதம்‌ (ப்ரண) 
, அனுபல்லவி 


கணநாயகாதி, ஸகல ஸுரனுதம்‌ 
கீதவாத்‌ யாதி மனந்தம்‌ ` (ப்ரண) 


l சரணம 

வஸந்த ருது மேஷமா ஸோத்ஸவம்‌ 
வீரக்ஷேத்ர பால ப்ரபாஃவம்‌ 
வாஸுதே வ நத ஸப்த ஸ்தானம்‌ 
விசித்ர யமபஃபாதி நிவாரணம்‌ 
வாஸுகி கார்கோட காதி தரணம்‌ 
வரதாம ஸம்வர்த்தனீ ரமணம்‌ 
தாஸ்‌ ஜனாதி தனதான்ய ப்ரதம்‌ 
தீஏதர கு GG ஹ பூஜிதபதம்‌ 

சிட்டஸ்வரம்‌ 
மதபம பதநீ தபபம பரிமநி 
ஸாரி காரி ஸரிநிஸா ரிகமபத 
பதநிஸ்ரி ப்ம்ரிகாரிஸ்‌ நிரிஸ்ரி (ப்ரண) 
flew பதநீதப மரீகா ரிஸரிம 

திருவையாறு தர்மஸம்வர்த்தனி மீது 
முத்துசாமி தீக்ஷிதர்‌ இயற்றிய கீர்த்தனை “தர்மஸம்வர்த்தனி"' 
ராகம்‌ : மத்யமாவதி (22) | தாளம்‌ : ரூபகம்‌ 
அ : ஸரிமபநிஸ்‌ | அவ : ஸ்நிபமரிஸ 
பல்லவி 

தாம ஸம்வாத்தனி தனுஜ ஸம்மர்த்‌4தனி 
தராத தராத மஜே அஜே தயயாமாம்‌ பாஹிபாஹி தூம) 

அனுபல்லவி 
நிர்மல ஹ்ருத யனிவாஸினி நித்யானந்த விலாஸினி 
கர்மஜ்‌ ஞான விதாஃபினி காம்ஷிதார்த ப்ரதாயினி௫ர்ம) 

சரணம்‌ 

மாத ஸோத ரி ஸுந்தரி மத்‌ஃ4பமாவதி சங்கரி 
மாதுசர்‌ யவாக்‌ விஜநம்‌ பிணிமகாதேவ குடும்பினி 
ஸாசது ஜன சித்தரஞ்சனி ஸர்வத குருகுஹஜனனி 
போ 54 ருபிணி நிரஞ்சனி பு வநேச து ரித ப4ஞ்ஜனி 

மத்யகாலம்‌ 
பாதஜ விஸ்வ விலாஸினி பஞ்சனதீ ஸோல்லாஸினி 
வேத சாஸ்த்ர விஸ்வாஸினி வி4ஜிஹரி ஹயப்ரகாஸினி (saiu) 


ட 


258 


மஹரிஷிபி : க்ருத பஞ்‌ நசநதீச ஸ்துதி 
நம: பஞ்சதீ நாத 


ப்‌ ரணதார்த்தி ஹரேச்வர 
நமோ ஐப்யேச்வர பதே 
கதருத்ராய ப்ரசே தஸே !! 


ஹரண்ய பாஹவே துப்யம்‌ 
தநாநாம்‌ பதேயநம: 
கக்ஷா நாமபதேய துப்யம்‌ 
வருஷஷாணாம்‌ பதயே நம : [| 
நமோ ஐப்யேச்வரசாய 
ப்ரணதார்த்தி ஹராயதே 
நம: பஞ்சநதீசாய 
க்ராமண்யாய நமோஸ்துதே I! 
தர்‌.வாஸஸே நமஸ்துப்யம்‌ 
ஹரிகேசாய சம்பவே 


“பூயோ பூயோ நமஸ்துப்யம்‌ 


பாஹி பஞ்சநதீபதே H. 


“பஞ்நதோஷ்கர்வு நிரூபண நூலில்‌ தேவலக்ருதரால்‌ 


சொல்லப்பட்ட 
ப்ரணதார்த்தி ஹராஷ்டக ஸ்துதி 

ப்ரணமாமி ஜகந்‌ நாதம்‌ 

ப்ரண தார்த்தி ஹரம்‌ ஹரம்‌ 
ப்ரமாநாகோ சரம்‌ தேவம்‌ 

ஸ்ரீமத்‌ பஞ்சநதேச்வரம்‌ 
உமா காந்தம்‌ விருபாக்ஷம்‌ 

நீலகண்டம்‌ சதாசிவம்‌ 
மருத்யுஞ்சயம்‌ பஞ்சவக்த்ரம்‌ 

கபாலாபரணம்‌ விபும்‌ 
பஜே ஐப்யேச்வரம்‌ தேவம்‌ 

ஸ்ரீயத பஞ்சநதீச்வரம்‌ ! 


If 


உதவி : அகமப்ரவீனர்‌ K. யோகவனச்சிவாச்சாரியார்‌, திருவையாறு 


ஆல்‌ மதபாந்தவாஜுதம்‌ J 
உபாஸே மேரு தந்வாநம்‌ 

ஸ்ரீமத்பஞ்ச நதேச்வரம்‌ 
காமாரிம்‌ கால ஹந்தாரம்‌ 

கால கூட விஷாதந 4 
ஆச்ரயே த்ரிபுரா ராதிம்‌ 

ஐப்யேச்வர பதிம்‌ விபும்‌! 
கங்காதரம்‌ சந்திர தடம்‌ 

நாகாபரண பூஷிதம்‌ 


ஸேவே பஞ்சநதீநாதம்‌ 


ச 


ப்ரண தார்த்தி ஹரம்‌ சிவம்‌ 
பிநாகபாணிம்‌ கிரீசம்‌ ` 
கல ஹஸ்தம்‌ ஜகத்குரும்‌ 6- 
நந்தி ப்ருங்கி மஹகாண 
கஜாநந ஷடாநநெப்‌ 
அவிநாபூத பார்ச்சவந்தம்‌ 
தேவம்‌ ஐப்யேச்‌ வராத்பம்‌ 7 
வ்யாக்ரு சர்மாம்பரதரம்‌ 
கஜசர்மோத்தரீயகம்‌ 
ப்ரணமாமி மஹாதேவம்‌ 
ப்ரணதார்த்தி ஹரம்‌ ஹரம்‌ 8 
இது தேவலக்ருத ப்ரணதார்த்திஹ ராஷ்டகம்‌ 
இது பஞ்சநதோஷ்கர்ஷ நிரூபண நூலிலிருந்து 
எழுதப்பட்டது 
தெலுங்கு இசை இலக்கியம்‌ 


திருவையாற்று க்ஷேத்திர கிருதிகள்‌ 
சங்கத சிரோண்மணியாகத்‌ திகழ்ந்த சத்குரு தியாகராஜ 
ஸ்வாமிகள்‌ தன்னுடைய இளம்‌ வயது முதல்‌ சமாதி அடையும்‌ 
வரை திருவையாற்றில்தான்‌ வாழ்ந்து வந்தார்கள்‌. ஐயாற்றில்‌ 
காயில்‌ கொண்டெழுந்தருளியள்ள பஞ்சநதீச்சரையும்‌, தர்மசம்‌ 


260 


வர்த்தனியையும்‌ நாள்தோறும்‌ மாலைநேர தீபாராதனை சமயம்‌ 
வழிபட்டு வருவது வழக்கம்‌. அதிலும்‌ சிறப்பாக தர்மசம்வர்த்தனி 
அம்பாளிடம்‌ மிக்க ஈடுபாடு கொண்டு அம்பாள்‌ அனுக்‌ 
கிரகத்தைப்‌ பரிபூரணமாகப்‌ பெற்றிருந்தார்கள்‌. இதனை அவரது 
மதுரமான, “மூச்சட”, 'விதிசக்கரா' கிருதிகளில்‌ வர்ணித்துள்ளார்‌. 
ஒரு சமயம்‌ தர்மஸம்வர்த்தனியே வந்து, தன்‌ மனைவியிடம்‌ 
பேசிவிட்டுச்‌ செல்வதைப்‌ பேரொளி மூலம்‌ கண்டு 
உடன்மறைந்ததைப்‌ பார்த்துப்‌ பரவசம்‌ அடைந்த நிலையில்‌ 
'சிவபாகிமாம்‌' கிருதிப்‌ பாடினார்‌. பிரும்மோற்ஸவத்தின்போது 
ஒரு நாள்‌ யாக சாலை தீபாராதனை பார்த்து 'எவருன்னாரு' 
கிருதிப்‌ பாடினார்‌. தர்மாம்பிகை விஷ்ணு அம்சம்‌ என்பதையும்‌ 
வெள்ளிக்கிழமை மகாலெட்சுமி, அம்பாளான விஷ்ணுவைத்‌ 
தரிசித்து வருகிற .காட்சியை 'நன்னுகன்னதல்வி' இருதியில்‌ 
| பாடினார்‌. ஜெப்பேச மண்டபத்தே அமர்ந்து. ஜெபசித்தியை 
அடைந்து நாதம்‌  தனுமனுசம்‌' பாடினார்‌. முக்கியத்‌ 
திருவிழாவான சப்தஸ்தான விழாவைப்‌ புகழ்ந்தும்‌ 


பாடியுள்ளார்கள்‌. 


பஞ்சநதீசர்‌ கிருதிகள்‌ 


கிருதி : ges இராகம்‌ தாளம்‌ 

1 இலலோ ப்ரணதார்த்திஹருடு அடாணா ஆதி 

2. எவருன்னாரு ப்ரோவ “மாளவஸ்ரீ ஆதி 

3. ஏஹி தரிஜக se ஸாரங்க திரிபுட 
்‌ 4. பஞ்சநதீச பாஹிமாம்‌ ஹர கொரி மனோகரி ஆதி 

தர்மஸம்வர்த்தனி கிருதிகள்‌ 

1. கருணஜுடவம்ம தோடி ஆதி 

2. பராசக்தி மனு ஸாவரி ஆதி 

9. நீவுப்‌ ரோவவலே ஸாவேரி ஆதி 

4. பாலே பாலேந்து ரீதிகெளள 

5. முச்சடப்ரம்மாதுலகு மத்யமாவதி 

6. அம்மதாமஸம்வர்த்தினி அடாணா 

7. விதி சகிராதுலகு யமுனா கல்யாணி 


8, சிவே பாகிமாம்‌ கல்யாணி 


261 


ஆட்கொண்டார்‌ 
1. க்ஷேத்திபாலக க்ஷேமுகிந்த பிலஹரி ஆதி 
2. காலசம்ஹார கருணாகர | செளராஷ்ரம்‌ ஆதி 


` 


அப்பர்‌ கயிலைக்‌ காட்சி. 
1. ரக்ஷிம்பவே ஸ்ரீரஜதகிரி நிலய மாயாமாளவ கெளள ஜம்பை 
"இிருவையாற்று முக்கிய மூர்த்தங்களில்‌ ஆட்கொண்டார்‌, 
முக்கிய விழாக்களில்‌ அப்பர்‌ கயிலைக்காட்‌ச போன்றவற்றை 
யெல்லாம்‌ நேரில்‌ கண்டு அனுபவித்த நிலையில்‌ பாடிப்‌ 
பரவியுள்ளதைப்‌ பார்ப்போம்‌. 
ஆட்கொண்டார்‌ 
இராகம்‌ : பிலஹரி தாளம்‌ : அது ` 
| பல்லவி 
க்ஷேத்ர பாலக க்ஷேமமு சிந்த 
தாமஸ மேரா ஸகல பாக்யதாயக (க்ஷேத்ர) 
அனுபல்லவி | 


ஷாத்ரமுகா தர்ம ராஜுநி மதஹரண 
ப்ரண தார்த்தி ஹராக்ஞ்தோ ஜேஸின (க்ஷேத்ர) 
சரணம்‌. 
ஸாது ஸத்யவரதஸுசரித_வதஸுடகு 
சோகநாகன ஸுந்தர மூர்த்தி 
வாதுசேயக ஸுரவந்தித சரண்‌ 


,வர தியாகராஜு நீசரணமு நம்மின : ட (க்ஷேத்ர) 
அப்பர்‌ கயிலைக்‌ காட்சி 
இராகம்‌ : மாயா மாளவ கெளளை ன தாளம்‌ : ஐம்பை 
பல்லவி | 
ர௯திம்பவே ஸ்ரீரஜதகிரி நிலய 
வருஷபத்வ ஜானந்த மோசஷ வரதாயக (ரகூதிம்பவே) 


* திருவையாறு மகா கும்பாபிஷேக மலர்‌ தேவஸ்தான வெளியீடு 1971 
பக்கம்‌ 193, 188 


262 

அனுபல்லவி 
குஷிலோ .ப்ரபஞ்சமுன நிர்வஹிஞ்சின நீகு 
பக்ஷபாதமு காதுரா ப்ரணதார்த்திஹ நன்னு ்‌. ரக்ஷிம்பவே 

சரணம்‌ | 

த௲ிண கைலாஸ மந்து தேஹதோ தெரிசிஞ்சுட 
காகி கல்கி ஈஜத்ஸாக்ஷி காபுண்டி நீ 
தீ௯ஷிஞ்சி தியாகராஜுநி காவிஞ்சுட ௨ 
பேக்ஷிதமு ஏலரா உரகபூஷண நன்னு 


ர. பேசும்‌ திருவையாறு நிறைவுரை : 


ஒரு நாட்டின்‌, ஊரின்‌ வளத்தினை வெளிப்படுத்திக்‌ 
காட்டும்‌ அளவுகோல்‌ அதன்‌ இலக்கியச்‌ செல்வங்களே. எந்த 
அளவிற்கு இலக்கியவளம்‌ செறிந்து காணப்படுகிறதோ அந்த 
அளவிற்கு அவ்வூர்குப்‌ பெருமைவாய்ந்ததாகப்‌ பேசப்பெறும்‌. 
அதிலும்‌ தலநலம்‌, கோயில்‌ விளக்கம்‌ இவற்றிற்கேற்ப ஊரும்‌ வளம்‌ 
கொழிக்கும்‌. - தெய்வநலஞ்‌ சான்ற அருளாளர்‌ பலராலும்‌ 
பாராட்டப்பெற்றிருப்பின்‌ அவ்வூர்‌ மேலும்‌ மேன்மையுற்றுத்‌ 
இகழும்‌ என்பதில்‌ ஒரு சிறிதும்‌ ஐயமில்லை. அம்முறையில்தான்‌ 
திருவையாறு திகழ்றெது. இனியும்‌ திகழும்‌ என்பதில்‌ ஒரு சிறிதும்‌ 
ஐயமில்லை. திருவையாறு, தெய்வநலஞ்சான்ற செந்நாப்‌ புலவர்‌ 
பலராலும்‌, பன்மொழியிலும்‌ பல்வேறு இலக்கியங்களிலும்‌ 
பாராட்டப்‌ பெற்றிருப்பதால்‌ தான்‌ இன்றளவும்‌ வளமுடன்‌ 
திகழ்கிறது என்பதை அனுபவத்தில்‌ கண்டுணரலாம்‌. 


263 
 பத்தர்சித்தர்‌ வாழிபரி பக்குவர்கள்‌ வாழி செங்கோல்‌ 
வைத்தவர்கள்‌ வாழிகுரு வாழி பராபரமே” | 
தாயுமானவர்‌ 


© பொருளடக்கம்‌ 


9; சித்தர்‌ முத்தர்‌ வாழும்‌'திருவையாறு 


இத்தர்‌-முத்தர்கள்‌ அருளாளர்கள்‌ -தல-யாத்திரை சித்தர்‌ 
வாழ்தலங்கள்‌-சித்தர்கள்பற்றி மணிவாசகர்‌, தாயுமானவர்‌ இரு 
மூலர்‌ கருத்துக்கள்‌. | 

இருநந்ததேவர்‌, அகத்தியர்‌, அகப்பேய்ச்சித்தர்‌,அப்பர்‌ 
சுவாமிகள்‌, ஆட்கொண்டார்சாமி, சுடுக்காட்டுச்சாமி- தம்பல 
சாமி, அண்டார்சாமி, சிங்கப்பூர்சாமி, அருள்சாமி, பச்சையப்பர்‌, 
சச்ிதானந்தசுவாமி, சுந்தரசாமி, தியாகராஜ சுவாமிகள்‌, 
தெட்சணாமூர்த்தி-நிறைவுரை 


264 
9. அருள்தவ சித்தாமுத்தா வாழும்‌ 
திருவையாறு 


" வினைப்‌ பயன்களை நுகரவும்‌, இறையருளைப்‌ பெறவும்‌, 
பெருந்தகைமை; கொடை வண்மை, தூய்மை, அமைதி, உள்ளொளி 
ஆன்மீகம்‌ முதவிய உயரிய குணங்களைப்‌ பெறவும்‌ இப்புண்ணிய 
பூமியில்‌ பிறப்பது பெருந்துணை புரிகிறது" 

விவேகானந்தர்‌ 
உலக நாடுகளில்‌ ஒப்புயர்வற்ற சிறப்புடைய நாடு நம்‌ இந்தியா. பிற 
நாடுகளை நோக்க "இந்திய நாடு” மிகவும்‌ புண்ணிய பூமியாகும்‌. : 
இப்புண்ணிய (பூமிக்கு) மண்ணிற்கு தனி ஆற்றல்‌ இருக்கிறது, 
என்பதை அனுபவ பூர்வமாக ஞானியர்‌ அறிந்து உணர்ந்துள்ளனர்‌. 
எனவே, . தேவர்களும்‌, இப்புண்ணிய பூமியில்‌ பிறக்க 
விரும்புகின்றனர்‌, என்கிறார்‌ மணிவாசகர்‌. இங்ஙனம்‌ விண்ணகத்‌ 
தேவரும்‌ மண்ணகத்தே வந்து தவம்‌ இயற்றி வழிபட்ட தலங்கள்‌ 
எண்ணில நம்‌ நாட்டகத்தே உள்ளன. 
கித்தாமுத்தர்கள்‌ : 
இமயமலை, கொடிய பனிமலைச்‌ சாரலிலும்‌, இனிய 
பொதிய மலைச்‌ சாரலிலும்‌ தம்மை மறந்த நிலையில்‌ எண்ணற்ற 
அருந்‌ தவசிகளும்‌, . முனிபுங்கவர்களும்‌ ஊன்‌, உடை உறக்கம்‌ 
துறந்து பொய்யுலகை விட்டு மெய்யுலகைக்‌ காண இன்றும்‌ 
அருந்தவம்‌ இயற்றிக்‌ கொண்டுள்ளனர்‌. அதனால்‌ தான்‌ இந்தியா 
இன்றளவும்‌ பாதுகாப்புடன்‌ உள்ளது. எத்தகைய இய சக்திகளும்‌ 
நம்மை எதிர்க்க இயலாநிலையில்‌ உள்ளது. செய்ற்கரிய செயலை 
ஒரு நொடிப்‌ பொழுதில்‌ செய்யும்‌ வித்தகர்கள்‌ அவர்கள்‌. மோனம்‌ 
கை வந்து முத்தி நிலை சைவரப்‌ பெற்ற சித்தர்கள்‌ பலர்‌. அவ்வாறே 
சித்தி பெற்று முத்தி நிலை பெற்ற சித்தர்கள்‌ பலரும்‌ பல்வேறு 
்‌. தலங்களில்‌ மூர்த்தங்களாக - அருட்‌ - . செங்கோலோச்சிக்‌ 


கொண்டுள்ளனர்‌. -இவர்களை  “வித்தகச்சித்தர்கணம்‌'' என்பார்‌ 


265 


தாயுமானார்‌. இவ்வாறு அருந்தவ ஞானியர்‌ சித்தர்‌ முத்தர்கள்‌ 
வாழும்‌ தலங்களே இன்று பேரும்‌ புகழும்‌ கொண்டு திகழ்கின்றன. 
அவ்வாலய மூர்த்தி முனிவர்களால்‌, சித்தர்களால்‌ பூஜிக்கப்பெற்று : 
அதனோடு ஐக்கியமடைந்த காரணத்தால்‌ அடியார்‌ கூட்டத்தை 
“இவண்‌ வருக! தரிசித்துப்‌ பயன்‌ பெறுக” என அழைக்க, மக்கட்‌. 
கூட்டமும்‌ அங்காங்கே திரள்கின்றன. பழனி, திருப்பதி, 
திருவண்ணாமலை, சிதம்பரம்‌, காசி, இராமேஸ்வரம்‌ போன்ற 
தலங்களின்‌ இறப்பிற்குக்‌ காரணம்‌ இதுவே. சித்த முத்தர்கள்‌ 
தோன்றாத்‌ திருமேனியாக இருந்து கொண்டு! மக்களை 
ஈர்க்கின்றனர்‌. சித்தர்களால்‌ உருவேற்றப்பட்ட மூர்த்திக்குத்‌ 
தெளிவான அருள்‌ நோக்குண்டு. 
அருளாளர்கள்‌ 

நாயன்மார்களும்‌, அழ்வார்களும்‌ தல யாத்திரையாக 
வந்து ஆங்காங்கே இறைவன்‌ உறை தலங்களை வழிபட்டுப்‌ பாடிப்‌ 
பரவிச்‌ சென்ற காரணத்தால்‌ தேவாரப்‌ பாடல்‌ பெற்ற மங்களா 
சாசனம்‌ பெற்றத்‌ தலங்கள்‌, எனும்‌ சிறப்பிற்கு உரியவாயின. 
அவர்களுடைய பாதம்‌ பட்ட மண்‌, திருவடித்‌ தூளி அங்கே தங்கி 
அருள்‌ அலைகளாக எங்கணும்‌ பரவிக்‌ கொண்டுள்ளன. இதனை 
அவண்‌ சென்று வழிபட்டுப்‌ பலன்‌ கண்டோரே நன்கு அறிவர்‌. 
எனவே, நாயன்மார்கள்‌, அழ்வார்கள்‌ போன்ற அருளாளர்‌ பலரும்‌ 
சென்று வழிபட்டு, பாடிப்பரவிய தலங்களுக்குச்‌ சென்று நாம்‌ 
த்ரிரிக்குங்கால்‌ நமக்கும்‌ அவர்களின்‌ அருளாற்றல்‌ நம்‌ மீது ஒரளவு 
பதிகிறது. காலமும்‌ இடமும்‌ வேறுபட்டுக்‌ கடந்திருப்பினும்‌ நாம்‌ 
அவர்களோடு மானதத்‌ தொடர்பு கொள்கின்றோம்‌. அவர்களை 
நாம்‌ நேரடியாகக்‌ காண இயலாவிட்டாலும்‌, அவர்களின்‌ 
தொடர்பு பெற்ற தலங்களையும்‌, கோயில்களையும்‌: காணுகின்ற 
போதும்‌, தரிசிக்கும்‌ போதும்‌ ஒரு வகையில்‌ அவர்களை நாம்‌ நேரே 
காண்பது போன்ற உணர்ச்சியும்‌, மகிழ்ச்சியும்‌ நமக்கு ஏற்படு 
கின்றன. சமயக்‌ குரவர்‌ நால்வர்களின்‌ தேவார திருவாசகப்பாடல்‌ 


பெற்ற திருத்தலங்கள்‌ அனைத்தையும்‌ ஒரு முறையாவது நாம்‌ 
BAMA crt சனிக்‌ இபாட்‌ அறைச்‌ இரந்த வரியாகும்‌. 


266 


அதற்காகவே நம்‌ முன்னோர்கள்‌ 'தலயாத்திரை' என்ற பெயரில்‌ 
தெய்வத்‌ திருத்தலங்களையும்‌ அங்குள்ள . இறைவனையும்‌ 
வழிபட்டுப்‌, பிறவிப்‌ பயனைப்‌ பெற்றுய்ய எளிய வழியை வகுத்துச்‌ 
சென்றுள்ளனர்‌. i 

நாடும்‌ நகரமும்‌ நற்றிருக்‌ கோயிலும்‌ 

தேடித்‌ திரிந்து சிவபெருமான்‌ எனறு 

பாடுமின்‌ பாடி.ப்‌ பணிமின்‌ டணிந்தபின்‌ 

கூடிய நெஞ்சத்துக்‌ கோயிலாக கொள்வனே திருமூலர்‌ 


தலயாத்திரை 

தலயாத்திரை மேற்கொள்வதால்‌ நாம்‌ எய்தும்‌ 
நலன்களுக்கு அளவே இல்லை. துன்பமும்‌, துயரமும்‌ நிறைந்த 
இவ்வுலகில்‌ நம்முடைய குறுகிய வாழ்நாளில்‌ நாம்‌ அடையக்கூடிய 
ஏதோ ஒரு சிறு இன்பம்‌ கூட தலயாத்திரை தந்த இன்பமே 
எனலாம்‌. முற்காலத்தே நம்‌ முன்னோர்‌ “தலயாத்திரை” என்று 
அமைத்திருந்ததைத்‌ தான்‌ தற்காலத்தே “கற்றுலா'' என்ற பெயரில்‌ 


பல்லிடங்கட்கும்‌ செல்வுகின்றோம்‌. நம்‌ கவலைகளை மறக்‌ 


கின்றோம்‌, நம்‌ மாசுகள்‌ அசன்று ஓரளவேனும்‌ புனிதம்‌ அடை 
கின்றோம்‌. காணாத இடங்களையும்‌, காட்சிகளையும்‌ கண்டு 
சுளிக்கின்றோம்‌, கேளாத செய்திகள்‌ பலவும்‌ கேட்டுணர்ந்து “ 
இளர்ச்சியும்‌, வளர்ச்சியும்‌ பெறுகின்றோம்‌. பல வேறு மொழி, இன, 7 
மக்கள்‌, நடை, உடை, நாகரிகப்பண்பாடுகளை அறிந்து Glare 
கின்றோம்‌. அத்துடன்‌ தல வழிபாட்டால்‌ மனத்‌ தெளிவும்‌, 
அமைதியும்‌, இன்பமும்‌, நல்லுணர்வும்‌ கொள்கின்றோம்‌. அதனால்‌ 
நம்மையறியாது இறையருளும்‌, பக்தியும்‌, முறையே நம்மிடமும்‌, நம்‌ 
சந்ததியினரிடமும்‌ வளர்ந்தோங்குகின்றன, நம்‌ முன்னோர்‌ 
களுடைய அருமை பெருமைகளையும்‌, அழகிய வரலாறுகளையும்‌ 
அரும்‌ பெரும்‌ சிறப்புகளையும்‌ கண்டும்‌, உணர்ந்தும்‌ களிமகழ்‌ 
வெய்துகின்றோம்‌, பிறவிப்‌ பயனையடைகின்றோம்‌. 

நம்‌ முன்னோர்‌ தமிழ்‌ மண்ணை ஐந்து நிலப்பகுதிகளாகப்‌ 
பாகுபடுத்தியுள்ளனர்‌. அவற்றில்‌ இறைவனுறை புண்ணியத்‌ 
.தலங்களும்‌ உண்டு. 


267 
L முல்லை (காடு, 2. குறிஞ்சி (மலை), 3. மருதம்‌ (அறு) 4. 


நெய்தல்‌ 
1 2 

திருமறைக்காடு பழனிமலை 

திருவாலங்காடு குற்றாலமலை 


தலையாலங்காடு திருவண்ணாமலை 


(கடற்கரை) 5. பாலை (மணற்பரப்பு) 


3 4 
காவிரி வடகரை இராமேஸ்வரம்‌ 
தலங்கள்‌ 
காவிரிதென்கரைத்‌ கன்னியாகுமரி 
தலங்கள்‌ 
திருவையாறு திருச்செந்தூர்‌ 


அருந்தவ சித்தர்‌ முத்தர்கள்‌ இன்றும்‌ வாழும்‌ திருத்தலங்கள்‌" 


01, 
02. 
03. 
04. 
05. 
06. 


நந்தீசர்‌ 
பதஞ்சலி 

கொங்கணர்‌ 
இடைக்காடர்‌, கெளதமர்‌ 
போகர்‌ 
திருமூலர்‌ 
07. தன்வந்திரி, வசிட்டர்‌ 
08. கும்பமுனி 
i சட்டமுனி 

கமலமுனி 

மச்சமுனி 

சுந்திரானந்தர்‌ 
- இராமதேவர்‌, அழுகனிசித்தர்‌ 
© மயிரேசர்‌ 
காளாங்கி 
கோரக்கர்‌ 
வால்மீகா' 
(கப்பேய்ச சித்தர்‌ 
பாம்பாட்டிச்‌ சித்தா 
குதம்பைச்‌ சித்தர்‌ 


காசி 
இராமேஸ்வரம்‌ 


, திருப்பதி 


திருவண்ணாமலை 

பழனி 

சிதம்பரம்‌ 

வைத்தீஸ்வரன்‌ கோயில்‌, கண்டி 
கும்பகோணம்‌ 

சீர்காழி, சீரங்கம்‌ 

திருவாரூர்‌ 

திருப்பரங்குன்றம்‌ 

மதுரை 

அழகர்மலை 

திருவானைக்கா 

காஞ்சீபுரம்‌ 

நாகை--பொய்யூர்‌ 

எட்டுக்குடி 

திருவையாறு , 
மருதமலை, திருக்கடையூர்‌ 
மயிலாடுதுறை, திருக்கழுக்குன்றம்‌ 


268 


21. திருமூலவர்க்கம்‌ |, விருத்தாசலம்‌ 

22. நாரதர்‌, பத்ரகிரியார்‌ திருவிடைமருதூர்‌ 

23. கருவூர்த்தேவர்‌ ' திருக்காளத்தி, தஞ்சாவூர்‌ 
24. அகத்தியர்‌ அணந்தசயனம்‌ . 

25. புலத்தியர்‌ பாபநாசம்‌, ஆவுடையார்கோவில்‌ 
26. விசுவாமித்திரர்‌ திருவாவடுதுறை 

27. பட்டினத்தார்‌ திருவொற்றியூர்‌ 

28. இராமலிங்கர்‌ ' வடலூர்‌ 

29. குருஞான சம்பந்தா தருமபுரம்‌ 

30. ஆதிபராசக்திசித்தர்கணம்‌21 மேல்மருவத்தூர்‌ 

31. காசிபர்‌ சூத்திரகிரி 

சித்தர்கள்‌ ' 


சித்தர்களின்‌ சிறப்பும்‌ பெருமையும்‌ இத்தகையனவென்று 
நம்மால்‌ அளவிட்டு, அறுதியிட்டுக்‌ கூற முடியாது. அடியார்‌ 
களிலும்‌, அருளாளர்களிலும்‌, சித்தர்கள்‌ மிகவும்‌ சிறப்பு 
வாய்ந்தவர்கள்‌. | | 
மணிவாசகர்‌ 
தொண்டர்கள்‌, பக்தர்கள்‌, யோகிகள்‌ சித்தர்கள்‌ என்று 
இறையருள்‌ பெற்ற சான்றோர்களை வகைப்படுத்தியும்‌, வரிசைப்‌ 
படுத்தியும்‌ கூறியுள்ளார்‌. தொண்டர்‌ பக்தர்‌, யோகி மூவரிலும்‌ 
மேலானவர்‌ சித்தர்களே என்பது மணிவாசகப்பெருமான்‌ 
. கருத்தாகும்‌. | 
தொண்டர்கள்‌ தூசி செல்வீர்‌ பக்தர்காள்‌ சூழப்‌ போகீர்‌ 
ஓண்திறல்‌ யோகிகளே பேர்‌ அணி ௨ந்தீர்கள்‌ 
திண்திறல்‌ சித்தர்களே கடைக்கூழை செல்மின்கள்‌ 
அண்டர்நாடு ஆள்வோம்‌ நாம்‌ அல்லல்படை வாராமே" 
மணிவாசகரின்‌ இருவாசகம்‌ 
திருப்படை எழுச்சி 2 
தாயுமான வர்‌ ள்‌ 
இறையருள்‌ முழுவதாசச்‌ சித்திக்கப்பெற்றவர்கள்‌ 
“சித்தர்கள்‌” அதனால்தான்‌ தாயுமானவ RUTA “வித்தகச்‌ 


269 


சித்தர்கணம்‌” என்ற தலைப்பில்‌ 10 பாடல்களைப்‌ பாடியுள்ளார்‌. 
இத்தகைய பெருமை மிக்காரில்‌ கோரக்கர்‌, ராமதேவர்‌, சட்டை 
முனிவர்‌, அசுத்தியர்‌, அகப்பேயார்‌, போகர்‌, சுந்தரானந்தர்‌, தன்‌. 
வந்திரி, கொங்கனர்‌ சதுரகிரியில்‌ வாழ்ந்து வருவதாக: நம்பப்‌ 
படுகிறது. (சதுரகிரிமதுரை மாவட்டம்‌ வத்ரா இருப்புக்கு அருகில்‌ 
உள்ளது) 
"எண்ணரிய சித்தர்‌ இமையோர்‌ முதலான 
பண்ணவர்கள்‌ பத்தரருள்‌ பாலிப்ப தெந்நாளோ." 
.. அடியார்‌ வணக்கம்‌--9 


என்பார்‌. தாயுமானவர்‌ 


திருமூலர்‌ 
“ நந்தி அருள்பெற்ற நாதரை நாடிடின்‌ 
நந்திகள்‌ நால்வர்‌ சிவயோக மாமுனி 
மன்று தொழுத பதஞ்சலி வியாக்கிரர்‌ 
்‌ என்றிவர்‌ என்னொடு எண்மரு மாமே" 
திருமந்திரம்‌ 67 

நடனத்தைக்‌ - கண்டுகளித்த பதஞ்சலி முதலியோருடன்‌ 
திருமூலரும்‌ ஒருவர்‌. அக எண்மர்‌ என்பது இப்பாடலால்‌ 
தெரியவருகிறது. ன 

சித்தர்கள்‌ ஞானசித்தர்‌, நாதசித்தர்‌, ரஸேஸ்வர சித்தர்‌ 
என்று மூன்று பிரிவினராவர்‌. உண்மையான ஞானநிலையில்‌ 
நின்றவர்‌ ஞூனசித்தர்‌. பிராணாயாம யோகப்‌ பயிற்சியால்‌ 
சுழுமுனை நாடியில்‌ உண்டாகும்‌ நாதத்தில்‌ தம்‌ மனத்தை ஒடுக்கிச்‌ 
சமாதி நிலை நின்றவர்‌ நாதசித்தர்‌ ரஸாயன முறையில்‌ 
காயசித்தியடைந்தவர்‌ ரஸேஸ்வர சித்தர்‌ இவர்களே வைத்தியம்‌, 
ரசவாதம்‌ முதலிய நூல்களைச்‌ செய்தவர்‌. 

ஞானசித்தர்கள்‌-சுத்த சன்மார்க்க சித்தர்கள்‌ எனவும்‌ 
அழைக்கப்படுவார்கள்‌. அசுத்தியர்‌, அசுப்பேயார்‌, RONE 
பாம்பாட்டியார்‌, கடுவெளியார்‌, Benet, கருவூரார்‌, 
இவவாக்கியர்‌, திருவெண்காடர்‌ (பட்டினத்தார்‌) பத்திரிரியார்‌, 


270 
அருணகிரியார்‌, திருமாளிகைத்தேவர்‌, இராமலிங்கர்‌, குருஞான 
, சம்பந்தர்‌ போன்ற ஆன்றோர்கள்‌ யாவரும்‌ ஞானசித்தர்‌ அவர்‌, 
எனவே, திறுவையாற்றுத்திரு மண்ணில்‌ வாழும்‌ சித்தர்‌ பெரு 
மக்களில்‌ தலைசிறந்தோராக போற்றப்டெறும்‌ திருநந்திதேவர்‌, 


அகத்தியர்‌, அசுப்பைசித்தர்‌, அப்பர்‌ இவர்கள்‌ பற்றிக்‌ சண்போம்‌. 


0 திருநந்தி தேவர்‌ 

“நந்தி திரு அருள்‌ பெற்ற நன்னகர்‌" சேக்கிழார்‌ தஇிரஞானசம்‌ 301 
“நந்தி என்ற சொல்லுக்கு எப்பொழுதும்‌ ஆனந்த நிலையில்‌ 
இருப்பவர்‌ என்பது பொருள்‌ இவர்‌ இளமையும்‌ திட்பமும்‌, 
வாய்ந்தவர்‌. 

“ செம்பொருள்‌ ஆகமந்‌ திறம்‌ தெரிந்து 

நம்பவம்‌ அறுத்த நந்தி வானவன்‌" 
என்றதால்‌ திருநந்திதேவர்‌ சிவபிரானிடமிருந்து சிவாகமங்களைத்‌ 
தெரிந்து நமக்கு அருளினார்‌ என்பது தெரிகிறது. அதலால்‌ அவரே 
தம்‌ சைவசமயத்திற்கு முதல்‌ குருவாக இரண்டாம்‌ சம்புவாகத்‌ 
திகழ்கிறார்‌. 
நந்தி தேவருக்கு நெற்றிக்கண்ணும்‌, நான்கு புய்ங்களும்‌, 

கையில்‌ பிரம்பும்‌, உடையவாளும்‌, இரு புயங்களில்‌ மான்‌, மழுவும்‌ 
உண்டு. மான்‌, வேதத்தைக்‌ குறிக்கிறது. மழு வீரத்தைக்‌ குறிக்கிறது. 
அணைமையைக்‌ குறிக்கிறது எனக்கூறுவர்‌. எல்லா உயிர்களையும்‌ 
ஒரு காலத்தில்‌ ஒய்வுபடுத்துதல்‌--மகாசங்காரம்‌ எனப்படும்‌. 
இவ்வதிகாரம்‌ நந்தியெம்‌ பெருமானுக்குக்‌ கொடுக்கப்பட்டிருக்‌ 
கிறது. இவர்‌ ஒரு கத்தர்‌, இவர்‌ சிவ சந்நிதியில்‌ காவல்‌ பூண்டு 
நிற்கிறார்‌. இவரது அனுமதி பெற்றே சிவதரிசனம்‌ செய்தல்‌ 
வேண்டும்‌. இவருக்கு உருத்திரன்‌ என்றும்‌ பெயருண்டு, 
ருத்‌-துக்கத்தை, ரன்‌--ஒஓட்டுபவன்‌, தூயவன்‌, சைலாதி என்ற 
பெயர்களும்‌ உண்டு. 


* இந்துமத இணைப்பு விளக்கம்‌ மகாவித்துவான்‌ கே. அறுமுக நாவலர்‌ 
சென்னை இந்து சமய அறநிலைய வெளியீடு... 545 பக்கம்‌ 50 


BM 


271 
நங்கள்‌ நாதனாம்‌ நந்தி தவஞ்செய்து 
பொங்கு நீடருள்‌ எய்திய பொற்பது 
கங்கை 'வேணி மலரக்‌ கனல்மலர்‌ 


$6 


% 


செங்கை யாளர்‌ ஐயாறும்‌ திகழ்வது 
சேக்கிழார்‌ வன்னம்‌ 
"இத்தகைய சர்வ சக்தி படைத்த தெய்வம்‌ திருவையாற்றில்‌ 
சிலாத முனிவரின்‌ திருமகனாக அவதாரம்‌ செய்து செப்பேசர்‌ 
என்ற திருநாமத்துடன்‌ வளர்த்து வந்தார்‌. தமக்கு ஆயுள்‌ 16 என்பது 
அறிந்து, பெற்றோர்‌ கவலை அகற்றத்‌ தன்‌ [காம்‌ வயதில்‌ 
கோவணம்‌ உடுத்தி, மான்தோல்‌ கொண்டு, காதணி அணிந்து, 
குடுமி புனைந்து, உடலெங்கும்‌ வெந்நீறு அணிந்து ஐம்புலன்‌ 
அடக்கி ஐயாறமர்‌ செம்பொற்ஜோதியை அடிவணங்கி மவுனமாக, 
சூர்ய புஷ்கரணியில்‌ கழுத்தளவு நீரில்‌ நின்று, சிரமேற்‌ கரங்களைக்‌ 
கூப்பி காலின்மேல்‌ காலை ஊன்றி வடஇசையை நோக்கிப்‌ 
பரமசிவ தியானத்துடன்‌ அட்ஷரலட்ஷ்மாகும்படி. மகாருத்ர 
மந்திரம்‌ ஐபித்துத்‌ தவம்‌ இயற்றியனார்‌. இங்ஙனம்‌ 110 அண்டு 
காலம்‌ தவம்‌ இயற்றி அன்னை அருளால்‌ ஐயா றப்பர்‌ காட்சி 
்‌ அளித்து, எலும்புருவாய்‌ இருந்த உடலை சூரிய, சந்திர கங்கை, 
திருமுலை, நந்திவாய்நுரை எனும்‌ i பஞ்சநதிகளால்‌ தாமே 
அபிடேகித்து சிவதீட்சையும்‌ “நந்திகேஸ்வரர்‌” எனும்‌ Ser 
நாமமும்‌ அளித்து சாரூப்ய பதவியும்‌ அளித்தார்‌. குரு முதல்‌ 
வராகிய திருநந்திதேவர்‌ திருஅவதாரம்‌ செய்த சிறப்புடன்‌ தருவை 
யாற்றில்‌ சந்நிதிமுன்‌ இன்றும்‌ திருமணக்கோலத்துடன்‌ நித்திய 
வாசம்‌ செய்து கொண்டு திருவருள்‌ பாலித்து வருகின்றார்‌. 


அகத்தியா 
" ஆதியிற்‌ றமிழ்நூ லகத்தியற்‌ குணாத்திய 
மாதொரு பாகனை வழுத்துதும்‌ 
பொதமெயஞ்‌ ஞான நலம்பெறற்‌ பொருட்டே 


t e “இத்தர்கள்‌ சீர்மை பற்றிச்‌ சிறு விளக்கங்கள்‌. ப்‌. 
கங்காளர்‌ க்்‌ BDO MLUY சன்மார்க்க சங்கம்‌. VERT AUT 


272 

“மோட்சமது பெறுவதற்குச்‌ குட்சம்‌--சொன்ன” 
அகத்தியர்‌ ஒரு பெரும்‌ சித்தர்‌. புராண அகத்தியரும்‌, சங்ககால 
அகத்தியரும்‌ ஒருவரா என்ற ஐயம்‌ எழததேவையில்லை. 
“இருந்தேன்‌ இக்காயத்துள்‌ எண்ணிலி கோடி காலம்‌" எனத்‌ 
. திருமூலர்‌ வாக்குப்படி, அகத்தியர்‌ பல ஊழியும்‌ கண்ட. சித்தராகக்‌ 
கொள்ள்லாம்‌. பெர்துயமலை வாழ்ந்தவர்‌, குறுமுனி, கும்பமுனி, 
கல்சம்னி என்ற பல பெயர்கள்‌ உடையவர்‌ தெளிந்த ஞானி; 
சிறந்த தமிழ்ப்‌ பேரர்சான்‌ “பேர்‌ அகத்தியம்‌” என்ற இலக்கண 
நூலை இயற்றியவர்‌. தொல்காப்பியர்‌ முதலிய பன்னிரு 
.மாணாக்கரைக்‌ கொண்டவர்‌. சங்கம்‌ தொடங்கி தமிழை 
நிலைநாட்டியவர்‌. சிவபெருமானிடமும்‌' முருகக்‌ கடவுளிடமும்‌ 
தமிழ்‌ கற்றவர்‌. “தென்பொதிகைத்தமிழ்‌ முனி” என சிறப்பிக்கப்‌ 
படுபவர்‌. விண்ணில்‌ காணும்‌ '27 நட்ஷத்திரங்களில்‌ திரிசங்கு, 
துருவன்‌ போன்ற தெற்குப்‌ புறமாக வானத்தில்‌ அசுத்தியர்‌ 
நட்ஷத்திரமும்‌ உள்ளதைக்‌ காணலாம்‌. அதன்‌ ஒளி தனிச்‌ சிறப்‌ 
போடு காணப்படும்‌. அகத்தியர்‌ வரலாறு மிகவும்‌ வியப்பைத்‌ 
தருவது, பெருமை வாய்ந்தது. 

இத்தகைய சிறப்பு மிகுந்த அகத்திய மாமுனிவர்‌ மாதவர்‌ 
பலருடன்‌ திருவையாறு தலத்திற்கு வந்து ஸப்த ஸ்தலங்களில்‌ 
வசிக்கும்‌ காசிபர்‌ முதலிய ஸப்த ரிஷிகளைக்‌ கண்டு மகிழ்ந்தார்‌ 
அதன்பின்‌, ஐயாற்றுச்‌ சூரிய புஷ்கரணியில்‌ நீராடி ஐயாறப்பரை 
வ்லம்‌ வந்து, பன்னீராயிரம்‌ பஞ்சாக்ர ஜபம்‌ செய்து அட்டாங்க 
“யோகமும்‌ செய்து, பஞ்சாக்கனி மத்தியில்‌ யோக நிட்டைச்கூடி. 
அக்கினி மயமாய்‌ இருந்தார்‌. கருணைக்கடலாயெ ஐயாறப்பர்‌ 
அருட்காட்டு “நல்கி” வேண்டிய வரம்‌ கேள்‌ என்றார்‌. அசுத்தியர்‌ 
“ஸ்வாமி” அடியேன்‌ உமது திருவடிக்கம்‌ அடங்கி நின்று 
தோத்திரம்‌ செய்ய சிறிய வடிவம்‌ தந்தருள வேண்டும்‌ ” என்று 
.. பிரார்த்திக்க அவ்வாறே குறுமுனிஅகுக என செம்பொற்‌ 
- சோதியார்‌ கட்டளையிட்டு அருளினார்‌. குறுமுனி அனாலும்‌ 
எவ்விடத்தும்‌ எச்செயலையும்‌ சென்று செய்வாய்‌ மேலும்‌, என்ன 


உ  அசுத்தியர்‌- அிவேகாதந்த கேந்திர புத்தகமாலை--மலர்‌ 10 சென்னை 
1987 பக்கம்‌ஃச்‌ 


| 273 
வேண்டும்‌ என, பெருமானே? என்‌ மனம்‌ திருக்கயிலை காண 
விழைகின்றது! என்று கூறிப்‌ பணிய “சிறப்பு மிக்க முனிவனே! 
நமது ஐம்பத மந்திரத்தை நீ ஓதிக்கொண்டு சூரிய இர்த்தத்தில்‌ 
மூழ்கனொல்‌ பிரகாசம்‌ உள்ள வெள்ளி வெற்பையும்‌, அதன்‌ மேல்‌ 
நம்மையும்‌ காண்பாய்‌ “நித்திய சித்தன்‌ ஆவாய்‌” எனக்‌ கூறி 
ப்றைந்தனர்‌. அவ்வாறே முத்தமிழ்‌ முனிவராம்‌ அகத்தியர்‌ சூரிய 
தீர்த்தம்‌ மூழ்கி கயிலை சேர்ந்தார்‌. கயிலையில்‌ பெருமான்‌ அருள்‌ 
பெற்று அருட்காட்சி கண்டு பெருமான்‌ கட்டளைப்படி 
தென்திசை உயர்ந்ததை சமநிலைப்‌ படுத்த பொரியும்‌ வந்தார்‌, 
இத்தகைய அகத்தியர்‌ ஐயாற்றில்‌ நவக்கிரக சன்னதியில்‌ லோபா 
முத்திரை சமேத அகத்திய லிங்கமாக இன்றும்‌ அருட்காட்சி நல்கிக்‌ 


கொண்டுள்ளார்‌. 
(3) அகப்பைச்‌ சித்தர்‌ 


நியமேசராக புற்றுமூடிய நிலையில்‌ அருந்தவம்‌ 
இயற்றியதன்‌ பலனால்‌ ஐயாறன்‌ இருப்பிடம்‌ காட்டி, கரிகால்‌ 
சோழனால்‌ ஐயாறப்பர்‌ அலயத்தை எழுப்பிய அருந்தவ ஞானியர்‌ 
தலைவர்‌ (பழனியில்‌ பழனி : அண்டவர்முன்‌ சமாதி கூடி, 
அமர்ந்துள்ள போகர்‌ போன்று) அகப்பைச்‌ சித்தர்‌ ஐயாறப்பரின்‌ 
எதிரே சித்தேஸ்வரராகவே அமர்ந்து இன்றும்‌ சித்தேசராலயத்தே 
இலிங்கவடிவில்‌ காட்சி தந்து அருள்‌ பாலித்து வருகின்றார்‌. 
மக்களின்‌ ஜூரம்‌ போன்ற பிணிகளைத்‌ இர்க்கும்‌ ஜூரஹரேசர்‌ 
எனவும்‌ ௮மைக்கப்படுகிறார்‌. எனவே, ஜுூரப்பிணி மட்டுமல்ல, 
பிறவிப்‌ பிணிக்கும்‌ மருந்தளிக்க வல்லவர்கள்சித்தர்கள்‌ 
என்பதனை இதனால்‌ நாம்‌ அறிகின்றோம்‌. இவர்களது காலத்தை 
அறுதியிட்டுக்‌ கூறமுடியாது. | | 

அகப்பை சித்தர்‌ பதினெண்‌ சித்தர்களில்‌ ஒருவர்‌. இவர்‌ 
பேயாக அலையும்‌ மனத்தை 'அகப்பேய்‌' என விளித்தே தன்‌ 
பாடலில்‌ பாடியுள்ளதால்‌ அகப்பேச்‌ சித்தர்‌ அனார்‌. கால 


ஓட்டத்தில்‌ அகப்பேய்‌ என்பது அகப்பையாகமாறிவிட்டது. 


பேய்‌ மனத்தை அலையாது நிற்க அறிவு கூறிப்பாடியவர்‌ 
அுப்பைச்‌ சித்கர்‌. அவக பாடற்‌ கண்ணிகள்‌ ஒவ்வொன்றும்‌ 


274 


வைரம்‌ போன்றவை. அறியாமையும்‌, முரட்டுக்‌ குணமும்‌, 
கொண்ட மாந்தர்‌, ஒன்றையும்‌ புரிந்நகொள்ளாமல்‌ தாம்‌ 
்‌ கெடுவதோடு உலகையும்‌ செடுக்கின்றனர்‌.. உலகத்தை நலமூறச்‌ 
செய்வது அன்பின்‌ ஒளியே. அந்த அன்பு ஒளியைக்‌ காண 
அகக்கண்‌ திறக்க வேண்டும்‌. தெளிவடைய வேண்டும்‌ நம்‌ 
அகத்தில்‌ படி.ந்துளள ௮கந்தைக்‌ நறெங்கை ( அணவத்தை) அகழ்ந்து 
எடுத்து அங்கே உண்மை எனும்‌ அகல்‌ விளக்கேற்றுகிறார்‌ 
அகப்பைச்சித்தர்‌ உதாரணத்திற்கு ஒரு சில 
“ சைவ மாருக்கடி-அகப்பேய 
கன்னை யறிந்தவாககே 
சைவமான விடம்‌-அகப்பேய்‌ 
சற்குரு பாதமடி. 
பிறவிதீர வென்றால்‌-அகப்பேய்‌ 
பேதகம்‌ பண்ணாதே 
துறவி யானவர்கள்‌-அகப்பேய்‌ 
சும்மாயிருப்பார்கள்‌ 
தேனாறு பாயுமடி-அகப்பேய்‌ 
திருவடி. கண்டவர்க்கே 
ஊனாறு மில்லையடி.- அகப்பேய்‌ 
ஒன்றையும்‌ நாடாதே” 
(4) அப்பர்‌ சாமிகள்‌ 


திருமுனைப்பாடி. நாட்டில்‌ திருவாய்மூரில்‌ புகழனார்‌ 
மாதினியார்க்கு மருண்நீக்கியார்‌ திரு அவதாரம்‌ செய்தார்‌. பின்‌ 
தர்மசேனராக சமணராக, திருநாவுக்கரசாக சிவபெருமானால்‌ 
சூலை நோய்கொடுத்துத்‌ தடுத்தாளப்‌ பெற்றவர்‌. நீற்றறையாலும்‌, 
விடத்தாலும்‌, யானையாலும்‌, கடலாலும்‌ விழுங்கப்பெறாது 
நற்றுணையாம்‌ நமச்சிவாயத்தால்‌ பேறு பெற்று உயர்ந்தவர்கள்‌. 
இறைவனுடைய திருவருள்‌ அணையால்‌ திங்களூரில்‌ பாம்பு 
கடி.க்த பாலனை உயிர்ப்பித்து பல அற்புதங்களைப்‌ புரிந்தார்கள்‌. 
தலயாத்திரையே, தம்‌ வாழ்வாகக்‌ கொண்டு காளத்தி கண்டவர்‌, 


* பதிணென்‌ சித்தரின்‌ ஞானக்கோவை 1924 பக்கம்‌ 248 


275 


கயிலையையும்‌ காணும்‌ பெரு விருப்பில்‌ கடுநெறிக்களைக்‌ கடந்து 
உடல்‌ தேய்ந்து. உள்ளந்தேயாதவராய்‌ அயர்ந்தார்‌. இவரிடம்‌ 
இறைவனே முனிவர்‌ உருக்கொண்டு வந்து, மானிட உடல்‌ 
கொண்டு கயிலைகாண்டல்‌ அரிது, திரும்பிச்‌ செல்வதே கடன்‌, 
என்று கூற்‌, இவர்‌, கயிலைகண்டன்றி இவ்வுடல்‌ சொண்டு மீளேன்‌ 
எனும்‌ உறுதித்‌ திறன்‌ கண்டு ஐயன்‌ இருந: fare! எழுந்திரு 
இப்பொய்கை மூழ்கி எமது கோலத்தை ஐயாற்றில்‌ காண்க 
என்றதும்‌ கயிலை அருகே உள்ள இமயத்திருந்த வாவியில்‌ CPLR 
தோத்திர ஞானத்தால்‌' மாதர்பிறைக்‌ கண்ணியானை மலையான்‌ 
மகளொடும்‌ பாடி, யாதும்‌ சுவடுபடாமல்‌” மண்மீது பாதம்பதியா 
. நிலையில்‌ ஒளிவடிவினராய்‌ பிரணவதேகம்‌ பெற்று ஐயாறடைற்‌ 
தார்கள்‌. அப்பர்சாமிகள்‌, அத்தகைய அரும்பெரும்‌ சித்தராக 
முனிவர்‌ விடிவில்வந்த சித்தரோடு சித்தராக திருவையாறு! தேன்‌ 
கயிலாயத்தே நின்ற திருக்கோலத்தோடு நமக்குக்‌ காட்சிக்‌ தந்து 
கொண்டுள்ளார்கள்‌. அவரது ஒளி தென்‌ சுயிலாயச்தே பின்றும்‌ 


ஒளிவீசிக்‌ கொண்டுள்ளதைக்‌ காணலாம்‌. 
(5) ஆட்கொண்டார்‌ சாமி : 


ஹெது சமாதி கோயில்‌ திருவையாறு மேலவீதி, 
தென்மேற்கு மூலை திருநெய்த்தான்‌ சாலை முன்னதாகவே 
இடி.பாடுற்றள்ளது. இவர்‌ ஒரு பரதேசி, ஊர்‌ ஊராகத்துிந்து இங்கு 
வந்த திருவையாறு தெற்குக்‌ கோபுரவாசலில்‌ உளள (ிறைவன்‌ 
அட்கொண்டார்‌ சந்நிதியில்‌ எப்யொழுதும்‌ அமர்ந்து தியானத்‌ 
திலிருப்பார்‌. அதனால்‌ தான்‌ “அட்கொண்டார்‌ சாமியானார்‌. 
நிர்வாணமாக அவதூத நிலையில்‌ இருப்பார்‌. நினைத்த 
இடங்களில்‌ வீடோ, கடையோ அங்கு தானே சென்று 
வேண்டியதை எடுத்துக்‌ கொண்டோ, உண்டுவிட்டோ, செல்வது 
வழக்கம்‌. நம்‌ எதிர்காலத்தை அதாவது வரப்போவதைச்‌ 
சொல்லும்‌ சக்தி படைத்தவர்‌. இவரிடம்‌ யாமும்‌ நெருங்க 
முடியாது. அப்படி. நெருங்கினால்‌ கண்டபடி திட்டுவார்‌. கற்களை 
வீசி அடிப்பார்‌. எனவே மக்கள்‌ இவரிடம்‌ நெருங்கப்பயப்படுவர்‌. 
பல சித்துக்கள்‌ செய்து காட்டுவார்‌. இரவில்‌ உறங்கும்போது கால்‌, 
கை, முண்டபம்‌ இவை தனியாகக்‌ டெக்குமாம்‌. 


276 


வண்டியில்‌, செல்வோரை வழிமறித்து அதிவுள்ள பழம்‌, 
தேங்காய்‌ போன்ற பொருள்களைக்‌ கேட்பாராம்‌; தராவிடில்‌, 
வண்டியின்‌ கீழே படுத்து விடுவாராம்‌. வண்டிக்காரர்‌ அறியாத 
நிலையில்‌ உடல்மீது வண்டி ஏறி இறங்கியதும்‌ திடுக்கிடுவார்‌ 
களாம்‌. உடனே “சாமி! இந்தா தேங்காய்‌” எனக்‌ கொடுக்க அன்று 
நல்ல விலைக்கு வியாபாரமாகுமாம்‌, 

இவரது காலம்‌ :- விதேக முத்தி கலி. 4936, மன்மத அவணி 
உத்திரம்‌ அதாவது இ.பி, 1835 திருவாரூர்‌ தட்சிணாமூர்த்தி 
சுவாமிகளும்‌ இவரும்‌ ஒரே காலத்தவர்‌. அன்பர்களிடம்‌ “திருவாரு 
ரானிடம்‌ போ” என்று இவரும்‌, அவர்‌, திருவை யாற்றானிடம்‌ பேர 
என்றும்‌ சொல்வார்களாம்‌. இருவருமே சித்தர்கள்‌ அவதூத 
நிலையினர்‌. இறுதியாக இவர்கள்‌ தாம்‌ முத்தியடையப்போகும்‌ 
கால நேரத்தை முன்னதாசவே மக்களுக்கு அறிவித்து, “நாளை 
பட்டம்‌ பறக்கப்‌ போகுதடா வந்து பார்‌” என்று சொல்லி, 
அட்கொண்டார்‌ சந்நிதி முன்‌, மதியம்‌ 12 மணிக்கு அமர்ந்து 
நிட்டை கூடினார்கள்‌. மண்டை தானாகவே வெடித்து, கபால 
மோட்சம்‌ கட்டியதை மக்கள்‌ கண்டு போற்றினர்‌. இந்த 
அதிசயத்தை அக்காலத்தே அண்ட வெள்ளை அதிகாரிகள்‌ கண்டு 
வியந்து மாவட்டப்‌ பதிவேட்டில்‌ பதிவு செய்துள்ளனர்‌. இதனை 
இந்தால்‌ முதற்பகுதியில்‌ காணலாம்‌ 

இச்சித்தர்‌ மகானின்‌ கு குருபூஜை பல அண்டுகள்‌ சிறப்பாக 
, நடைபெற்றது. இவரது ஐம்பொன்‌ சிலை அறுபத்துமூவர்‌ மடத்தில்‌ 
மிக்க அழகாக உள்ளது. இத்தகைய அருட்சக்தி மிக்கவர்‌ 
அருட்பீடத்தை யார்‌ முன்னின்று கட்டி. வழிபாடு செய்வார்சளோ 
அவர்கள்‌ பெரும்‌ பேறு பெற்றவர்‌ அவார்‌. 
(6) சுடுகாட்டுச்சாமி என வழங்கும்‌ சதானந்தசுவாமிகள்‌ 

திருவையாறு திருநெய்த்தானம்‌ சாலையில்‌ பெரிய 
மடமாக நல்ல நிலையில்‌ உள்ளது. அதில்‌ அவர! so: சமாதி 
உள்ளது. அதியில்‌ நாடகப்‌ பாடல்களையும்‌, லாவி ர. வஇலும்‌ 


வல்லவராக இருந்தாராம்‌. பக்குவம்‌ வந்து மவுனியா்‌ GH oor Ly 


ate 
கைவரப்‌ பெற்ற அவர்‌ சதா சடுகாட்டில்‌, மயானத்தில்‌ அமர்ந்து 
கொண்டு தவம்‌ இயற்றும்‌ காளாமுகச்‌ சைவராகத்திகழ்ந்தவர்‌ 
குறையுடைய மக்கள்‌ தம்‌ மனக்‌ கவலையை அவரிடம்‌ வந்து 
சொல்வார்களாம்‌. நல்ல நே! நரமுடையவர்களுக்கு நிட்டை. கலைந்து 
சுடுகாட்டுச்‌ சாப்பலையே பிரசாதமாகக்‌ Corr Gh UKIT, வெவ்‌ 
கைபட்டு மந்திரந்ஜாகி மக்கள்‌ பிணியசுழ்பும்‌ ஐ ச்ம்‌ 
அருமருந்தாயமைந்தது. பவப்பிணி ட. Lida TF வதி 
அ வரது. குரு பூசை விழா ஏிறப்பாக நடைபெறும்‌. அவரது சீடர்‌ 
பரம்பரையில்‌ செல்லப்பசாமி காலத்இல்‌ சிருவண்ணா 
மலையிலிருந்து “திருக்கூட்டம்‌” சாதுக்கள்‌ நூற்றுக்கணக்கில்‌ வந்து 
கலந்து கொள்வதைக்‌ கண்டுள்ளோம்‌. அருள்‌ தவ ஞானி வெர்‌ 


இயற்பெயர்‌ சதானதந்தசு வாமி சிறந்த மந்திர Psat. 


அருள்தவ ஞானியராகிய கொர்பிதட Corre wir sar Gar 

சண்முகப்பத்தர்‌ அவர்களால்‌ “சதாவத்து a wciiasy பதிகம்‌” 

எனும்‌ நூல்‌ ஒன்று 19ல்‌ பாடி வொம்பிட ப்பெற்துன்ளது. 
சான்றுகொள்று தருவோம்‌ 
வசி அண்‌ அ ப்‌ 


‘ ; 
த்‌ 
வச 

t B pae S 


எழுசீர்க்கழி நெடிலடியாசிரிய 8 


அனறுகல்‌ லாவின்‌ கீழிருந்த தனபா 
யரியமா வாக்கியந்‌ தன்னன. 
நன்றுறச்‌ சனகர்‌ முதலியோர்‌ தமக்கு 
நவின்ற மெய்ஞ்ஞான நாயகனே | 
குன்றுமுப்‌ பொருளைச்‌ சதமென நம்பிக்‌ 
குவலயந்‌ தன்னிலே வாடு, 
மின்றெனை யுவந்தாட்‌ கொள்ளுவாய்‌ ஐயாற 
றெழில்‌ சதானந்தசற்‌ குருவே” 
சதானந்தசவாமிகள்‌ பதிகம்‌ 5 
இதிலிருந்து இவருக்குப்‌ பல சீடர்கள்‌ இருந்தனர்‌ என்பதும்‌ 
சீடர்களுக்கு இவர்‌ தத்துவ சாத்திரங்களை ஓதி வந்தார்‌. என்பதும்‌ 
அறிகிறோம்‌ இவரது பூர்வா சிரமப்பெயர்‌. இராமசாமி பிள்ளை 


என்பதாம்‌, 


278 


மறைந்த பின்பும்‌ மகத்துவம்‌ 

தஞ்சையில்‌ ஒரு பெண்‌ "தானாகப்‌ பேசுவதும்‌ 
திட்டுவதுமாக அவதிப்பட்டுக்‌ கொண்டிருந்தவளிடம்‌ அடியார்‌ 
வடிவில்‌ வத்து “நாளை திருவையாறு சுடுகாட்டுச்‌ சாமி சமாதிக்கு 
வா” என்று கூறிச்‌ சென்றார்‌. மறுநாள்‌ அப்பெண்‌ சமாதியில்‌ வந்து 
வணங்கி “சுவாமி! வந்துள்ளேன்‌. அனுக்கிரகம்‌ செய்க! திருநீறு 
வேண்டும்‌” எனக்‌ கேட்டு வணங்கி எழ கீழே விபூதி பொட்டலம்‌ 
ஒன்று இருக்க, “இதனைப்‌ பூசி நலம்‌ பெறுக” எனச்சாமி அசரீரி 


மூலம்‌ சொல்லக்கேட்டு நலம்‌ பெற்றாள்‌ என்பர்‌ 


> 


(7) தம்பலசுவாமிகள்‌ 


திருவையாறு திருநெய்த்தானம்‌ சாலை சுடுகாட்டுச்சாமி 
மடத்திற்கு முன்னதாக சற்று உள்புறம்‌ சோலையில்‌ அருள்தரு 
சுயம்பிரகாச சுவாமிகள்‌ என்றெ தம்பலசாமிகள்‌ ஜீவசமாதி 
உள்ளது. 
இவரும்‌ இன்றைக்கு நூறு அண்டுகட்கு முன்‌ இருந்தவர்‌. 
சித்தர்கள்‌, ஞானிகள்‌ செய்யும்‌ ஒவ்வொரு செயற்பாட்டுக்குரிய 
காரணமும்‌ சிற்றறிவுடைய நம்‌..மனோரால்‌ அறிதற்கியலாது. : 
தியான நிலையில்‌ தம்பலத்தை மென்றுதின்றபடி. அமர்ந்திருப்பார்‌. ' 
அவரைத்‌ தரிசனம்‌ காண வருவார்‌ அவருக்குத்‌ தாம்பூலம்‌ 
பிடித்தபொருளென்று கருதி வாசனைப்பொருள்‌ கலந்து பாக்கு, 
ஜாதிப்பத்திரி, ஏலம்‌, கிராம்புடன்‌ வெற்றிலை மடிந்து கண்மூடி. 
மெளனியாகவுள்ள அவர்‌ வாயில்‌ புகட்டுவார்களாம்‌. (இவர்‌ 
சுடுகாட்டுச்‌ சாமிகளின்‌ குருநாதர்‌ என்பர்‌ கடம்பர்‌ 


கோயிலிலடங்கிய திருப்பதி சாமிகள்‌, இவரது சீடராவர்‌) 


அடியேனது தந்தையார்‌ பண்டித தி.சு. கோபால்சாமி 
செட்டியார்‌ வர்கள்‌ அனுபவித்துக்‌ கூறியவை, அவர்களுக்குப்‌ 
பல நாட்களாக ஆஸ்மா என்னும்‌ இருமல்‌ இளைப்பு பேப்‌ 
இருந்தது. எவ்வளவு வைத்தியம்‌ பார்த்தும்‌ பயனில்லை. 
படி.த்தவர்களாதலின்‌ மகான்களின்‌ தரிசனத்தாலும்‌, அவர்களது 


வரக்காலுமே செளகரிமாகுமென்ற நம்பிக்சையடன்‌ பலநாள்‌ 


279 
வந்து தரிசனம்‌ செய்து தம்பலம்‌ புகட்டி வந்துள்ளார்கள்‌. ஒருநாள்‌ 
சுவாமி கண்திறந்து வாயில்‌ குதப்பிக்‌ கொண்டிருந்த தம்பலத்தை 
எடுத்துக்‌ கொடுக்க, அமிர்தமாக அவர்கள்‌ உண்ண அஸ்மா 
இருந்த இடம்‌ தெரியாமல்‌ போய்விட்டது. மாசி சிவராத்திரி 
நன்னாளில்‌ அவரது GOUE விழா வரும்‌. அதில்‌ கலந்து 
கொண்டு வழிபாடாற்றி வருகின்றோம்‌. | 


(8) ஆண்டார்சாமி 


திருவையாறு மேலமடவிளாகம்‌ 5 எண்‌ இடத்தில்‌ 
அதாவது இன்று, மேல்மருவத்தர்ர்‌ சுயம்பு அதிபராசக்தி வார 
வழிபாட்டு மன்றம்‌ இருக்கும்‌ இடத்தில்‌ சிவலிங்க . வடிவில்‌ 
கோயில்‌ கொண்டுள்ளார்‌. சிறிய கோயில்‌ பள்ள மண்டபத்தினுள்‌ 
எதிரே பாணலிங்கமாக உள்ளார்‌. இவரும்‌ : பெரும்‌ சித்தராக 
இருந்துள்ளார்‌. இன்றும்‌ இருக்கிறார்‌ என்பது பக்தியுடையார்‌. 
வழிபாட்டு அனுபவத்தால்‌ அறியக்‌ கிடைத்த உண்மை மேலும்‌ 
இவர்‌, பெரும்‌ புலவராக இருந்து, திருவையாற்றுப்‌ புராணம்‌ 
1000க்கு அதிக திருவிருத்தங்களைக்‌ கொண்ட நூல்‌ இயற்றியதாகக்‌ 


கர்ணபரம்பரைச்‌ செய்தி, 


இவரை நினைந்து வணங்கிப்‌ படுத்தால்‌ கனவில்‌ காட்சி 
தருகிறார்‌? “நான்‌ இருக்கும்‌ போது ,உனக்கு ஏன்‌ கவலை" 
என்கிறார்‌ ஒரு அன்பர்‌. நாள்தோறும்‌ சந்நிதி வந்து விளக்கேற்றி 
வணங்கிச்‌ செல்வது வழக்கம்‌. ஒரு நாள்‌ மதியம்‌ சாது ஒருவர்‌ 
அவரில்லம்‌ சென்று, பசியால்‌ வந்துள்ளேன்‌ உணவிடு” 
என்கிறாராம்‌. அவரும்‌ எதிரே வரவேற்று மனைவியுடன்‌ அவரது 
கைகால்களை கழுவி விட்டு ௮மர செய்து உணவிட்டார்‌. உணவு 
உண்டதும்‌ “உன்‌ பரம்பரையினர்‌ யாரும்‌ நரகிற்குச்‌ 
- செல்லமாட்டார்கள்‌ நன்றாயிரு” : என கைதூக்கி அசி கூறிச்‌. 
சென்றார்‌. மறைந்தார்‌. அன்று இரவு அவர்‌ கனவில்‌ “மதியம்‌ 
நான்தானடா வந்தேன்‌” எனக்‌ கூறினாராம்‌. இவர்‌ சந்நிதியில்‌ 
வந்தால்‌ நினைத்தவை கைகூடும்‌. நம்பிக்கை வேண்டும்‌. இவரும்‌ 


seen ட ட்்ப்ட்ப்ப்ட்ட்ட E E E E EE 
உ... இரறாவையாற்றுத்‌ தல மகிமைச்‌ சுருக்கம்‌ : கும்பாபிஷேக வெளியீடு 1937 
பக்கம்‌ | 


28 


தகக ல்‌ 101, Booo; poe ee ae > : . 
தானாகவே அமர்ந்து ஜீவன்‌ முக்தர்‌ ஆனவர்‌. , இன்றும்‌ 
அமாவாசை மாரல்‌ நான்‌ இர வம்‌, பெளர்ணமி மறுநாள்‌ இரவு 12 

i (A 5 ar OY 
மாணிக்டும்‌ வெளிவந்து அன்னை அஇபராசக்தியை வழிபட்டுச்‌ 
செல்இறார்கள்‌. நெரய இருவருவம்‌ டக -¢f டன்‌ பீடத்‌ 

௪ & <I ல்‌ 
Dami முனிந்து வெளிவருவதைக்சண்ட அருளாளர்‌ ஒருவரின்‌ 
கூற்று இது, உண்மை உணர வேண்டுமானால்‌ பழத்தட்டை 


வைத்துத்‌ தூக்கிப்‌ பார்த்தால்‌ தூக்க முடியாத சுமையாக இருக்கும்‌. 


9. சிங்கப்பூர்சாமி எஷும்‌ முருகேச சுவாமிகள்‌ கி.பி. 1920 


திருவையா! பஷ்யமண்டபக்காவிரிக்கரை ஓரமாக மிக 
pened கட்ட.ப்பெற்றுள்ன “அறுபத்து மூவர்‌ மட” மென்றும்‌, 
“சிங்கப்பூர்சாமி மட”மென்றும்‌ புகழப்படும்‌ சிறந்த மட.மாகும்‌. 
920. அண்டில்‌ சிங்கப்பூரிலிறாந்து வந்த முழுகேச சாமிகள்‌ தாம்‌ 
கொல “ha பொருளைல்‌ கொண்டு _ திருவையாற்றில்‌ அழகிய 
மடமொன்றைச்‌ சட்டவேண்டுமென்று விரும்பி இடத்தை 
வாங்இக்கட்டினார்‌என்‌.. 

சிவபூஜாதுரந்தரராக இருந்து, காவியுடுத்திய ஞானி 
“உள்ளம்‌ பெருங்‌ கோயில்‌” என்பது போல உயர்ந்த உள்ளங்‌ 
கொள்பவர்கள்‌. பக்க அரவான்‌ மாளிகை போன்ற மாடங்க 
ணே, றர வட பபப PCO MTT, அவர்களாது பூசையறை 
இன்றும்‌ area ima கவின்மிகு காட்சியடையதாக உள்ளது 
அறுபான்‌ மூன்று தாயன்மார்சகளது வரலாற்றைத்‌ தஞ்சைக்‌ கலைச்‌ 
றெட்பமைந்த தங்க ரேக்ணொலாய படங்களாகத்‌ தயார்‌ செய்து 
நாளும்‌ பூசை செய்யும்‌ வகையில்‌ அமைந்துள்ளார்கள்‌. திருவிளை 
யாடற்‌ பராணம்‌ கந்தபுராணப்‌ படங்கள்‌ இன்றெல்லாம்‌ அது 
போல்‌ என்கும்‌ வாணக்கிடைக்காது மேலும்‌ அழகிய உருத்திராக்க 
விமானத்தில்‌ ஸ்படி.சலிங்க மூர்த்தி நடுநாயகமாக எழுந்தருளி 
யுள்ளார்‌. நாளும்‌ கால பூசை நடைபெறும்‌, நாளும்‌ அன்னதானம்‌ 
நிகழ்வுறும்‌, அது ஒரு காலம்‌, சக்தியையும்‌, Ber சித்தர்களையும்‌ 
வழிப்பெவர்‌ MOBS அருளாளர்‌. 

கார்த்திகை சோமவாரத்தோறும்‌ 108 சங்காபிஷேகம்‌ 


நடைபெறும்‌. வலம்புரிச்சங்குகளுக்குத்‌ தங்கப்‌ பூணும்‌, சாதா 


281 


சங்குகளுக்கு வெள்ளியினாலாய பூணும்‌ அழகாக அமைக்கப்‌ 
பட்டு அவை அமர பீடங்களுமுள்ளன. அபிடேக வேதிசை, 
பாத்திரங்கள்‌ யாவும்‌ வெள்ளியினாலாயவை, இருக்‌ கூட்டத்‌ 
தார்றாக்கு அன்னதானம்‌ நாளும்‌ நிக! ழ்வுறும்‌ சாமி! J அவர்கள்‌ மடத்‌ 
திலிருந்தவாறு காவிரி சென்று நீராடத்‌ தனித்துறை அமைந்‌ 
துள்ளார்கள்‌. அங்குசெல்ல தெரு இடையே மர்‌ ப்பாலம்‌ உள்ளது. 


ஸ்ரீமுருசேச சாமிகள்‌ 1925ல்‌ அனி சித்திரை நாளில்‌ அவரது 
மடத்திலேயே சமாதியாயெவுடன்‌ செம்பரசாயிகள்‌ எனும்‌. தமிழ்‌ 
அறிஞர்‌ பட்டமேற்று மடத்தை நிர்வகித்தார்கள்‌. | அவர்கள்‌ 
காங்கரஸ்‌ பேரியக்கத்தில்‌ ஈடுபட்டு மகாத்மா கா ந்தியடி.களின்‌ 
ஒத்துழையாமை இயக்கத்தில்‌ சேர்ந்து தியாகச்‌ செம்மலாசச்‌ சிறை 
சென்றவர்கள்‌. நாள்தோறும்‌ அவர்கள்‌ அதிகாலை, கனீரென்ற 
குரலில்‌ சிவபுராணத்தைப்‌ பாடிக்‌ கொண்டு வீதிவலம்‌ வருதலைக்‌ 
கண்டிருக்கின்றோம்‌. அடுத்து பண்டிதசித நாராயண்சர்மி 
என்பாரும்‌, சித.நா. கருணானந்தசாமி என்பாரும்‌ நிர்வகித்து, 
இப்பொழுது தனியார்‌ வசம்‌ உள்ளது. இதற்கு அண்மையில்‌ 
கும்பாபிடேகம்‌ நடைபெற்ற இம்‌ மடம்‌ புதுப்பொலிவுடன்‌ இகம்‌ : 
கிறது. இம்மடத்தினுள்ளேயே சிங்கப்பூர்சாமிகளின்‌ ஜீவசமாதி 
அமைந்துள்ளது. 
10. பரமானந்த குரு எனும்‌ அருள்சாமிகள்‌ : 

கும்பகோணம்‌ சாலையில்‌ சப்தகன்னியர்கோயில்‌ பக்கம்‌ 
இவரது சமாதிக்கோயில்‌ உள்ளது. இவர்‌, சோதிடம்‌, வைத்தியம்‌, 
மந்திர சாஸ்திரம்‌ இவற்றில்‌ அளவு கடந்த சித்தி பெற்றவர்‌, 
மலையாள மெளன சாமியிடம்‌ வித்தை பெற்றுப்‌ பலரையும்‌ 
ஜெயித்தவர்‌. ஒரு தீவில்‌ நீட்ட நாள்‌ தங்கியிருந்து கூடுவிட்டுக்‌ கூடு 
பாயும்‌ சக்தி பெற்றவர்‌. இராத நோய்களைத்‌ தீர்த்து வைத்ததனால்‌ 
மக்கள்‌ கொண்டாட அரம்பித்தனர்‌. நலம்‌ பெற்ற அன்பர்‌ ஒருவர்‌ 
இனாமாகத்‌ தன்‌ வீட்டை இவருக்கு த்‌ அளித்தார்‌. ன சு 

AG, புஷ்யமண்டபத்‌ தெரு பக்கம்‌ சகாஜி தாயச்சுன்‌ 
| சற்தில்‌ அவரது மடமாக ப்பட்‌ வ்‌ ஓம்‌ 


“>. 


282 


யாசபூறைகள்‌ செய்வார்‌. அம்பாளுடன்‌ நேருக்குநேர்‌ டரவில்‌ 
பேசிச்கொண்டிருப்பதையும்‌ தர்க்கம்‌ நடைபெறுவதையும்‌ 
பக்கத்தில்‌ உள்ள மக்கள்‌ கேட்டுள்ளனர்‌. கற்பூர ஜோதியில்‌ தெய்வ 
தரிசனத்தை மக்களுக்குக்‌ காட்டியவர்‌. அம்பாளுக்கும்‌ இவருக்கும்‌ 
உள்ள பிணக்கு இவரை முருக உபாசகராக மாற்றியது. சிறந்த வேத 
ஆசம்‌ பண்டிதர்களை அழைத்து அடிக்கடி பேசுவது வழக்கம்‌. 
வெது LUT pia சரங்களை மடத்தில்‌ இன்றும்‌ காணலாம்‌. 
ஒரு சம்யம்‌ பஞ்சாயத்து “போர்டு 'வீட்டுவரி. வாங்கச்‌ 
சென்ற காளிமுத்து என்ற குமாஸ்தாவிடம்‌ உள்ளே சென்று. 
வேண்டிய தொகை மட்டும்‌ வரவழைத்துக்‌ கொடுத்தர்ராம்‌. 
அதற்கு ரசீது கொடுத்தபோது அதனை அவர்‌ பார்த்த 
மாத்திரத்தில்‌ பற்றி எரிந்ததாம்‌. அவருடைய Bir. அறுமுகம்‌ - 
என்பவர்‌ ஒரு ஈமயம்‌ சாமியிடம்‌ சினந்து திட்டிக்‌ காலால்‌ எற்றி | 
விடவே, சாமிகள்‌ சிரித்துக்‌ கொண்டே அந்த கால்‌ நோகுமே சரி 
போ என்றாராம்‌. சிலநாட்களில்‌ அவர்‌ தொழுநோயால்‌ அவுதி 
புற்றுக்‌ காவிரி நீரில்‌ தாமே வீழ்ந்து போயினராம்‌. . 
இவருக்குப்‌ பூர்வீகம்‌ பட்டுக்கோட்டைக்குப்‌ பக்கம்‌ உள்ள. 
யாமம்‌. வாலவிய செட்டியார்‌ மரபு பங்குனி சுவாஇயில்‌ இவரது : 
குருபூஜை நிகழும்‌. அருட்பிரசாதம்‌ வழங்கக்‌ கடுமையான 
அச்சாரம்‌ அனுசரிப்பார்கள்‌. இரவு வைத்திருந்த பிரசாதம்‌ 
தேவர்கள்‌ அருந்திய நிஷ்டாப்பிரசாதம்‌ அகும்‌, அங்குள்ள 
குல்‌. பட்டி . பபாள்குரு பரமானந்த நிலையம்‌ 1531933 ஆங்கீரஸ 


RAN an 3, சுமார்‌ 70 வயது வரை வாழ்ந்த மகான்‌. 
வள்ளல்‌ பசசையப்ப முதலியார்‌ (கி.பி. 1754-1794) 


காஞ்சிபுரம்‌ பச்சையப்ப முதலியாருடைய தர்மங்கள்‌ 
தமிழ௪த்தே இல்லாத இடங்களே இல்லை எனலாம்‌. தமிழகத்தே 
வாழ்ந்த தலைசிறந்த வள்ளல்‌. மேலைநாட்டு நோபல்‌ என்பாருக்கு 
இதை வ்‌ இவரது காலம்‌ A.D. 1754-1794 அகும்‌. வயது. 
ம ட்பதுச்குள்‌ ஏராளமான பணம்‌ சேர்த்து காசி (1 முதல்‌ இராமேச்‌. 
ar வரை எத்தனையோ கோயில்‌ இருப்பணிசள்‌ செய்துள்ளார்‌, ` 
Comore poms ஐயாறப்பர்‌. அலயத்தே நான்காம்‌ ரா l 


283 | 


முகப்பு மண்டபத்‌ திருப்பணி” இவருடையது. இங்கு இவரது 
திருவுருவம்‌ இரு மனைவியரோடு, நின்று கொண்டு' இன்றளவும்‌ 
்‌ பறைசாற்றிக்‌. கொண்டுள்ளன. அவரது அறக்கட்டளைச்‌ 
. கல்வெட்டுமுள்ளது. வள்ளல்‌ வாரி வழங்கினார்‌, எத்தனையோ 
குடும்பங்கள்‌ அவரால்‌ காப்பாற்றப்பட்டுள்ளன. அவர்‌ ஆயுளில்‌ 
ஆண்டிற்கு : ஓர்‌ ஊராகச்‌ சென்று! தங்குவார்‌. அவ்வாண்டு 
. வருமானத்தை முதல்‌ பயணத்தில்‌ கோயில்‌ கட்டளைச்களுக்கும்‌, 
இரண்டாம்‌ முறை வந்தால்‌ கல்வி அறக்கட்டளைக்கும்‌ செலவு 
செய்வார்‌. அப்படி. உருவானவை தான்‌ : சிதம்பரம்‌, சென்னை, f 
காஞ்ூபுரம்‌ பச்சையப்பர்‌ கல்லூரிகளாகும்‌. தமக்குப்‌ “பிள்ளை 
| (இல்லை என்றாலும்‌ அவர்‌ (பெயரால்‌ பச்சைப்பர்‌ பள்ளிகள்‌ 
கல்லூரிகளில்‌ படித்து , வளரும்‌ பிள்ளைகள்தான்‌ எத்தனை ' 
எத்தனை? காசி முதல்‌ இராமேச்சுரம்‌ வரை எத்தனை: 
- அன்னதானச்‌ சத்திரங்கள்‌. பசிப்பிணி மருத்துவராக இருவையாறு | 
 இருமஞ்சன வீதியில்‌ அவரது சத்திரம்‌ உள்ளது. அதில்‌ அவரது 
“தோற்றம்‌” 1754 காஞ்சிபுரம்‌ பெரியபாளையம்‌. மறைவு 3131794 
இங்கட்டுழமை அமாவாசை நாளில்‌ ஐயாறனடி . சார்ந்தார்கள்‌ 
. என்ற சல்வெட்டுள்ளது. உலகம்‌ போற்றும்‌ உத்தமரின்‌ இறுதி 
வாழ்க்கை” ஐயாற்றில்‌ பங்காளிகளின்‌ தொல்லை ' (பணம்‌) 
படாத்பாடு படுத்திவிட்டது. உலகப்புகழ்‌ வாய்ந்த, பெரியார்‌ 
ஐயாற்றில்‌ வந்து முத்தியடைந்தது. ஒரு சிறப்பன்றோ! — 

12. சச்சிதானந்த சுவாமிகள்‌ 


இவர்‌ 1940ல்‌ இரு நக்கோயில்‌ தென்சுயிலாயத்‌ gritos | 
பலகாலம்‌ தங்கியிருந்தார்கள்‌. அ௮கண்டபரிபூரண சச்சிதானந்த 
்‌ சபை ஏற்படுத்தி பல சீடர்களைச்‌ கொண்டவர்கள்‌ அருட்சக்தி 
மிக்சுவர்‌. வெள்ளை வேட்டிசாமி. | | 

சென்னை சேலையூர்‌ குருசேஷத்திரத்தில்‌ சமாதி 
கொண்டுள்ளார்கள்‌. அவர்கள்‌ சித்தியடைந்தது கார்த்திகை 


பெளர்ணமி நாளாகும்‌. 


284 

13. சுந்தர சாமிகள்‌ 

பல காலம்‌ திருவையாற்றில்‌ இருந்தார்‌ கெளபீனதாரி; 
அழுக்கேறிய உடல்‌; நாற்றமிராது; தேங்காய்‌. மூடி. ஓடு கையில்‌ 
அடுக்கிவைத்திருப்பார்‌. அதில்‌ காபி வாங்கிக்குடிக்கும்‌, சுருட்டு 
குடிக்கும்‌, காசு-காசு என்ற' சொல்லிக்‌ கடைதோறும்‌ வரும்‌. 
வியாபாரிகள்‌ அவர்‌ கையால்‌ காசு எடுக்கச்‌ சொல்வார்கள்‌. 
செப்புக்காலணாவிற்கு . மேல்‌ எடுக்காது. நிறைய சேர்த்து வீதி 
முச்சந்தியில்‌ வாரி இறைத்துச்‌ சிரிக்கும்‌ அட்டமா சித்திகை 
வரப்பெற்ற சாமி 1944ல்‌ தஞ்சை கறந்தையில்‌ சமாதியாயிற்று. 
14 சற்குரு தியாகராஜசுவாமிகள்‌ (கி.பி. 1767-1847) 

' இவரது ஜீவசமாதிக்‌ , கோயில்‌, வால்மீகி ` மண்டபம்‌ 
ஆகியவை இருவையாறு கும்பகோணம்‌ சாலையில்‌ மயான பூமி 
பக்கத்தில்‌ பிராமணத்‌ துறவிகள்‌ ' சமமாதிகளில்‌ ஒன்றாகத்‌ 
திகழ்கிறது. இன்று . உலகமேடையில்‌ கர்நாடக சங்கீதத்தின்‌ 
பிறப்பிடம்‌ எதுவென்றால்‌ தியாகையரும்‌, திருவையாறும்‌ என்று 
உறுதியாகக்‌ கூறலாம்‌. | l 

"தமிழ்நாடு செய்த தவப்பயனாய்‌ 1767ல்‌ திருவாரூரில்‌ 
ராமமிர்மம்‌ எனும்‌ தெலுங்கு (காகர்லா குடும்பம்‌) பிராமணருக்கு 
தவப்புதல்வராய்‌ தியாகராஜர்‌ தோன்றினார்‌. திருவாரூர்‌ 
இறைவன்‌ பெயரையே தியாகராஜர்‌ என இட்டனர்‌. தலச்சிறப்பு 
காரணமாகவும்‌ வாழற்கேற்ற வசதி காரணமாகவும்‌ திருவை 
யாற்றிற்குக்‌ Gy- பெயர்ந்தார்கள்‌. திருவையாறு திருமஞ்சன 
வீதியில்‌ 2ம்‌ துளஜா மன்னரால்‌ வீடு கிடைத்தது. (அவரது இல்லம்‌ 
இன்று புனிதத்தலமாக போற்றப்படுகிறது] 

தியாகராஜர்‌ நாள்தோறும்‌ சிடர்களுடனோ-தனியாசவோ 
முக்கிய வீதிகளில்‌ சர்த்தனங்களைப்‌ பாடியவாறு உஞ்சவிருத்‌ 
செய்துகொண்டு போவார்‌. அன்பர்கள்‌ மூலம்‌ அரிசியோ, பழமோ, 


* பொன்னி நதிக்கரையில்‌ புனித அலயங்கள்‌ s+ தியாகைய்யர்‌ 
“ஞானஒளி' மாத இதம்‌ ஜூலை 1991 பக்கம்‌ 34 


285 | 
வெல்லமோ காய்களோ எது இடைத்தாலும்‌ டர்கள்‌ பெற்று 
கொள்வார்கள்‌. டர்கள்‌ : கொணர்ந்தவற்றை மனைவி 
கமலாம்பாள்‌ சமைத்துப்‌ இடுவார்‌ தங்களுக்கென்று எதுவும்‌ 


சேமிப்பது கிடையாது. 


விடிய : முன்னரே எழுந்து | இராமபிரான்‌ மீது பாடியபடி 
காவிரிக்கு நீராடப்‌ போவார்கள்‌... பிறகு இராம விக்ரகங்களுக்கு 
அபிடேகம்‌ செய்து வழிபடுவார்கள்‌. அது சமயம்‌ உருக்கமாக 
- தம்மையே மறந்த நிலையில்‌ இராமபிரான்‌ மீத; ீர்த்தனங்களை 
ஏற்ற இசையில்‌ பாடுவார்கள்‌. ; இரவு தூங்கப்போகும்‌. முன்‌ 
இராமபிரானைத்‌ துதித்துப்‌ பாலும்‌ : பழமும்‌ _நிவேதித்துத்‌ ஞ்‌ 
தாலாட்டி விட்டுத்தான்‌ சுவாமிகள்‌ தூங்கப்போவார்கள்‌. 


ராமசடாட்சரி மந்திரத்தைத்‌ தொண்ணூற்றி. அறுசோடி. 
தடவை உச்சரித்து முடித்த சித்தமாகபுருஷன்‌ அப்போது அவருக்கு 
முப்பத்தெட்டு வயது. அதுசமயம்‌ அவருக்கு ராமனின்‌ தரிசனம்‌ 
'இடைத்தது. விசுவாமித்தரரின்‌ யாகம்‌ காக்கச்‌ சென்ற. கோலம்‌ 
அவருக்குத்‌ தெரிந்தது. “ஏல நீதயராது” என்ற அடாணா ராகக்‌ 
கீர்த்தனையை அப்போது தான்‌ பாடினார்‌. | லு 


1847 ஆம்‌ அண்டு ஜனவரி. மாதம்‌ 6ம்‌ தேதி வழக்கம்போல 
எழுந்து நீராடிவிட்டு இராமனுக்கும்‌ பூஜை செய்துவிட்டு தனது 
சீடர்களுடன்‌ . ராமதாரக : மந்திரத்தைச்‌ சொல்லிக்கொண்டே 
அ[மர்ந்திருந்தார்‌ சுவாமிகள்‌. 'பரிதாபமு' என்ற மனோகரி 
ராசுத்தை அப்போது பாடினார்‌. உடனே, அவர்‌ சமாதி நிலை 
அடைந்தார்‌. அவருடைய உச்சியிலிருந்து பேரொளி ஒன்று 
புறப்பட்டு இராமபிரான்‌ விக்கிரகத்தில்‌ ஐக்கியமாயிற்று. அவர்‌ 
- ஜீவன்‌ முத்தரானார்‌. மார்கழி பகுளபஞ்சமி திதியில்‌ இவரது . 

குருபூஜை உலக சங்கத வித்வான்‌ ௪ளால்‌ ஆண்டுதோறும்‌ மிகச்‌ 
சிறப்பாகக்‌ : ; கொண்டாட்ப்பட்டு, வருகிறது. இதன்‌ விரிவு வி! மாப்‌ 


பகுதியில்‌ காண்க, 
(15) தெட்சிணாமுர்த்தி சாமிகள்‌ 

திருவையாறு வடச்குமாட வளாக . முணையில்‌ 
- பொம்மைமடம்‌ என்றும்‌, தெட்சிணாமூர்த்தி. சுவாமிகள்‌ , மடம்‌ 


l 206: 

என்றும்‌ வழங்கப்பெறும்‌ : அழகிய இடம்‌. ஒரு காலத்தில்‌ 
'பேரும்‌--புகழும்‌ கொண்டு சித்தாடியவர்கள்‌ சமாதி பீடம்‌. பளிங்கு 
உருவச்சிலை கெளபீனதாரி 1920 வரை வாழ்ந்தவர்கள்‌. அவரால்‌ 
ருள்‌ நலம்‌ பெற்றவர்கள்‌ பலர்‌ - "மேனகை, விசுவாமித்திரர்‌, 
மார்க்கண்டேயர்‌, சுதைவேலைப்பாடுடைய பொம்மை 
மடத்தைக்‌ ' கட்டினார்‌. அழகிய விநாயகர்‌ கோயிலும்‌ முன்‌ 
உள்ளது. | 

9. சித்தர்‌ முத்தர்‌ வாழும்‌ திருவையாறு நிறைவுரை: - 

சித்தத்தைச்‌ சிவன்பாலே வைத்தவர்கள்‌ சித்தர்கள்‌ சித்து 

கைவரப்‌ . பெற்றவர்கள்‌ சித்தர்கள்‌. எத்தகைய அரும்பெருஞ்‌ 
. செயல்களையும்‌ ஒரு நொடியில்‌ செய்யவல்ல அற்றல்‌ 
நிறைந்தவர்கள்‌. அத்தகைய சித்தர்கள்‌ ஒருவர்‌ இருவரல்ல 15 
சித்தகணத்தார்‌.. திருவையாற்றில்‌ மோனநிலையில்‌ FOTA கூடி 
அருள்பாலித்து வருவதைக்‌ கண்டோம்‌, அவர்களின்‌ தூல உடல்‌, 
மண்ணில்‌ விண்ணில்‌ மறைந்திருந்தாலும்‌, சுக்கும-வடிவில்‌ 
திரவையாற்றின்‌ எல்லை நாடி. வருவார்க்கு அருள்நலம்‌ பாலித்துக்‌ 
கொண்டேயுள்ளனர்‌. இன்று உலகமே திருவையாற்றை வியந்து. 
நோக்குகிறது என்றால்‌, அதற்குக்‌ காரணம்‌ என்ன தியாகய்யர்‌ 
போன்ற சித்தமகாபுருஷர்களின்‌ அருள்‌ ஆற்றலே அவர்களின்‌ 
அருட்சக்தியே எங்கணும்‌ பரவி உலகத்தை ஈர்த்துள்ள தென்பதை 


உறுதியாகக்‌ கூறலாம்‌. 


287 
10. சீரூர்‌ விளக்கும்‌ திருவையாறு 
திருவையாற்றை, வரலாற்றுப்‌ பார்வையாகப்‌ பார்க்கின்ற 
பொழுது அறிந்து கொள்ள வேண்டிய செய்கெள்‌ ஏராளமாக 
உள்ளன. ஒரு நகரம்‌ என்றால்‌ அதன்‌ பரப்பளவு மக்கள்‌ தொகை, 
்‌ வளர்ச்சிப்‌ பணிகள்‌, சுர றறுப்புறக்‌ ராமங்கள்‌” அலுவலகங்கள்‌, 
பொத து நல அமைப்புக்கள்‌ இன்னோரன்ன்‌ பல செய்திகளை வெளி 
யிட்டால்தான்‌ நகர வரலாறு முழுமையுறும்‌. இவை பிற்காலத்தே 
எத்தசைய வளர்ச்சி பெற்றுள்ளதென்பதறிதற்கு வரலாற்று 
அபய்வாளருக்கும்‌, வருங்காலச்‌ சந்த்தியினருக்கும்‌ உறுதுணையாக 
அமையும்‌ என்பதில்‌ ஒரு சிறிதும்‌ ஐயமில்லை. எனவே அரும்‌ 
பெரும்‌ இக்குறிப்புக்களை அரிதில்‌ முயன்று திரட்டி நகரச்‌ குறிப்புச்‌ 
சுவடியாக (Town Diry) வெளியிட்டுள்ளோம்‌. 
திருவையாறு வட்டம்‌ பரப்பளவு : 27,183,46.5 ஹெக்டேர்‌ 
| 1991 ல்‌ மக்கள்‌ தொகை : 172,230 
திருவையாறு நகரம்‌ பரப்பளவு : 558,005 ஹெக்டேர்‌ 
- மக்கள்‌ தொகை : 14,531 


திருவையாறு தேர்வு நிலைப்‌ பேரூராட்சியின்‌ வளர்ச்சிப்‌ 


பணிகள்‌ 

அன்புமக்கள்‌ 14,531 

ஆடவர்‌ 7138. 

மகளிர்‌ 7,393 

ஆண்டு வருவாய்‌ 19,46,000 

சாலைகள்‌ எண்ணிக்கை நீளம்‌ 

தார்‌ சாலைகள்‌ | 17 5,145 கி.மீ 

கப்பிசாலைகள்‌ 29 11.070 கி.மீ . 

கிராவல்‌ சாலைகள்‌ 14 > 3.140 கி.மீ 

மண்‌ சாலைகள்‌ 5 0,850 கி.மீ 
்‌ தெருவிளக்குகள்‌ 

சோடியம்‌ விளக்குகள்‌ - 4 மெர்க்குரி விளக்குகள்‌ 

டியூப்‌ லைட்டுகள்‌ 247 

பல்புகள்‌ 262 


இதர இனம்‌ 2. 


288 


குடிநீர்‌ | தொட்டிகள்‌ த. 


மேல்‌ நிலை நீர்த்தேக்கத்‌ தொட்டி... .. 2' 
கைப்‌. பம்புகள்‌ 69 
பொது குடிநீர்‌ குழாய்கள்‌... . வலன்‌ 
தனியார்‌ குடியிருப்புக்‌. குழாய்கள்‌ 165. 
மார்க்‌ 2 பம்புகள்‌ ' 2 


கல்வி நிலையங்கள்‌ ' 


கல்லூரி 1 
மேல்நிலைப்பள்ளி 2 
உய[நிலைப்பள்ளி 2 
நடுமிலைப்பள்ளி 2 
தொடக்கப்பள்ளி 6 
கோயில்கள்‌: 21 
மாநா கோயில்‌ 1 
அரசு அலுவலகங்கள்‌ 19 

1 


பயணியர்‌ விடுதி 
பெட்ரோல்‌ பங்க 


திருவையாறு சுற்றுப்புறக்‌ கிராமங்கள்‌ 
யரின்‌ கிழக்கில்‌ நகர்‌ விரிவு, தியாகராஜா காலனி, அகிலாண்டபுரம்‌ 


தென்கிழக்கில்‌ 


ஊரின்‌ தெற்கில்‌ 


தென்மேற்கில்‌: 


அம்மாள்‌ அக்ரகாரம்‌, கார்குடி, இராயம்பேட்டை, 
சிறுபுலியூர்‌, திங்களூர்‌, திருப்பழனம்‌, வைரவன்‌ 
கோயில்‌, பெரம்பூர்‌, ஈச்சங்குடி, கணபதி அக்ரகாரம்‌, 
உமையாள்‌ புரம்‌, கவித்தலம்‌, . சுவாமிமலை, 
கும்பகோணம்‌ ~~ 

பொன்னாவரை, . ஆய்க்குநாதபுரம்‌, கல்யாணபுரம்‌, 
சின்னகண்டி.யூர்‌, உத்தமனூ, உப்புக்காய்ச்சிப்‌ 


பேட்டை, திருச்சோற்றுத்துறை, வீரசிங்கன்‌ பேட்டை, 


திருவேதிகுடி, அய்யம்பேட்டை, பாபநாசம்‌ 

நகர்‌ விரிவு, ஸ்ரீராம்‌ நகர்‌, புது அக்ரகாரம்‌, மத்க்ம்ம்து 
பந்தர்‌, நடுக்கெடை. (காவிரியின்‌ Beri ரக இருந்தது; 
கண்டியூர்‌, அரதர்‌, அம்மன்பேட்டை, பள்ளியக்ரகாரம்‌, 
கரந்தை, தஞ்சாவூர்‌ | 
திருப்பூந்துருத்தி, திருஆலம்பொழில்‌, நடுக்காவேரி, 
கருப்பூர்‌, கண்டமங்கலம்‌, 


289 
ஊரின்‌ மேற்கே: . திருநெய்த்தானம்‌, கடுவெளி, பனையூர்‌, மருவூர்‌, 
சாத்தனூர்‌, கூத்தூர்‌, மகாராஜபுரம்‌, திருக்காட்டுப்பள்ளி, 
கல்லணை 
வடமேற்கில்‌: பெரும்புலியூர்‌, புனல்வாயில்‌, வைத்தியநாதன்‌ 
பேட்டை, திருமழபாடி 
ஊரின்‌ வடக்கே: விளாங்குடி, திருமானூர்‌, பழுவூர்‌, அரியலூர்‌ 
வடகிழக்கில்‌: பருத்திக்குடி., குண்டங்குடி., அணைக்குடி, 
செம்மங்குடி., வீரமாங்குடி, சோமேஸ்வாப்ரம்‌ 
ஜயாற்றில்‌ வளரும்‌ கைத்தொழில்கள்‌ 
பாய்பின்னல்‌ : விளாங்குடி, வைத்தியநாதன்பேட்டை, 
சொசைட்டி மூலம்‌ தரமான கோரைப்‌ பாய்கள்‌ உற்பத்தி 
யாகின்றன. 
கிராமிய நூற்பு நிலையம்‌: தஞ்சாவூர்‌ மேற்கு சர்வோதய 
சங்கம்‌ சாதி கிராமோத்யோக்‌ பவன்‌ திருவையாறு, § கதிர்‌ அம்பர்‌ 
சர்க்கா மூலம்‌ 20 மாணவிகள்‌ சிட்ட.ங்கள்‌ தயார்‌ செய்து கதராடை' 
நெய்ய வெளியூர்களுக்கு நூல்‌ அனுப்புகின்றார்கள்‌. 


தவில்‌ வளையம்‌: தவில்‌ Genes கருவிக்கு வேண்டிய 
தரமான வளையம்‌ தயாரிக்கப்படுகிறது. 
திருவையாற்றில்‌ அரசு அனவ ரம்‌ பிறவும்‌ 
உரிமையியல்‌ நீதிமன்றம்‌: 

1860 வரை தாலுக்காவின்‌ முக்கிய தலைநகர்‌ சுபா” வாக 
-விளங்யெது. 1806 ல்‌ மாவட்ட நீதிமன்றம்‌ நிறுவப்பட்டது. அது 
முதல்‌ மாவட்ட முன்சீப்‌ அலுவலகம்‌ திருவையாற்றில்‌ செயல்‌ 
பட்டு வந்தது. 1863 ல்‌ தஞ்சையில்‌ ஏற்பட்டது. அப்போது திருவாதி 
டூ.முன்சிப்‌ இலாகாவிற்குட்பட்ட. மாகாணங்கள்‌ 1! ஆக, அதன்‌ 
கிராமங்கள்‌ 219 அக செயல்பட்டு வந்தது என்பதை தந்தையார்‌ 
1.5.கோபால்சாமி செட்டியார்‌ அவர்கள்‌ 1900 ல்‌ எழுதி 
வைத்துள்ள அருமையான குறிப்புகள்‌ மூலம்‌ தெரிய வந்தது. (உம்‌) 
திருவாதி மாகாணம்‌ 26 மங்கள்‌ கண்டியூர்‌ மாகாணம்‌, 2! 
கிராமங்கள்‌ இப்படி. 1! மாகாணங்களும்‌ உரிய கிராமப்‌ பெயர்கள்‌ 
உள்ளன. 


290 
துணைக்‌ குற்றவியல்‌ நடுவர்‌ நீதிமன்றம்‌ 
கி.பி. 1810 ல்‌ துணை வட்டாட்சியர்‌ அலுவலகத்தோடு 
இணைந்திருந்தது. 1958 லிருந்து தனியிடத்தே செயல்பட்டு 
வருகிறது. | 
துணை வட்டாட்சியர்‌ அலுவலகம்‌ 1960 ல்‌ தொடங்கி 
இன்று தனி வட்டாட்சியர்‌ அலுவல்கமாக உயர்ந்துள்ளது. 16:7-54 


அலுவலகங்கள்‌. ஆண்டுத்‌ தொடக்கம்‌ 

சார்‌ பதிவாளர்‌ அலுவலகம்‌ 4.11865 

1888 க்கு முன்பிருந்தே இராஜா மிராசுதார்‌ 

மருத்துவமனையாக சத்திர நிர்வாகத்திலிருந்து இப்பொழுது , 

அரசு மருத்துவமனையாக மாறியது | | 1.10.1983 
BTU நிலையம்‌ அரசு ஆணை எண்‌ 745 நாள்‌ 27.7.1988 

ஊராட்சி அலுவலகம்பஞ்சாயத்து போர்டு தோற்றம்‌) 5.5.1886 

தேர்வு நிலைப்பேரூராட்சி அலுவலகமாக மாற்றம்‌ 13.8.1973 

கும்பகோணம்‌ எலக்ட்ரிக்‌ சப்ளை கார்ப்பரேஷன்‌ தோற்றம்‌ .23,4,1974 

தமிழ்நாடு மின்சார வாரிய அலுவலகமாறியது 7.1.1937 

உதவிக்‌ கோட்ட இளமின்‌ பொறியாளர்‌ அலுவலகம்‌ (புறநகர்‌)  . 71.1974 

உதவிச்‌ செயல்‌ பொறியாளர்‌ அலுவலகம்‌ மின்‌ 

இயக்குதலும்‌ காத்தலும்‌ 1.12.1988 

தலைமை அஞ்சலகம்‌ 

1. கிளை அஞ்சலகம்‌ வடக்கு வீதி 

2. கிளை அஞ்சலகம்‌ தியாகராஜா காலனி 

தொலைபேசி இணைப்பகம்‌ 

தொலைத்தொடர்பு மையம்‌ , பட 24.3.1994 

ஊராட்சி ஒன்றியம்‌ | 2.10.1961 

பொதுப்பணித்துறை ,௨தவிக்கோட்டபொறியாளர்‌ 

நெடுஞ்சாலை ஊரகப்‌ பணித்துறை ' 25.4,1984 

பயணியா மாளிகை 1988 க்கு முன்‌ 


கால்நடை மருத்தவமனை 16.11.1955 


291 


தனி வட்டாட்சியா ஆதித்திராவிடர்‌ நலம்‌ 1.1.1981 
தனிவட்டாட்சியர்‌ நத்தம்‌ நிலவரித்திட்டம்‌ 1.9.1993 
வேளாண்மை உதவி இயக்குநர்‌ அலுவலகம்‌ 15.4.1990 
தமிழ்நாடு வேளாண்மை விரிவாக்க மையம்‌ 6.3.1962 
சார்‌ நிலைக்‌ கருவூலம்‌ 13.3.1981 
கரும்பு ஆராய்ச்சி நிலையம்‌ குருங்குளம்‌ சர்க்கரை ஆலை 20.4.1976 
தென்னை (கோ.கோஸ்‌) ஆராய்ச்சி நிலையம்‌ 11.5.1970 
இந்து அறநிலைய ஆய்வாளர்‌ அலுவலகம்‌ 1-7-1976 
அரசு கிளை நூலகம்‌ : 19.9.1960 
பள்ளித்‌ துணை ஆய்வாளர்‌ அலுவகமாக 1905 தொடங்கி 

இன்று உதவிக்‌ கல்வி அலுவலர்‌ அலுவலகமாக மாற்றம்‌ 1.11.1989 
திருவையாறு கிராம நிர்வாக அலுவலர்‌ அலுவலகம்‌' 30.11.1982 


ஐயாற்றுக்‌ கல்விக்‌ கழகங்கள்‌ 
அரசர்‌ கல்லூரி 

இக்கல்லூரி கலைக்காவலர்‌ சரபோஜி மன்னர்ரால்‌ 
கட்டப்பெற்ற “கல்யாணி மகால்‌' கட்டிடத்தில்‌ இயங்குகிறது. 
மொழியரசியும்‌ கலையரசியும்‌ இணைந்து அருட்‌ செங்கோலோச்சு 
கின்றனர்‌. மன்னர்‌ சரபோஜியால்‌ ஏற்படுத்தப்பட்ட அறக்‌ 
கட்டளை சத்திரம்‌ நிர்வாகம்‌ மாவட்ட அட்சியரின்‌ அளுகையின்‌ 
சீழ்‌ செம்மையாகச்‌ செயல்பட்டு வருகிறது. 

கி.பி. 1881 ல்‌ வடமொழிக்‌ கல்வி புகட்டத்‌ தொடங்‌இயு 
கலைக்கூடம்‌ கி.பி, 1927 ல்‌ திர. பன்னீர்செல்வம்‌ மாவுப்‌ ben 
தலைவராக இருந்த காலை(இன்று பி.லிட்‌., பி.ஏ.; எம்‌.ஏ.,; எம்‌.பில்‌ 
பட்டப்படிப்பும்‌தமிழ்க்கல்லூரியாக மலர்ந்து, கி.பி. 1965ல்‌ இருந்து 
இசை, நாட்டியம்‌, நாதசுரம்‌, வீணை, மிருதங்கம்‌, வயலின்‌, 
வாத்தியம்‌, எள பூல்கலைத்‌ துறைகளும்‌ பயிற்றி வதும்‌ பங்கைச்‌ 
்‌ சல்லூரியாச மணம்‌ பரப்பி வருதேது. தமிழத்தின்‌ சன்னோரிலாள்‌ 
AMARTH இருவையாறு அரசர்‌ ஈல்லூரி எனலாம்‌, 1994 ல்‌ 
இதரர்‌ gimpa பற்றிய விளர்ரம்‌ 


292 


னை கள! 


| இதிலுள்ள துறைகள்‌ | பேராசிரி | மாணவ மாணவியர்‌ 


யர்கள்‌ 
தமிழ்த்துறை m 13 
| க்‌ ன்‌ | _ 6 
ர சைதை | 10 
உடற்கல்வித்துறை | 1 
மொத்தம்‌ | 


சீநிவாசராவ்‌ மேல்நிலைப்பள்ளி 

தஞ்சை மாவட்டப்‌ பள்ளிகளில்‌ சிறந்த ஒன்று. 3.3.1886 ல்‌ 
சென்ட்ரல்‌ ஹைஸ்கூல்‌ என்ற பெய்ரில்‌ இரு. £.8.8நிவா சீராவ்‌ 
எனும்‌ பெயரால்‌ தோற்றுவிக்கப்‌ பெற்று பின்‌ அவர்‌ மகன்‌ இரு. 
அகஷ்ணராவ்‌ 1944 ல்‌ தற்‌ தந்தை பெயரால்‌ மாற்றம்‌ செய்தார்‌. 1994 


as இதன்‌ வளர்ச்சி 


வகுப்புகள்‌ 6 +2 
ஆசிரியர்‌ 79 
LOT ater 2115 


மாமா அரசு மகளிர்‌ உயர்நிலைப்பள்ளி 

அபி, 1888 அங்கில அரசால்‌ தெரடங்கெ மகளிர்‌ அரம்பப்‌ 
பள்ளி வளர்த்து 5.2.1976 இல்‌ இருந்து காமராஜர்‌ அரசு மகளிர்‌ 
உயர்நிலைப்‌ பஸ்னி அளவில்‌ உயர்ந்துள்ளது. 1994 ல்‌ 6 முதல்‌ 10 
வகுப்புகள்‌ அசிரியர்கள்‌ 17, மாணவியர்‌ 625 
சரஸ்வதி அம்பாள்‌ ஆரம்பப்‌ பாடசாலை 

கியி. 731912 ல்‌ பிரணதார்த்த--ஹரய்யர்‌ எனும்‌ 
பெரியவரால்‌ தோற்றுவிக்கப்‌ . பெற்று சான்றோர்‌. பலரை 
உருவாக்கும்‌ ராசியான பள்ளி, பழம்‌ பள்ளி எனும்‌ ம்ம்‌ 
பெயருடன்‌ விளங்கிவருகிறது. உ 

1994 ல்‌ / முதல்‌ 5 வகுப்புகள்‌ அசிரியர்கள்‌ 11 மாணவர்கள்‌ 
415 ca 


293 
ஊராட்சி ஓன்றிய ஆரம்பப்பள்ளி 
மாவட்டக்கழக அரம்பப்‌ பள்ளியாக 12.1926 ல்‌ தொடங்கி ' 
2.10.1961 லிருந்து ஊராட்சி ஒன்றியப்‌ பள்ளியாக மாறி செயல்பட்டு 
வருகிறது. 
1994 ல்‌ [--5 வகுப்புகள்‌, அதிரியா்கள்‌ 7, மாணவர்கள்‌ 222 
H.M. கான்வெண்ட்‌ புனித தசையப்பர்‌ நடுநிலைப்பள்ளி 
19.8.1899-ல்‌ தொடங்கி அங்கிலேயர்‌ அட்சிக்‌ காலத்‌ 
திலிருந்து செம்மையாக நடைபெற்று வரும்‌ பள்ளி 
1994 ல்‌ வகுப்புகள்‌ 1--8 அசிரியர்கள்‌ 19; மாணவர்கள்‌ 980 


ஸ்ரீபாலகணபதி வித்யாசாலா 

வ. இராஜகோபாலஜயங்கார்‌ எனும்‌ பெரியவரால்‌ 1925 ல்‌ 
தொடங்கப்‌ பெற்று நன்முறையில்‌ செயல்பட்டு வருகிறது. மாலை 
நேரத்தில்‌ இந்தி வகுப்புகளும்‌ நடைபெற்று வருகிறது. 

1994 வகுப்புகள்‌ : 1-5, அசிரியர்கள்‌ 16 மாணவர்‌ தொகை 
681 | 
ராஜ வேத பாடசாலை அம்மாளக்ரகாரம்‌ 

்‌ நூற்றாண்டு கால யஜுர்‌, சாமவேத பாடசாலை அசிரியர்‌ 
2 மாணவர்‌ 13 
தமிழயயா வீ.குமாரசாமி பிள்ளை கல்விக்கழகம்‌ . 

12.7.1983 ல்‌ லேடீஸ்‌ டியூஷன்‌ சென்டர்‌ என்ற பெயரில்‌ 
முனைவர்‌ திரு. கலைவேந்தனால்‌ தொடங்கப்‌ பெற்ற நிறுவனம்‌, 
கம்பன்‌ கழகம்‌, கண்ணதாசன்‌ மன்றம்‌, செஞ்சிலுவை சங்கம்‌, 
இலச்கியப்‌ பேரவை, ஒளவை மழலையர்‌ பள்ளி எனப்‌ பவ 
அமைப்புகளை உருவாக்கி ஐயாற்றில்‌ கல்வி, கலை, இலச்கியம்‌, 
சமூகம்‌ அய பல்துறைகளில்‌ சிறந்து பணியாற்றி வருகிறது. 

வகுப்புகள்‌ I முதல்‌ +2 வரை 1994 ல்‌ 1 +2 அசிரியர்கள்‌ 15, 


மாணவர்கள்‌ 500 


294 


அமல்ராஜ்‌ மெட்ரிகுலேஷன்‌ ஸ்கூல்‌ 

11.1.1991 ல்‌ அமல்ராஜ்‌ எனும்‌ தனியாரால்‌ தொடங்கப்‌ 
பெற்ற அங்கில வழிக்‌ கல்வி: நிறுவனம்‌, மிகக்‌ குறுகிய காலத்தில்‌ 
நல்ல வளர்ச்சியடைந்து உயர்ந்து வருகிறது. விசாலமான இடம்‌ 
புதிய மாடி. கட்டிடங்கள்‌ 

1994 ல்‌ LKG -X A அசிரியர்கள்‌ 30 மாணவ 


மாணவியர்‌ 1000. 


தட்டச்சுப்‌ பயிலகங்கள்‌ 


1 மணீஸ்‌ டெக்னிக்கல்‌ இன்ஸ்ட்டியூட்‌ 1952 
2. ஈஸ்வரி டெக்னிக்கல்‌ இன்ஸ்ட்டியூட்‌ 1974 
சாரதாஸ்‌ தையல்‌ பயிற்சிப்‌ பளளி 1984 


ஊரில்‌ அமைந்துள்ள வங்கிகள்‌ 
ஆண்டுத்‌ தொடக்கம்‌ 


பாரத வங்கி (ஸ்டேட்‌ பாங்கி கிளை) 14.11.1979 
இந்தியன்‌ வங்கியாக 20.2.1990 
லெட்சுமி விலாஸ்‌ வங்கி 9.12.1963 
தஞ்சாவூர்‌ மத்திய கூட்டுறவு வங்கி (வ.நு)கிஸை ்‌ 911963 
திருவையாறு கிராமக்‌ கூட்டுறவு வங்கி (aga) 28.12.1955 
திருவையாறு கூட்டுறவு நிலவள வங்கி (லிமிடெட்‌) 25.12.1970 
திருவையாறு கூட்டுறவு வீட்டுவசதி சங்கம்‌ 12.4.1988 
இந்தியன்‌ ஓவர்சீஸ்‌ வங்கிருடுக்கடை) 

திருவையாறு பொதுநல அமைப்புகள்‌ 

1. தியாகப்‌ ப்ரும்ஹ மஹோத்ஸவ ஸபா 1930 
2. தமிழிசை மன்றம்‌ 1971 
2. ஹிரிமா சங்கம்‌ (௫ய்ள்ஸ்‌ கிளப்‌) 1969 
ர்‌; செஞ்சிலுவுச்‌ சங்கம்‌ இரட்‌ கிராஸ்‌) 1993 
8, தமிழ்நாடு நுமிதோர்‌ ஸதுகாப்புக்‌ கழகழ்‌ (978 
8 பாரதி இயக்கம்‌ 78 


(a) 
ee, 


295 


அன்பார்ந்த நேயர்களே ! 


8. பென்சனர்‌ (டியவு ஊதியர்‌) சங்கம்‌ 12.198 1 

9. அறிவொளி இயக்கம்‌ 1994 

ஆன்மீக அமைப்புகள்‌ 

1. அருள்மிகு ஐயாறப்பர்‌ வார வழிபாட்டுக்‌ கழகம்‌ 1963 

2. ஐயாறன்‌ மெய்த்‌ தொண்டர்‌ இயக்கம்‌ 1990 

3: இந்து வாத்தக ஆறப்பணிக்குழு | 1985 

4. மேல்மருவத்தூர்‌ ஆதிபராசக்தி வார்‌ வழிபாட்டு ம்ன்ற்ம்‌ 1983 

அப்பர்‌ கயிலைக்காட்சி தேவார பாராயணம்‌ 1938 

அப்பர்‌ அப்பூதி அடிகள்‌ திருச்சபை 1968 

மார்கழி மாத பாவை வழிபாட்டுக்‌ குழு 1960 

சன்மார்க்க சங்கம்‌ 1975 

சிவசமய சங்கம்‌ 1980 

ஆடி அமாவாசை கயிலைக்‌ காட்சி திருமுறை இசை விழா 1984 

மகளிர்‌ துர்க்கை வார வழிபாட்டுக்‌ குழு 1984 

சத்ய சாயி பஜனா மண்டலி ` 1994 
சிவ:சிவ:ஓம்ச க்தி 

நிறைவுரை | | 

“பரபரக்க வேண்டாம்‌ பல்காலும்‌ சொன்னேன்‌ 

வரவரக கண்பாராய்‌ மனமே ஒருவருக்கும்‌ 

தீங்கு நினையாதே செய்நன்றி குனறாதே 

ஏங்கி இளையா திரு." குருஞானசம்பந்தர்‌ 


திருத்தல வரலாற்றுப்‌ படைப்பிலோர்‌ புதுமை கண்டோம்‌. 
காலத்திற்கேற்ப மனிதனது கருத்துக்களும்‌ செயல்களும்‌ மாறி 
வருதலைப்‌ பார்க்கின்றோமன்றோ அம்முறையில்‌ தலவரலாற்றை 
முழுமையாகப்‌ புதிய கோணத்தில்‌ பார்த்த பொழுது நிறைய 


செய்திகள்‌ கிடைத்தன்‌. அதன்‌ பயனாகச்‌ சரிதம்‌, 


வரலாறு, 


கல்வெட்டு, வேத, புராண, இலகிய வளர்ச்சியுடன்‌ சித்தர்கள்‌, 
கோயில்‌ விழாக்களின்‌ உயர்ச்சி இன்றைய நகர மேம்பாட்டி.ற்குமிய 
அலுவலகங்கள்‌, மக்கட்‌ பெருக்கம்‌ அய அனைத்தையும்‌ அறிந்து 


கொள்ள முடிந்தது. 


296 


இறைவயாவும்‌, எல்லாம்‌ வல்ல திருவையாறகலாத செம்‌ 
பொற சோதிப்‌ பெருமான்‌--தன்‌ கருணைத்திறமே யன்றிவேறல்ல 
முன்னைப்‌ பழமைக்கும்‌ பழமையாம்‌; பின்னைப்‌ புதுமைக்கும்‌ 
புதுமையாய சுறாத்துக்களையெல்லாம்‌ வெளியிட வைத்தும்‌ 
எக்காலத்தும்‌ (வை நிலைத்திருக்மும்‌ வகையில்‌ பல்வேறு 
தலைப்புடைய நூற்களின்‌ திரண்ட கருத்துக்களை யெல்லாம்‌ 
பிழிந்து வடித்து வழங்கச்‌ செய்ததும்‌ அவனமுளே, எனவே, 
நுண்மாண்‌ நுழைபுலமிக்கச்‌ சான்றோர்கள்‌ இதனை நன்‌ முறையில்‌ 
படித்துச்‌ சுவைத்துப்‌ போற்றி மகிழ்வர்‌. அம்மகிழ்ச்சியின்‌ வெளிப்‌ 
பாடாக அவரவர்‌ தம்‌ வாழ்த்துக்களை உள்ளார்ந்த நிலையில்‌ 
எந்தமக்கு வாரி வழங்குவர்‌ என்பது உறுதி. 

இத்தகைய பேறே யாம்‌ பெற்ற பெறற்கரும்‌ பேறாகக்‌ கருதி 
அதனை ஐயாறன்‌ தன்‌ திருவருட்‌ பாலிப்பாகப்‌ போற்றி 
மகிழ்வோம்‌. அம்மகிழ்வின்‌ வெளிப்பாடாக அடுத்து “ஐயாற்றுத்‌ 
தெய்வத்தமிழ்‌ இலக்கியங்கள்‌” வெளியிட ஐயாறப்பர்‌ அருள்‌ 
பாலிக்க நாம்‌ வேண்டுவோம்‌. வாழ்க வையகம்‌; வாழ்க வளமுடன்‌; 

வாழ்த்து 

வையம்‌ நீடுக, மாமழை மன்னுக, 
மெய்வி ரும்பிய அன்பர்‌ விளங்குக! 
சைவ நன்னெறி தாந்தழைத்‌ தோங்குக! 
தெய்வ வெண்திரு நீறு சிறக்கவே 

“தென்னாடுடைய சிவனே போற்றி! எந்நாட்டவர்க்கும்‌ 
இறைவா போற்றிட அ [ரூர்‌ அமர்ந்த அரசே போற்றி றார்‌ 
திருவையாறாபோற்றி போற்றி 


“வ சிவ திருச்சிற்றம்பலம்‌ ஒம்‌ சக்தி : 


சேக்கிழார்‌ 


- 297 


துணை நின்று உதவிய நூல்கள்‌: 


1. 


a 


GA. 


13. 


14. 


A Manual of the District of Thanjavur. T. Vengasami Raw 1883. 
A.D. - 

Madras District Gazetreers Tanjore Vot 

F.R. Hemingway 1.E.s. 1906. 
Topoeropical list: Inscriptions of the Madras Precedency Vol. 
| V. Rengacharya M.A.L.T., 1919, 


South Indian Inscriptions Volumes, V 


Sri Pancehanathis waraswami Temple, Tiruvaiyaru, Adhinam 
Publication No: 309 - 1965 

Thiruvaiyaru S.Swaminathan B.A. 1983 

தமிழகம்‌ ஊரும்‌ பேரும்‌ 

ரா.பி. சேதுபிள்ளை சைவ சித்தாந்தம்‌ 4 ம்‌ பதிப்பு 1328 

திருவையாற்றுத்‌ தல மகிமைச்‌ சுருக்கம்‌ 

தருமபுர ஆதினப்‌ பதிப்பு 1937 

திருவையாற்றுப்‌ புராணம்‌ 

ஞானக்‌ கூத்தர்‌ தருமபுர ஆதீனம்‌,திருவையாறு, தேவஸ்தானம்‌ 1930 

திருவையாறு : 

சதாசிவ பஞ்சாமி சதாசிவ வெளியீடு திருவையாறு 1988 

திருவையாறு: 

புலவர்‌ செந்த துறை முத்து மணிவாசகர்‌ பதிப்பகம்‌ சிதம்பரம்‌ 1989 

திருவையாறு: 

சு. இராஜகோபால்‌ எம்‌.ஏ. pe அரசு தொல்பொருள்துறை 1976 
பஞ்சநத மான்மியம்‌: 

உரைநடை சாமாசாஸ்த்ரி தி. கந்தசாமி உபாததியாயா 1885 


பஞ்சநதிப்‌ புராணட. 
திருவம்பலவன்‌ ௪க ஆண்டு 1527 கி.பி. 1605 
சரஸ்வதி மகால்‌ வெளியீடு 1991. 


பஞ்சநத க்ஷேத்திர தத்துவம்‌: 

சுப்பிரமணிய அய்யர்‌ சென்னை 1949 

பஞ்சநத கேத்திர உத்கிருஷ்ட வைபவம்‌: 

மா. சுந்தரக்‌ குருக்கள்‌ 1971 குடமுழுக்கு ceo 


36. 
37. 


298 


ஸ்ரீதத்துவநிதி: 

மைதர்‌ கிருஷ்ணராஜ மகாராஜா சர்ஸ்வதி மகால்‌ தஞ்சை பாகம்‌ 3 

திருவையாறு மகாகும்பாபிஷேக மலர்‌ ` 

தருமபுர ஆதீன, வெளியீடு 1971 

திருவையாற்று! தர்மசம்வர்த்தனி மாலை . 

சிவஞானன்‌ தருமை. ஆதின வெளியீடு 1 1979 

ஏழுர்த்‌ திருவிழா வரலாறும்‌, பதிகங்களும்‌: 

ந.மு. கோவிந்தராஜ நாட்டார்‌ பி.ஏ.எல்டி,, 1954 

திருத்தல தரிசனம்‌:ஏழுர்‌ திருமஞ்சன விழா: 

எம்‌.கே. பிரபாகரமூர்த்தி எம்‌.ஏ, சென்னை 

திருத்தலப்பெருமை : திருவையாறு 66: 

ஆனந்த விகடன்‌ இதழ்‌ 23.5.52 பரணீதரன்‌ 
சப்தஸ்தானஸ்தலங்களின்‌ மகிமை: 

இராமகிருஷ்ண தபோவனம்‌ திருப்பராய்த்துறை 1989 


, தியாகப்‌ பிரும்ம மஹோத்ஸவ சபா: பொன்விழா மலர்‌ 1991 


தியாகராஜர்‌ : 146 ஆவது ஆராதனை விழா வெளியீடு 1993 
பத்துப்பாட்டு: உ.வே.சா. பதிப்பு 1931 

பதிற்றுப்பத்து : உ.வே.சா. 1941 

சிலப்பதிகாரம்‌: இளங்கோவடிகள்‌ உ.வே.சா, பதிப்பு 1944 
கலித்தொகை: பாகழேரி காசி விஸ்வநாதன்‌ பதிப்பு 1943 


திருஷூனச ல்பந்தர்‌ தேவாரம்‌ 1 2, 3, திருமுறைகள்‌ 
ஆத்ன பதிப்பு எண 290, 317 1953, 5455 


திருநாவுக்கரசர்‌ தேவாரம்‌: 4, 5, 6 திருமுறைகள்‌ 
ஆதீன பதிப்பு எண்‌ 391, 1958 


திருவாசகம்‌ மணிவாசகர்‌ தருமபுர ஆதினப்‌ பதிப்பு எண்‌ 572 1966 
திருத்தொண்டர்‌ புராணம்‌ சி,கே.எஸ்‌. உரை கோவை பாகம்‌ 4 
திருமந்திரம்‌ : திருமூலர்‌ ஆதினப்‌ பதிப்பு எண்‌ 613 1974 
பதினெண்‌ சித்தர்‌: ஞானக்கோர்வை, வ. சரவணப்‌ பிள்ளை : 
வெளியீடு 1924 l 
பட்டினத்தார்‌ பாடல்கள்‌: மணிவாசகர்‌ பதிப்பகம்‌ சிதம்பரம்‌ 1989 
திருவிளையாடற்‌ புராணம்‌: பரஞ்சோதி 

முனிவர்‌ சுப்புராயச்‌ செட்டியார்‌ உரை 


38. 


39. 


299 


- காஞ்சிப்‌ புராணம்‌ சிவஞான முனிவர்‌ காஞ்சி 


மெய்கண்டார்‌ கழக வெளியீடு 1937 


ஆணைத்‌ திருமுறையும்‌ உருத்திராக்க விதானமும்‌ ' 
காசிமட வெளியீடு 1971 ்‌ 


இந்துமத இணைப்பு விளக்கம்‌ ண்ட்‌ நாவவர்‌ 
இந்து “அறநிலைய வெளியீடு சென்னை 1963. 


நமது தமிழ்நாடு: தஞ்சாவூர்‌ மாவட்டம்‌ ' 
சோமலெ. பாரிநிலையம்‌ சென்னை 1961 


மதுரை நாயக்கர்‌ வரலாறு: அ.கி, பரந்தாமனார்‌ 

பாரி நிலையம்‌ சென்னை 1966 l 
பல்லவர்‌ சரித்திரம்‌: WH. சீனிவாச அய்யங்கார்‌ மூன்றாம்‌ பதிப்பு 
கரிகாலன்‌ கி.வா.ஜ. அமுத நிலையம்‌ சென்னை 1554 


... சரஸ்வதி மகால்‌ வழிகாட்டி நூல்‌ ௮. பஞ்சநாதன்‌ 902 
. திருவையாறு வில்லேந்திய வேலவர்‌ சுப்பிரம்ணியன்‌ பத்மா 1991 ' 


திருவாரூர்‌ குடவாயில்‌ பாலசுப்ரமணியம்‌ கோயில்‌ வெளியீடு 1988 
திரியுகம்‌ கண்ட தேவி மாலையும்‌ ௪க்தி கவசமும்‌, | 
திருவாவடுதுறை ஆதீனம்‌ 1988 

சித்தர்கள்‌ சீர்மை பற்றி சிறுவிளக்கம்‌ 

அகத்தியர்‌ சன்மார்க்க சங்கம்‌ தஞ்சாவூர்‌ 

அகத்தியர்‌: விவேகானந்த கேந்திரம்‌ சென்னை மலர்‌ 101987 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு மு.கோவிந்தசாமி 


பாரிநிலையம்‌ சென்னை 2 
சைவ ஆகமங்கள்‌ ஓர்‌ அறிமுகம்‌ எஸ்‌.பி.சபாரத்தினம்‌ 
சைவசித்தாந்த சென்னை 1992 


உபநிஷதங்களின்‌ சாரம்‌ தய laa hele 
நாமதா பதிப்பகம்‌ சென்னை 1982 


“ஐயாற்றை வழிபடுவோம்‌ வாருங்கள்‌ 


| பேராசிரியர்‌ சுவர்ணகாளீச்சுரன்‌, 1960 


PSS FF ‘š 


PARE | 
Yy ehin’ Ca Bir A 
ம யமா அ எண y's (legen 11003 i 
eA ee wba சட Ciy : #3 ar f 
ம்‌ i பகு ல்ல டல்‌ i f 
தரை me KA ou Ay: who ye 
அசா நறு ஆக த்‌ 
te, A yO “இ (த 
சட்டத்‌ ites 
woe ne ot 
Ste 21 (2.3 Pred) a 
t . ந சக்க 
© ws Po soe ooh 
37 Vit re, அப 
ர 2 த்‌ அதிர 
சிட்ட ரகச ‘ A A ந 
Oe Be we t= rr Ee 
+a 
Ei OM அசிம்‌ 
wt ine ui ப ae - oe r $ 
Mi ete ச்‌ . ‘ rs ig ப ஷீ பகடு ல்‌ "r 
tv TT Ae 1 Het eur’: woe ப ம்‌ 


த ie sont 


a. 3 ite! ப்ப 
Dr E பது வசி 


காப! 
ae PEAS py A 
whee. 


me i க்‌, ote eys 
ne Cooke வி்‌ aay cafes ne fa na eee 
i 


tea paa 


Y LSR nee hes 
A se வல்‌ Nip Rane 
Bat 


அய க்‌ 


á 
4 
க்ப்‌ 


a. < 


AS s. s Qo 
ve vy y A கடக ஆ 
“yt ma rf ` ‘ 
1, À s ப ம்‌ ன 
கர்‌ wok 3 ஆமி Fy 
த்‌ ப டர்‌ f 
ஏரல்‌ ட 
dada KE iiaa A 
P hie ; a 112217 vi 
சர e. x A on 7 : ம்‌ h i ன்‌ 
store [ச AS ie? வ 3 ae “கி, pA . re! 
mee eee நமது இரன்டு ter ote ee OP SLO Bh ve 
a Y % "6 Pas: A e < ட்ப டு a 5 ர்‌ vs . fe ee a இ te 3 k 
Ma, i? is © Brite காது AGL SD த “ஷி! த pt, = ya 
fu, Noe A bat MALS: < உதா அர்‌ 3 cass H 
க்‌ tan ate? Ate we, a tn Se ra ` e a a $ ஆவ mS ah 
4 wae: isi A “ம, இ kes typis e ` & y 3 aw, ஷ்‌ AEN ree 
ol ee, eh ps WED Xb om bites SAAN a 
ம்‌ இ on cole :% ட Ly. 3 xi அறி 4 DY i a? i 
' \ Site WO hee A பதக்கம்‌ aii: DK f 
kas! xX? ROLES SNR fee or we vi ௮7 44 x 
ode NE பி ber. J: ட்‌ 2 se ்‌, - oA a Be t „Jit 
` é n சரீ , 8, ~ "ye ஷீ 
ESpy mipir நி x 
ல K K 
7 4 
a 


oe 
t 
ar 
p 
` 
3 
ஸூ 
ect 
தக்கல்‌ 
J 
அ: ம்‌ 
ட்டு வு a 
IRL aes 
DT 
ட f 
ஓ 


ra 
e 
‘Stet உ ண்‌ 


Sew 
+’, 


ah Er 


any 
Sig: 
ge 
S. 
2. 


க 
0 
ட்ட 


> $ ia = 


ye 1 ன்‌ 2s ` ae 
டப மர Igy 


ய்‌ 
on 
4 444 


க்க 
Lap 


Fetes 


ந 
he De ௮ அட 
tn 


ட 
te FU 


+ ட்‌ ௪ 
oe es ee 
-r eS 
chee eS Viet ew, 


re 
shee 


a EN ங்கப்‌ ப ப்‌ ae a 
வம்‌ i 
‘ பச்‌ N 


BACH; 
154] 


te 
ப 
3 


RIAA 


"e 

(a 

af ops 

w 

g 

4 

கழ க goes < 

A yale பது es i 

Lon id |: 1/5) ial ite a n s 

றில்‌ . ey A 

PA அபல! { 
OR விரி பத்ம » i we Bae 
mefa Ree Oy EE உம்ம்‌ 2 ்‌ 
! 


7 கட்டடத்‌ 


AR 
Pietus பி i a 3 (யத a! 
a tga “ity th 


